தமிழ்‌ வில்லுப்‌ பாட்டுகள்‌ 


தி. சி. கோமதிநாயகம்‌ எம்‌. ஏ., 
ஆய்வாளர்‌ 
உலகத்‌ தமிழாராய்ச்சி நிறுவனம்‌, சென்னை 


“என்னை நன்றாக இறைவன்‌ படைத்தனன்‌ 
தன்னை நன்றாகத்‌ தமிழ்‌ செய்யு மாறே” 


- தமிழ்ப்‌ பதிப்பகம்‌ 
1, கால்வாய்க்கரைச்சாலை, கஸ்தூரிபாய்‌ நகர்‌, 
அடையாறு : : சென்னை—600 020. 


Bibliographical Data 


Title of the book 
Author 


Language 

Edition 

Date of Publication 
Copyright holder 
Paper used 

Size of the book 
Printing type used 
No. of Pages 

No. of Copies Printed 
Printers 


Binding 
Price 
Publisher 


Subject 


The paper used for this book was supplied by the 


Tamil Villup Pattugal 
T.C. Gomathinayagam 
Research Scholar 
International Institute 
of Tamil Studies 
Adaiyaru, Madras-20. 
Tamil 

First 

March 1979 

Author 

15.2 Kg. D.Dy. 

22 5X18.5 Cms 

10 Point 

334 

2000 

Novel Art Printers 


137, Jani Jhan Khan Road 


Madras-600014. 
Card Board 

Twelve Rupees 
Tamil Pathippagam 
Canal Bank Road 
Kasturibai nagar 
Adaiyaru, Madras-600020 
Research on Tamil Bow- 
Songs with presentation 
of some originals 


Government of India at concessional rates. 


டாக்டர்‌. தா. வே, வீராசாமி ப சென்னை—20 
இணைப்பேராசிரியர்‌, 232-709 
உலகத்‌ தமிழாராய்ச்சி நிறுவனம்‌ 


முன்மொழி 


பல தமிழகக்‌ கலைகள்‌ பெருங்குடி மக்களுக்கென்றே போற்றிப்‌ 
பாதுகாக்கப்‌ பெற்றுத்‌ தனிச்‌ சிறப்புடன்‌ விளங்குகின்றன. 
ஆயின்‌, பொதுமக்கள்‌ கலையாக விளங்கியவை தக்க பாதுகாப்‌ 
பின்றித்‌ தோன்றிய வண்ணமே காலவெள்ளத்தில்‌ கரைந்து 
விட்டன. எனினும்‌ காலம்‌ என்பது பொதுமக்கள்‌ கையிலே 
அகப்பட்டவுடன்‌ அது தன்‌ வடிவை அவர்களுக்குத்‌ தக்கவாறு 
மாற்றிக்‌ கொள்கிறது. அம்மாற்றமே இன்றைய நாளில்‌ பொது 
மக்களின்‌ கலையும்‌ இலக்கியமும்‌ தளிர்விடத்‌ தொடங்கும்‌ 
வைகறைக்‌ காட்சியாகப்‌ பல இடங்களில்‌ காண்கிறோம்‌. அதன்‌ 
முதல்‌ குரலின்‌ நல்லிசையாக வில்லிசைப்‌ பாடல்கள்‌ வெளி 
வருகின்றன. 


பொதுவாகப்‌ பொதுமக்கள்கலையைப்‌ போற்றுதற்குப்‌ படித்‌ 
தவர்‌ என்றும்‌ முன்வருவது அருமையே, எனினும்‌ திரு 
கோமதிநாயகம்‌ வில்லுப்பாட்டை விரும்பிப்‌ பயின்று அதனைத்‌ 
தக்கவராம்‌ திரு. பிச்சைக்குட்டிபோன்ற பெருமைமிக்க கலைவாணர்‌ 
களுடன்‌ கலந்து அக்கலைவண்ணமாகி அதனைப்‌ பல இடங்களில்‌ 
தாமே சென்று பரப்பி வந்ததால்‌ நேர்முக அறிவை முதலில்‌ 
பெற்றிருந்தார்‌. அவ்வறிவும்‌ அக்‌ கலையை வளர்க்கும்‌ ஆர்வமும்‌ 
ஒன்றாய்க்‌ கலக்கவே “வில்லுப்பாட்டி” னைத்‌ தமிழ்‌ ஆய்வுக்குரிய 
பொருளாகத்‌ தேர்ந்தெடுத்து அதற்குரிய பணிகளைச்‌ செவ்வனே 
செய்து வருகிறார்‌. அம்‌ முயற்சியின்‌ முதல்வடிவமாக இந்த நூல்‌ 
பொதுமக்களுக்குக்‌ காணிக்கையாகப்‌ படைக்கப்‌ பெறுகிறது. 
இப்‌ படையலைப்‌ பெறுகின்ற பொது மக்களின்‌ மகிழ்ச்‌ பெருகன்‌ 
அது வில்லிசைப்‌ பாட்டாகத்‌ தமிழகமெங்கும்‌ பரவிப்‌ பின்‌ உலகக்‌ 
கலையரங்கில்‌ அடி எடுத்து வைக்கத்‌ துணை புரியும்‌. இந்‌ 
நூலாசிரியரும்‌ இவர்‌ படைத்த நூலும்‌ வாழ்க! புது முயற்சி 
வெல்க! 


தா. வே, வீராசாமி 


இரா, தில்லைகோவிந்தன்‌ 
பேராசிரியர்‌, சென்னை-—35 
அரசு கலைக்கல்லூரி, நந்தனம்‌, 246-79 


அணிந்துரை 


என்னுடன்‌ பணியாற்றிவரும்‌ அருமை நண்பர்‌ உயர்திரு 
தி. சி. கோமதிநாயகம்‌ எம்‌. ஏ., பி, டி. அவர்களைக்‌ கடந்த 
நான்கு ஆண்டுகளாக நன்கறிவேன்‌. அவர்‌ எழுதிய “தமிழ்‌ வில்லுப்‌ 
பாட்டுகள்‌” என்றநூலைக்‌ கண்டு களிப்புறுகிறேன்‌. 

நூலாசிரியர்‌ நுண்மாண்‌ நுழைபுலமுடையவர்‌; ஓயாத 
உழைப்பாளர்‌; தெளிவான சிந்தனையாளர்‌; பிஎச்‌.டி. பட்டம்‌ 
பெறுவதற்காக வில்லுப்பாட்டு பற்றி அடையாறு, உலகத்‌ 
தமிழாராய்ச்சி நிறுவனத்தில்‌ கடந்த மூன்று ஆண்டுகளாக 
ஆராய்ச்சி செய்து வரும்‌ ஆர்வலர்‌, 

“தமிழ்‌ வில்லுப்பாட்டுகள்‌* எனும்‌ இந்நூல்‌ 311 பக்கங்களைக்‌ 
கொண்டது. நூலின்‌ மூன்றில்‌ இருபங்காக (பக்கம்‌ 101 முதல்‌ 311 
முடிய) ஐயன்கதை, இரணியன்‌ சம்மாரம்‌, சீதாகல்யாணம்‌; 
நீலிகதை ஆகிய நான்கு தமிழ்‌ வில்லுப்பாட்டுகளின்‌ மூலகி 
கதைகள்‌ ஆசிரியரவர்களின்‌ அரும்பெரும்‌ முயற்சியால்‌ அழகுறத்‌ 
தொகுத்துத்‌ தரப்பட்டுள்ளன. நூலைப்‌ பயில்வார்க்கும்‌ ஆய்வார்க்‌ 
்‌. கும்‌ பயனாகுமாறு நூலின்‌ இறுதியில்‌ சொல்லகராதி ஒன்றும்‌ 
சேர்க்கப்பட்டுள்ளது. எதையும்‌ செம்மையாய்ச்‌ செய்து முடிப்பது 
ஆசிரியர்‌ தகைமை, 


முதல்‌ நூறு பக்கங்களில்‌ மூன்றில்‌ ஒரு பங்கான இடைப்‌ 
பகுதியில்‌ (பக்கம்‌ 31 முதல்‌ 69 முடிய) அக்கால ஐயன்‌ கதை 
தொடங்கி இக்காலக்‌ கட்டபொம்மன்‌ கதை வரையிலான 
புராணம்‌, இதிகாசம்‌, தெய்வம்‌, சமுதாயம்‌, வரலாறு தழுவிய 
வகைவகையான தமிழ்‌ வில்லுப்பாட்டுகளின்‌ கதைச்‌ சுருக்கங்கள்‌ 
(மொத்தம்‌ 26) சுவைபட வழங்கப்‌ பட்டுள்ளன. இக்கதைச்‌ 
சுருக்கங்களுக்கு முன்னும்‌ பின்னுமாக ஆசிரியர்‌ எழுதியுள்ள 
கருத்துரைகள்‌ அவர்தம்‌ தணியாத ஆய்வு வேட்கைக்குச்‌ 
சான்றாகத்‌ திகழ்கின்ற , 

ஆசிரியரின்‌ உழைப்பின்‌ பயனையும்‌ ஆராய்ச்சிப்‌ போக்கன்‌ 
சிறப்பினையும்‌ பக்கம்‌ 1 முதல்‌ 31 முடிய ஒரு பகுதியிலும்‌ 
(தொன்மை நூல்களில்‌ வில்லுப்‌ பாட்டின்‌ கூறுகள்‌ பற்றியது) 
பக்கம்‌ 69 முதல்‌ 100 முடிய மறுபகுதியிலும்‌ (வில்லுப்பாட்டின்‌ 
தோற்றமும்‌ இன்றைய வலர்சசியும்‌ பற்றியது) காணமுடிகிறது. 


5 


நண்பர்‌ கோமதிநாயகம்‌ வெறும்‌ கையால்‌ முழம்‌ போட. 
வில்லை. வில்லுக்‌ கதை நிகழ்த்தி வில்லடித்த தம்‌ கையாலேயே 
வில்லுப்பாட்டு பற்றி ஒரு நூலையும்‌ எழுதியுள்ளார்‌. 

பழந்தமிழ்க்‌ கலைகளுள்‌ ஒன்றாகிய வில்லுப்பாட்டைப்‌ 
பற்றிய கட்டுரைகள்‌ பல வந்திருக்கலாம்‌; சிறு நூல்கள்‌ சிலவும்‌ 
இருந்திருக்கலாம்‌.எனினும்‌, திரு. தி. சி. கோமதிநாயகம்‌ அவர்கள்‌ 
எழுதியுள்ள விரிவான ஆராய்ச்சிப்‌ பெருநூலாகிய இந்நூலே 
வில்லுப்பாட்டு இலக்கியத்திற்கு முழுமையான முந்து நூல்‌ என 
மொழிவேன்‌. நூலுக்கு மேலும்‌ அழகும்‌ விளக்கமும்‌ குரும்‌ 
வகையில்‌ வில்லிசைக்குரிய கருவிகளும்‌ அவற்றை இயக்கும்‌ முறை 
களும்‌ தனித்தனியே காட்டும்‌ புகைப்‌ படங்களும்‌ இணைக்கப்‌ 
பட்டுள்ளன. அறிஞருலகம்‌ இந்நூலைப்‌ பயன்படுத்திக்‌ கொள்ளும்‌ 
என்பது என்‌ துணிபு. 

நண்பரின்‌ முயற்சியைப்‌ பாராட்டி வளர்ச்சியை வரவேற்கி 
றேன்‌; வாழ்த்துகிறேன்‌. வில்லுப்பாட்டு மக்கள்‌ உள்ளத்தை 
அள்ளும்‌ பாட்டாக வேண்டும்‌ என்ற நூலாசிரியரின்‌ கொள்கை 
வெல்லும்‌ நாள்‌ விரைவில்‌ வருவதாக. 


சென்னை-600035, இரா. தில்லைகோவிந்தன்‌ 
_ 24.2.1979. 


நன்றியுரை 


நாட்டுப்புறக்‌ கலை இலக்கியங்கள்‌ தொடர்பான ஆய்வியல்‌ 
ஆர்வம்‌ பெருகி வளரும்‌ இன்றைய நிலையில்‌, பழந்தமிழ்க்‌ கலை 
யாகிய “வில்லுப்பாட்டு” பற்றிய அறிமுக நூலாகத்‌ ““தமிழ்‌ 
வில்லுப்பாட்டுகள்‌”” வெளிவருகிறது. இளமைக்காலம்‌ முதல்‌ 
இன்றுவரையும்‌ இக்கலையுடன்‌ யான்‌ ஈடுபாடு கொள்ள நேர்ந்த 
பல்வேறு வாய்ப்புகளின்‌ துணை கொண்டு, இயன்றவரை அறிமுகப்‌ 
படுத்த முயன்றிருக்கிறேன்‌. இந்நூலின்‌ அறிமுகப்‌ பகுதியில்‌ 
காணப்படும்‌ செய்திகள்‌ மட்டுமே வில்லுப்பாட்டுக்‌ கலைக்குரிய 
முழுமையான விவரங்கள்‌ என்பதில்லை இன்னும்‌ எவ்வளவோ 
உள்ளன. 

என்றோ அரும்பிய எண்ணம்‌ இன்று மலர்ச்சிபெற்றுத்‌ தங்கள்‌ 
கைகளிலே நூல்வடிவில்‌ மணம்‌ பரப்பும்‌ இந்நிலையில்‌ , 

என்னை ஆளாக்கி வாழ்வளித்த பேரருட்‌ பெருந்தகையாளர்‌ 
திருநெல்வேலி நிறைதிரு இராம. கனகசபாபதி அவர்களின்‌ திருவடி. 
மலர்களை நெஞ்சார நினைந்து போற்றுகிறேன்‌. 


எங்கள்‌ உலகத்‌ தமிழாராய்ச்சி நிறுவன இயக்குநர்‌.பேராசிரியர்‌ 
டாக்டர்‌. ச.வே, சுப்பிரமணியன்‌ அவர்கள்‌ எனக்களித்த பேரூக்‌ 
கமே இந்நூலின்‌ ஆக்கத்திற்கு முழுநிலையில்‌ காரணமாக நின்றது 
என மொழிவேன்‌. அவர்களுக்கு என்‌ உள்ளம்‌ கனிந்த நன்றி என்‌ 
ழென்றும்‌ உரியது. 


என்‌ ஆய்வுப்‌ பணியில்‌ சீரிய நல்வழிகாட்டி,என்னைச்‌ செம்மைப்‌ 
படுத்திடும்‌ டாக்டர்‌. தா.வே. வீராசாமி அவர்கள்‌ இந்‌ 
நூலுக்கு நன்மொழியால்‌ அமைந்த முன்‌ மொழியினை வழங்கி 
யுள்ளனர்‌. அவர்களுக்கும்‌, அவ்வப்போது எனக்குத்‌ தேவைப்படும்‌ 
நல்லுதவிகளை அன்புடன்‌ அளித்துவரும்‌ டாக்டர்‌. ஏ. என்‌: 
பெருமாள்‌ அவர்களுக்கும்‌ என்‌ மனமார்ந்த நன்றியினைத்‌ தெரிவித்‌ 
துக்‌ கொள்கின்றேன்‌. 

இந்நூலினுக்கு எழில்‌ வாய்ந்ததோர்‌ அணிந்துரையினை அளித்‌ 
தருளிய எங்கள்‌ தமிழ்த்‌ துறைத்‌ தலைவர்‌, பழகுதமிழ்ப்‌ பண்பாளர்‌ 
பேராசிரியர்‌ இரா. தில்லை கோவிந்தன்‌ அவர்களுக்கு என்றும்‌ 
குன்றா நன்றியுடையேன்‌. 

நூலின்‌ அறிமுகப்பகுதியில்‌ வில்லுப்பாட்டின்‌ தற்கால 
வளர்ச்சி குறித்த கருத்துரைகளில்‌ காணப்பெறும்‌ கலைவாணர்‌ 
பற்றிய பயன்மிக்க செய்திகளை எனக்குப்‌ பேரன்புடன்‌ தெரிவித்‌ 
தருளிய உயர்திரு. வே. நாராயணன்‌ (செயலாளர்‌, கலைவாணர்‌ 
நினை வுமன்றம்‌ சென்னை. 17) அவர்களுக்கும்‌, 


7 


கலைநுட்பம்‌ செறிந்த கருத்துகளையும்‌ வில்லுப்பாட்டுகீ கலை 
யின்பால்‌ தாம்கொண்ட ஈடுபாடு பற்றிய செய்திகளையும்‌ நிறைந்த 
அன்புடன்‌ எனக்குத்‌ தெரிவித்தருளிய இலட்சிய நடிகர்‌ உயர்திரு. 
எஸ்‌. எஸ்‌. இராஜேந்திரன்‌ அவர்களுக்கும்‌, ப 

கலைத்‌ தொடர்பான பல்வேறு செய்திகளைக்‌ கனிவுடன்‌ தந்த 
ருளிய நெல்லை, புலவர்‌ உயர்திரு. ஐயம்பிள்ளை அவர்களுக்கும்‌, 
அகத்தீசுவரம்‌ உயர்திரு, ஆறுமுகப்‌ பெருமாள்‌ நாடார்‌ அவர்களுக்‌ 
கும்‌, கலைமாமணி உயர்திரு. சுப்பு ஆறுமுகம்‌ அவர்களுக்கும்‌; 
உயர்திரு. குலதெய்வம்‌ இராஜகோபால்‌ அவர்களுக்கும்‌ என்‌ 
றென்றும்‌ நன்றிசெலுத்தக்‌ கடமைப்பட்டுள்ளேன்‌. 

நூலின்கண்‌ இடம்‌ பெற்றுள்ள நான்கு கதைகளில்‌ ஐயன்கதை 
இரணியன்‌ சம்மாரம்‌, நீலிகதை ஆகிய மூன்றினையும்‌ கொண்ட 
கையெழுத்துப்படியினை எனக்குப்‌ பேரன்புடன்‌ பெற்றுத்தந்த 
தூத்துக்குடி வில்லிசைக்கலைஞர்‌ அருமை அண்ணா, திரு. சிவலிங்கம்‌ 
அவர்கள்‌, சீதாகல்யாணம்‌ கதையின்‌ கையெழுத்துப்‌ படியினை 
ஆர்வமுடன்‌ எனக்குஎழுதித்தந்து உதவிய தூத்துக்குடி வில்லிசைக்‌ 
கலைஞர்‌ அன்புத்‌ தம்பி திரு. ச. மீனாட்சசிந்தரம்‌ ஆகிய இருவரும்‌ 
என்‌ இதயம்‌ கனிந்த நன்றிக்கு என்றுமே உரியவர்‌. 

கையெழுத்துப்படிகளில்‌ அமைந்திருந்தவாறே கதைகளைத்‌ 
தொகுத்துத்‌ தந்துள்ளேன்‌. கதை விளக்கத்திற்காகப்‌ பிறைக்குறி 
களிடையே காணப்பெறும்‌ கதைத்தொடர்பு மொழிகளும்‌, அடிக்‌ 
குறிப்புகளும்‌ எழுதிச்‌ சேர்த்துள்ளேன்‌. 

வில்லிசைக்கலையின்பால்‌ ஆர்வம்‌ தோன்றிய ஆரம்பநிலையில்‌ 
எனக்கு அன்புடன்‌ ஊக்கமளித்து என்‌ வளர்ச்சிக்கு வித்திட்ட 
இனிய நெஞ்சங்களை எல்லாம்‌ இன்று நன்றியுடன்‌ நினைவு கூர்வதில்‌ 
்‌ பெரிதும்‌ மகிழ்கின்றேன்‌. 

நூலினைப்‌ படிக்கும்‌ கலைப்‌ பெருமக்களும்‌, ஆய்வியல்‌ வல்லு 
நர்களும்‌ தாங்கள்‌ காணும்‌ குற்றம்‌ குறைகளையும்‌ தாங்கள்‌ மேலும்‌ 
அறிந்த கலைத்‌ தொடர்பான செய்திகளைபும்‌ எனக்குக்‌ கனிவுடன்‌ 
தெரிவிப்பாராயின்‌ மிகவும்‌ நன்றியுடையேன்‌. என்‌ ஆய்வுப்‌ 
பணிக்குப்‌ பேருதவியாக அமையும்‌. 

இந்நூலினை ஏற்றுச்‌ சிறந்த முறையில்‌ பதிப்பித்து வெளியிட்ட 
ருளிய தமிழ்ப்பதிப்பகத்தாருக்கு என்‌ உளமார்ந்த நன்றி உரியது. 

அழகிய முறையில்‌ நரலினை அச்சியற்றித்‌ தந்த “நாவல்‌ ஆர்ட்‌ 
பிரிண்டர்ஸ்‌, உரிமையாளர்‌ பேரன்புகெழுமிய கவிஞர்‌ நாரா. 
நாச்சியப்பன்‌ அவர்களுக்கும்‌ அவர்தம்‌ அச்சக உழைப்பாளர்‌ அனை 
வருக்கும்‌ என்‌ இனிய நன்றி, 

தி. சி. கோமதிநாயகம்‌ 


உள்ளே 
பக்கம்‌ 
முன்மொழி 
அணிந்துரை 
நன்றியுரை 
அறிமுகம்‌ 3—100 
முன்னுரை3 அமைப்பின்‌ சிறப்பு4 கருவிகளின்‌ அமைப்‌ 
பும்‌ இயக்கும்‌ முறையும்‌ 7 பக்கமேளம்‌ எட்டாகக்‌ 
கொள்ளும்‌ கருத்து 12 பக்கமேளங்களின்‌ தற்காலநிலை 
14 மேடையில்‌ பாட்டுக்காரர்களின்‌ இருப்பு முறை 
14 கதை பாடத்‌ தொடங்கும்‌ முறை 15 சிலபொது 
மரபுகள்‌ 15 இலக்கிய இயல்புகள்‌ 18எளியமெட்டுகள்‌ 
(சந்தங்கள்‌) 20 அம்மானைப்‌ பாடல்களும்‌ வில்லுப்‌ 
பாட்டுகளும்‌ 21 கதைகளின்‌ கட்டமைப்பு 23 குறுங்‌ 
காப்பியங்கள்‌ 28 கதைகளின்வகைப்பாடு 29 வில்லுப்‌ 
பாட்டின்‌ தோற்றம்‌ 69 இலக்கியச்‌ செய்திகள்‌ 75 
வில்லுப்பாட்டின்‌ தற்கால வளர்ச்சி 86. 
ஜயன்கதை 103 
இரணியன்சம்மாரம்‌ 123 
சீதா கல்யாணம்‌ ்‌ = 203 


நீலி கதை கச்‌ அல 
சொல்‌ அகராதி க 


நாளும்‌ வில்லிசையால்‌ தமிழ்பரப்பும்‌ 
நல்லிசைப்‌ புலவர்‌, கலைப்பெருமக்கள்‌ 
அனைவருக்கும்‌ 
இந்நூல்‌ 
காணிக்கை 


ல 


படம்‌ 1. 


படம்‌ 2. 


படம்‌ 3. 


படம்‌ 4, 


படவிளக்கம்‌ 


இடப்புறம்‌ : மேலே. வீசுகோல்கள்‌ 
ஒழே. கட்டப்பெற்ற வில்‌. 
வலப்புறம்‌ : மேலே. தாளம்‌, கட்டை 


கீழே. கட்டை, தாளம்‌ ஆகிய 
கருவிகளை இயக்கும்‌ முறை 


இடப்புறம்‌ : மேலே. உடுக்கின்‌ தோற்றம்‌ 
. (தட்டுகள்‌ கட்டப்பெறாத நிலையில்‌) 
கீழே. உடுக்கு (தட்டுகளைப்‌ பொருத்திக்‌ 
கட்டிய நிலையில்‌) 


வலப்புறம்‌ : உடுக்கினை இயக்கும்‌ முறை 

மேலே : இடம்‌: “பந்தாடை” (புரிமணை) யின்மேல்‌ 
வைக்கப்பெற்றுள்ள குடத்தின்‌ 
தோற்றம்‌. 


வலம்‌: குடத்தினை இயக்கும்‌ முறை 


சழே: குடத்தினை இயக்க உதவும்‌ “பத்தி 
யும்‌, *சொட்டிக்கட்டை யும்‌ 


ஐவர்‌ அமைந்த வில்லுப்பாட்டுக்‌ 
குழு. (குடத்துடன்‌ வில்‌ கட்டப்பட 
டுள்ளது. பிற கருவிகளுடன்‌ குழு 
வினர்‌ இருப்பு முறைப்படி அமாந்‌ 
- துள்ளனர்‌.) 


பிழை தருத்தம்‌ 


பக்கம்‌ வரி பிழை 

16 3 'ககுத்தவாறு 

21 (அடிக்குறிப்பு)! V. Vanamamalai. 
23 (அ. கு.) 2 சிள்னச்‌ 

28 ம்‌ எ முடிடிசெய்து 

28 (அ.கு;) 1 1-ஆம்‌ . 

29 ர படித்துவந்தளர்‌ 
37 » 10-11 வள்ளியம்கன்‌ 

44 (அ.கு) 1 சிலப்பதிகாம்‌ 

46 31 றுளதாஅன்‌ 

47 (அ.கு)4 P. Cottin 

35 13 சிள்னத்தம்பிகை 
56 28 இவளை 

ன த நிலைவில்‌ 

64 10 மன்ன்ன்‌ 

ட 23 வீணாதிவீணான்‌ 

65 | பாண்டினின்‌ 

ன 12 பண்டயை 

ன 29 படையெடுப்புர்கள்‌ 
66 10 மந்கிரியார்‌ 

72 2 டாக்டர்‌ ஏ.என்‌. 

பெருமான்‌ 

79 2 வில்லுபாட்டுகலை 
ஞூ த மாகோசங் 

79 32 கின்றாப்பிறாண்டி 
80 29 பல்லங்குழி 

82 4 அமைக்கிறது 

86 20 ககுத்துகளை 

92 2 மலர்ச்கிக்குப்‌ 

ப 3 காரன மாணவர்‌ 

ஞ்‌ 12 கவைக்கும்‌ 

97 18 பக்கமேலங்களுடன்‌ 
98 26 நடத்தியுள்ளார்‌ 

99 13 வில்லுப்பாட்டுக்கள்‌ 
100 12 ஊக்கமளிப்பதிலும்‌ 
10% (அ.கு) 3 ஏழைப்மெண்ணுக்கு 
194 (அ கு) | மடுக்கையல்வோ 
209 (அ.க) 1 நளர்‌ 
211 (௮.கு)3 கொடர்கன்‌ 
239 (அ.கு) 1 இடந்திற்கு 
288 பா. வரி. 656 குனிந்தநிழல்‌ 
290 3 மந்துசேர்ந்தான்‌ 
293 20 வழிமறிந்து 
304 (அ.கு)1 கொளிளக்குடம்‌ 
306 (அ.கு) 1 செடிமறவிம்‌ 


திருத்தம்‌ 


குகுந்தவாறு 

N. Vanamamalai 
சின்னச்‌ 
முடிவுசெய்து 
9_ஆம்‌ 
படித்குவந்தனர்‌ 
வள்ளியம்மன்‌ 
சிலப்பதிகாரம்‌ 
ளதா அன்று 

P. Coffin 
சின்னத்தம்பி கதை 
இவனை 

நிலையில்‌ 

மன்னன்‌ 
வீணாதிவீணன்‌ 
பாண்டியனின்‌ 
படையை 
படையெடுப்புகள்‌ 
மந்திரிமார்‌ 
டாக்டா்‌ ஏ.என்‌. 
பெருமாள்‌ 
வில்லுப்பாட்டுக்கலை 
மாகேசங்‌ 
கிள்ளுப்பிறாண்டி. 
பல்லாங்குழி 
அமைகிறது 
கருத்துகளை 
மலர்ச்சிக்குப்‌ 
காரணமானவர்‌ 
சுவைக்கும்‌ 
பக்கமேளங்களுடன்‌ 
நடத்தியுள்ளனர்‌ 
வில்லுப்பாட்டுகள்‌ 
ஊக்கமளிப்பதும்‌ 
ஏழைப்பெண்ணுக்கு 
படுக்கையல்லோ 
களர்‌ 

தொடர்கள்‌ 
இடத்திற்கு 
குளிந்தநிழல்‌ 
வந்துசேர்ந்தான்‌ 
வழிமறித்து 
கொள்ளிக்குடம்‌ 
செடிமறவில்‌ 


120 


FEY பம 


வில்லுப்பாட்டு 


அறிமுகம்‌ 


அறிமுகம்‌ 


_— ளர்‌ 


முன்னுரை | 
குமிழ்‌ நாட்டுப்‌ பாமர மக்களிடையே நெடுங்காலமாகவே 
பலவகையான பழங்கலைகள்‌ நிலவி வருகின்றன. அவையாவும்‌ 
நாட்டுப்புறக்‌ கலைகள்‌ எனப்‌ பொதுவாகப்‌ பெயர்‌ பெறுகின்றன. 
பழங்கலைகளில்‌ பலவும்‌, போற்றுவார்‌ இல்லாமையால்‌ அழிந்தன. 
இன்றைய நிலையிலும்‌ “தற்கால” நாகரிகத்தின்‌ தாக்குதலுக்கு ஈடு 
கொடுக்க முடியாமல்‌, பலகலைகள்‌ அழிந்து மறைந்துவரும்‌ நிலையில்‌ 
உள்ளன. மக்களின்‌ வாழ்க்கையுடன்‌ ஒன்றிக்‌ கலந்து, இன்று 
வரை நின்று நிலவும்‌ தமிழ்க்‌ கலைகளுள்‌ ஒன்றே “வில்லுப்பாட்டு,” 


தமிழகத்தின்‌ தென்பகுதியிலே, திருநெல்வேலி கன்னியாகுமரி 
மாவட்டங்களிலும்‌, இராமநாதபுரம்‌ மாவட்டப்‌ பகுதிகளிலும்‌, 
சிற்றூர்த்‌ தெய்வங்களுக்கு வழிபாடு நிகழும்‌ “கொடை” விழாக்‌ 
காலங்களில்‌, தெய்வ வரலாறுகளையும்‌, தெய்வநிலை பெற்ற வீரர்‌ 
வரலாறுகளையும்‌, மக்களுக்கு எடுத்துச்‌ சொல்லப்‌ பயன்படும்‌ இவ்‌ 
வில்லுப்பாட்டு, ஓர்‌ பழந்தமிழ்‌ இசைக்கலை. இக்கலை, கன்‌ 
எளிமையாலும்‌ இனிமையாலும்‌ யாவரையும்‌ தன்பால்‌ இழுக்கும்‌ 
இயல்புடையது. இப்பாட்டின்‌ கதைகளை இரவில்‌ பலமணி 
நேரம்‌ கேட்டு மகிழ்வர்‌ மக்கள்‌. அத்தகைய முறையில்‌ அலுப்புச்‌ 
சலிப்புக்கு இடமின்றி ஆரவாரத்துடன்‌ அமைவது. 


போர்‌ வீரரின்‌ முதற்கருவியாகிய வில்லே இக்கலையில்‌ பயன்‌ 
படும்‌ முதன்மையான இசைக்கருவியாக அமைந்துள்ளது. இதற்‌ 
குத்‌ துணையாகப்‌ பயன்படும்‌ உடுக்கு, குடம்‌, தாளம்‌, கட்டை 
ஆகிய கருவிகள்‌ மிகப்பழங்காலம்‌ முதல்‌, தமிழ்‌ மக்களிடையே 


4 தமிழ்‌ வில்லுப்பாட்டுகள்‌ 


வழங்வெரும்‌ எளிய, இனிய இசைக்‌ கருவிகள்‌. இவைகளின்‌ 
கூட்டு ஒலியுடன்‌, இந்த இசைக்‌ குழுவின்‌ முதல்வராக அமர்ந்து 
கதைபாடும்‌ “புலவரின்‌” பாட்டு ஒலியும்‌, கேட்பவரைக்‌ கிறுகிறுக்க 
வைக்கும்‌. 

வில்லுப்பாட்டுக்‌ கலையின்‌ நல்லியல்புகளிலும்‌ இசை இன்பத்தி 
லும்‌ உள்ளத்தைப்‌ பறிகொடுத்தவர்கள்‌, இதனை, “எளிமையும்‌, 
யாவரையும்‌ ஈர்க்கும்‌ இனிமையும்‌ கொண்ட சீரிய நாட்டுப்புற 
இசைக்கலைகளிலே, தமிழ்க்கலைச்‌ செல்வத்தின்‌ அழியாத சின்ன 
மாகத்‌ திகழ்வது”? எனப்‌ புகழ்ந்து கூறுவர்‌. இதில்‌ பாடப்பெறும்‌ 
கதைகள்‌ வெறும்‌ பொழுதுபோக்கு நோக்கத்தில்‌ மட்டும்‌ அமை 
யாமல்‌ “பொதுமக்களிடையே, பக்தி, பரோபகாரம்‌, காதல்‌, 
வீரம்‌ முதலிய பெருங்குணங்களை வளர்க்கப்‌ பயன்படுகின்றன” 
எனப்‌ பாராட்டுவர்‌.” 


வில்லுப்பாட்டு” என்பதனை வில்‌, வில்பாட்டு, வில்லு 
(வில்லுப்பாட்டு) வில்லடி, வில்லடிப்பாட்டு, வில்லடிச்சான்‌ பாட்டு 
என்றெல்லாம்‌ பலவாறாக அழைப்பதும்‌ உண்டு. இசை அமைதியும்‌ 
இசைப்பவரும்‌, இசைக்கும்‌ கருவியும்‌ பொறுத்துப்‌ பாடல்கள்‌ 
பெயர்‌ பெறும்‌ எனவும்‌, “வில்‌” என்னும்‌ கருவியை முதன்மையாகக்‌ 
கொண்டு வில்லுப்பாட்டு எனும்‌ பெயர்‌ அமைவதால்‌, இது 
இசைக்கும்‌ கருவியால்‌ பெறும்‌ பெயர்‌ எனவும்‌ கருதுவர்‌.” 


அமைப்பின்‌ சிறப்பு 


*வில்லுப்பாட்டு'--வில்‌, உடுக்கை, குடம்‌, தாளம்‌, கட்டை 
ஆகிய உறுப்புகளைக்‌ கொண்டு அமைந்துள்ளது இவ்வமைப்பின்‌ 
முதன்மைக்‌ கருவியாகிய வில்லும்‌, அதற்குத்‌ துணையாகும்‌ பிற 
கருவிகளை இயக்குவதற்கான அடிப்படை ஓலிமுறையினை அமைத்‌ 
துத்‌ தரும்‌ உடுக்கும்‌, மிகவும்‌ தொன்மையான சிறப்புடையவை, 
வேட்டைத்‌ தொழிலிலும்‌ போர்த்‌ தொழிலிலும்‌ வீரர்க்கு உதவிய 
வில்லின்‌ நாண்‌ அதிர்வினால்‌ விளைந்த ஒலியே, பின்னாளில்‌ படிப்படி. 
யாக வளர்ச்சிபெற்றுச்‌ சிறந்த யாழ்‌ வகைகள்‌ அனைத்திற்கும்‌ 
மூலகாரணமாக அமைந்தது எனலாம்‌. 


1. K.P.S Hameed—‘Bow Song’ A Folk Art From South Travancore, 
த்தை! the ‘Tamil Culture’, Madras, Vol. V. No: 3 (July 1956) 
age: A 


2. கு. அருணாசலக்‌ கவுண்டர்‌--*வில்லுப்பாட்டு? (கட்டுரை) கலைக்களஞ்சி 
யம்‌, 9-ஆம்‌ தொகுதி, தமிழ்‌ வளர்ச்சிக்கழகம்‌. சென்னை (1968) பக்‌: 362, 

3. மு. சண்முகம்‌ பிள்ளை--முன்னுரை “ஈனமுத்துப்‌ பாண்டியன்‌ கதை”, 
தமிழாய்வு, தொகுதி 3. சென்னைப்‌ பல்கலைக்கழக வெளியீடு (1974) 
பக்கம: 15. 


3 


2 படப்‌ 


அறிமுகம்‌ 


போர்‌ வெற்றிக்குரிய கொற்றவைத்‌ தெய்வம்‌ தாங்கி நிற்பது 
வில்லேயாகும்‌, மூவேந்தருள்‌ சேரருக்கு இலச்சினையாகும்‌ சிறப்‌ 
பினைப்‌ பெறுவதும்‌ வில்லே. வீர மறவரை *வில்லேருழவர்‌' எனப்‌ 
பெருமைப்படுத்துவர்‌. 

வில்லின்‌ வடிவமே கொண்ட யாழ்வகையால்‌ இசை எழுப்பிப்‌ 
பாடும்‌ ஒர்‌ கலைஞனைப்‌ பெரும்பாணாற்றுப்படையில்‌ காண்கிறோம்‌. 


“குமிழின்‌ 
புழற்கோட்டுத்‌ தொடுத்த மரற்புரி நரம்பின்‌ 
வில்யாழிசைக்கும்‌ விரலெறி குறிஞ்சி'?* 


எனவரும்‌ அடிகள்‌, குமிழ மரத்தின்‌ கொம்பினை வளைத்து, மரல்‌ 
நாரினால்‌ ஆன நாண்கொண்டு இழுத்துக்‌ கட்டி, விரலால்‌ தெறித்‌ 
துக்‌ குறிஞ்சிப்‌ பண்‌ பாடிய செய்தியைத்‌ தெரிவிக்கின்றன. 


கல்லாடம்‌, ஒரே நரம்பினை உடைய யாழ்‌ ஒன்றை “மருத்து 
வப்‌ பெயர்‌ பெறும்‌ வானக்‌ கருவி'?ூ என்று சிறப்பித்துக்‌ கூறு 
கிறது. 

“பாணர்‌ கைவழி எனப்படும்‌ யாழ்நூ'லில்‌, கள்ளிக்‌ 
கோட்டைக்கு அருகே, பெருந்தல்மன்ன என்னும்‌ சற்றாரை 
அடுத்து உள்ள காட்டில்‌, மாடுகளை மேய்த்துக்கொண்டும்‌, பிச்சை 
எடுத்துக்கொண்டும்‌ வாழும்‌ “புள்ளுவர்‌” என்போர்‌ தம்‌ கையி 
வள்ள ஒருவகை வில்யாழை இசைத்துக்கொண்டு, தம்மிடற்றா 
லும்‌ பாடுகிறார்கள்‌ என்றும்‌, இப்பாட்டு *வில்பாட்டு” என்று 
அழைக்கப்படுவதாகவும்‌, இப்பாட்டின்‌ மொழிகளில்‌ எழுபது 
விழுக்காடு தமிழ்ச்‌ சொற்களாகவே இருப்பன என்றும்‌ கூறப்படும்‌ 
செய்திகள்‌ குறிப்பிடத்தக்கன.” 

வில்லுப்பாட்டில்‌ அமைந்துள்ள வில்லைத்‌ திருச்செந்தூநில்‌ 
வாழ்ந்த ஈஸ்வர பாகவதர்‌ என்பார்‌, “ஒற்றைத்‌ தந்தி யாழ்‌” 
என்று குறிப்பிடுவார்‌ என்ற செய்தியினைத்‌ திருநெல்வேலி, 
வில்லிசைப்‌ பெரும்புலவர்‌ ஐயம்பிள்ளை தெரிவித்தது இங்கே 
நினைவுகூரத்‌ தக்கதாக உள்ளது. 

வில்லினை அடுத்துள்ள சிறப்பான கருவியாகிய “உடுக்கு”, பழங்‌ 
காலத்தில்‌ பாணர்‌ பயன்படுத்திய துடியே ஆகும்‌. இதன்‌ 


1. கடியலூர்‌ உருக்‌.திரங்‌ கண்ணனார்‌, பெரும்பாணாற்றுப்படை, வரி; 180- 
182. கழக வெளியீடு. (1967) பக்கம்‌ 6. பனு 

J கல்லாடர்‌--கல்லாடம்‌, பாடல்‌ எண்‌: 85, வரி: 28. 8. ராஜம்‌ வெளியீடு, 
சென்னை-1. (1957) பக்கம்‌: 76. 

3. ஆ.௮. வரகுணபாண்டியன்‌-பாணர்‌ கைவழி எனப்படும்‌ யாழ்நூல்‌, 
சை.சி.நூ. கழகம்‌ சென்னை-1. (1950) பக்கம்‌: 159. 


$ தமிழ்‌ வில்லுப்பாட்டுகள்‌ 


வகையே ஆநிரை கவரும்‌ காலத்தில்‌ ஒலிக்கப்பட்டதெனவும்‌ 
கொள்ளலாம்‌. சாத்தனாரின்‌ “கூத்த நூல்‌” “உடுக்கை பற்றி 
மிகவும்‌ சிறப்பித்துக்‌ கூறுகிறது. 


“ மோனத்து இருந்த முன்னோன்‌ கூத்தில்‌ 
உடுக்கையில்‌ பிறந்தது ஓசையின்‌ சுழூலே 
ஓசையில்‌ பிறந்தது இசையின்‌ உயிர்ப்பே'”* 


என்னும்‌ அடிகள்‌, அநாதி முதல்வனாம்‌ முன்னோனான ஆண்டவன்‌ 
ஆடும்‌ கூத்தில்‌, அவனது வலக்கையில்‌ உள்ள “உடுக்கை'யில்தான்‌ 
ஓசை பிறந்து சுழல்கிறது என்றும்‌, இவ்வாறு சுழலும்‌ ஓசை 
வட்டத்திடையில்‌ உயிர்த்தெழுவதுதான்‌ இசை என்றும்‌ குறிப்பிடு 
கின்றன.” மேலும்‌, 


“£ உடுக்கையில்‌ பிறந்தது ஓம்‌ எனும்‌ ஒலியே 
ஓம்‌ எனும்‌ ஒலியே நாட்டியத்து ஒலியாம்‌' *£ 
எனவும்‌ கூறி அந்நூல்‌ உடுக்கையினைச்‌ சிறப்பிக்றெது. 


அடியார்க்கு நல்லார்‌ தண்ணுமைக்‌ கருவிகளைத்‌ தொகுத்தளிக்‌ 
கும்‌ மேற்கோள்‌ ஒன்று குறிப்பிடுகிறார்‌. அதன்‌ முதல்‌ அடியில்‌, 
“பேரிகை படகம்‌ இடக்கை உடுக்கை'* என உடுக்கை பற்றிய 
குறிப்பும்‌ காணப்படுகிறது. 

வில்லுப்பாட்டில்‌ பயன்படும்‌ “குடம்‌, வாய்ப்புறத்தில்‌ 
தோலால்‌ மூடிக்‌ கட்ட ப்படுவதில்லை. எனினும்‌ “குடம்‌” என்ற 
பெயரில்‌ அமையும்‌ ஓர்‌ கருவியினைக்‌ கூத்தநூல்‌ குறிக்கிறது. 
“குக்கிலி நொக்கமும்‌ குடுக்கையும்‌ குடமும்‌ என்றவாறு வரு 
கிறது. வாய்ப்புறம்‌ தோலினால்‌ கட்டப்படாத நிலையில்‌ கருவி 
வகைகளுள்‌ எதிலும்‌ சேர்க்க இயலாதவாறு தனித்ததோர்‌ 
அமைப்புடையதாகி விடுகிறது. 


1. சாத்தனார்‌--கூத்த நூல்‌. தோற்றுவாய்‌ வரி: 1-3. ௪. து. ௬. யோகியார்‌ 
பதிப்பு, தமிழ்நாடு சங்கீத நாடக சங்கம்‌. சென்னை, (1968) பக்கம்‌; 12. 


டாக்டர்‌ மா. இராமலிங்கம்‌, *நாட்டுப்பாடல்கள்‌” எனும்‌ கட்டுரையில்‌ 
பாட்டின்‌ தோற்றம்‌ பற்றிக்‌ கூறுகையில்‌ 7.5. எலியட்‌ தரும்‌ கருத்தினைப்‌ 
பின்வருமாறு குறிப்பிடுகிறார்‌. “பறையின்‌ ஓசையில்‌ ஈடுபட்டு உணர்ச்சி 
வசப்பட்ட மனிதன அதனோடு சொற்களை இசைத்துப்‌ பாட்டை இயற்றி 
இருக்கலாம்‌”? இக்கருத்து இங்கே சிந்திப்பதற்குரியது , தாமரை மலர்‌ 6 
இதழ்‌ 5, (அக்‌, 1964) பக்கம்‌; 5. 


சாத்தனார்‌ கூத்தநூல்‌. “ஓம்‌? (2) வரி: 1-2, தமிழ்நாடு சங்கீத நாடக 
சங்கம்‌. சென்னை (1968) பக்கம்‌: 19, த்து ட 


4. அடியார்க்கு நல்லார்‌ உரை--சிலப்பதிகாரம்‌ (அரங்கே காை 
௨. வே, சா. பதிப்பு (1978) பக்கம்‌: 105, தன ஸ்‌ 


5. சாத்தனார்‌ சுடத்தநால்‌, புணரியல்‌ 146. (வரி:9) தமிழ்நா ச. 
சங்கும்‌ சென்னை (19:8) பக்கம்‌; 128. ( ) தமிழ்த டு சங்கீத நாடக 


2 


“அறிமுகம்‌ . 7 


ஏனைய தாளமும்‌, கட்டையும்‌ தட்டி ஒலிக்கப்படும்‌ கருவிகளே” 
நன்கு உருக்கப்பெற்ற தகடால்‌ அமைந்து விளங்கும்‌ தாளம்‌, 
““ நுண்ணுருக்குற்ற விளங்கடர்ப்பாண்டில்‌”! என “மலைபடுகடாம்‌” 
தரும்‌ குறிப்பில்‌ சிறப்பிக்கப்படுதல்‌ காணலாம்‌, வில்‌ லுப்பாட்டுப்‌ 
புலவரின்‌ குரல்‌ ஒலியுடன்‌, பிற பக்க மேளங்களின்‌ ஒலியமைப்பு 
களையும்‌ சேர்த்து நோக்கினால்‌ வில்லுப்பாட்டிலே, நரம்புக்‌ கருவி, 
தோற்கருவி, கஞ்சக்‌ கருவி ஆகிய கருவி வகைகளுடன்‌ மிடற்றுக்‌ 
கருவியும்‌ ஒருங்கமைந்த ஓர்‌ சிறப்பான அமைப்பினைக்‌ காணலாம்‌, 
கருவிகளின்‌ அமைப்பும்‌ இயக்கும்‌ முறையும்‌ 

வில்‌ : வில்லுப்பாட்டின்‌ முதன்மைக்‌ கருவியாகிய . வில்லினை 
உருவாக்கத்‌ தேவையானவை, வில்கதிர்‌, முனைக்குப்பிகள்‌, வடம்‌, 
மணிகள்‌, மணிகளைக்‌ கோர்த்திடத்‌ தேவையான வளையங்கள்‌, 
கம்பிகள்‌, கயிறுகள்‌ முதலியனவாகும்‌. வில்கதிர்‌ ஏறத்தாழ ஆறு 
முழ நீளத்தில்‌ அமையும்‌. இது, பொதுவாகக்‌ கூந்தற்பனையின்‌” 
வைரம்‌ பாய்ந்த அடிமரத்‌ துண்டினின்றும்‌ செதுக்கி எடுக்கப்படு 
வது. நாண்‌ ஏற்றிக்‌ கதிரின்‌ இரு முனைகளும்‌ வடத்தால்‌ இழுத்‌ 
துக்‌ கட்டப்படுவதற்‌ கேற்றவாறு உறுதிப்பட வளைந்து கொடுக்கும்‌ 
வகையில்‌ இருக்க, இக்‌ கதிரானது கயிற்றால்‌ வரிந்து சுற்றப்பெற்‌ 
றிருக்கும்‌. இத்தகைய “வரிவில்‌'லின்மேல்‌ துணிகள்‌ ஓட்டப்‌ 
பெற்று அதன்மேல்‌ தாள்களும்‌ ஒட்டப்பெற்றிருக்கும்‌. விருப்பத்‌ 
திற்கேற்றவாறு தங்கத்தாள்‌, பூந்தாள்‌ ஆகியவை ஒட்டப்பெற்று 
அழகுபடுத்தி வைப்பதும்‌ உண்டு. மணிகளைக்‌ கோர்க்கத்‌ தேவைப்‌ 
படும்‌ வளையங்கள்‌ உரிய இடை வெளியிட்டுக்‌ கதிரில்‌ பொருத்தப்‌ 
பெற்றிருக்கும்‌. கதிர்‌ பார்வைக்கு அழகு தரும்‌ வகையில்‌ பட்டுத்‌ 
துணியாலாகிய சுற்று உறையும்‌ போடுவதுண்டு. கதிரின்‌ பருமன்‌ 
இரு முனைகளையும்‌ நோக்கிக்‌ குறைந்து செல்லும்‌. பனைமரத்தி 
னின்றும்‌ செதுக்கி எடுக்கப்படுவதற்குப்‌ பதிலாக இக்கதிர்‌ மூங்கில்‌ 
கழியாலும்‌ தடித்த பிரம்பினாலும்‌, உலோகத்‌ தீண்டினாலும்‌ கூட 
'அமைத்துக்கொள்வதுண்டு. பாட்டுக்காரர்கள்‌ அவரவர்‌ வசதிக்‌ 
கேற்றவாறு இவ்வாறு அமைத்துக்கொண்டாலும்‌ பனைமரக்‌ 
கதிரே பொதுவாக எல்லோராலும்‌ பயன்படுத்தப்பட்டு வரு 
கிறது. 

கதிரின்‌ நடுப்பாகம்‌ குடத்தின்‌ கழுத்துடன்‌ சேர்த்துக்‌ கட்டப்‌ 
படுவதால்‌ அதற்கேற்றவாறு சிறிது பருமனாக அமைக்கப்பட்‌ 


1. பெருங்கெளசிகனார்‌_மலஃைபடுகடாம்‌- (வரி:4) ப ்‌ ச 
கோ. பதிப்பு, சென்னை (1961) பக்கம்‌: 2. 2 த்துப்பாட்டு, வை, மு 


னும்‌ நன்கு வை 
மான பனை மரத்துண்டும்‌ பயன்படுத்து ல்‌ ரம்‌ ஏறிய சாதாரண 


8 தமிழ்‌ வில்லுப்பாட்டுகள்‌ 


டிருக்கும்‌. குடம்‌ மண்குடமாதலால்‌ கதிரின்‌ நடுப்பகுதியில்‌: 
மெத்தென்று இருக்குமாறு துணி அமைப்புச்‌ செய்துகொள்வதும்‌ 
'உண்டு. வில்‌, குடத்துடன்‌ கட்டியிருக்கும்‌ நிலையில்‌ நாண்வடம்‌ 
மேலாகவும்‌ கதிர்ப்பகுதி கீழாகவும்‌ அமைந்திருக்கும்‌. 


கதிரின்‌ இரு முனைகளிலும்‌ குப்பிகள்‌ பொருத்தப்பெறும்‌. 
இவை வெண்கலத்தாலோ பித்தளையாலோ அமைந்திருக்கும்‌. 
யாளியின்‌ வடிவில்‌ வேலைப்பாடமைந்த அழயெ குப்பிகளைப்‌ 
பொருத்துவதும்‌ உண்டு. சிலர்‌ இக்‌ கதிர்‌ முனைகளில்‌ இரும்பா 
லான கொக்கி போலும்‌ அமைப்புடைய குப்பிகளைப்‌ பொருத்திக்‌ 
கொள்வர்‌. எவ்வாறாயினும்‌ நாணாகக்‌ கட்டப்படும்‌ வடத்தைக்‌ 
கொண்டு இரு முனைகளையும்‌ வலித்துக்‌ கட்டப்படுவதற்கேற்ற 
முறையில்‌ இவை அமைந்திருக்கும்‌: குப்பிகளுக்குப்‌ பதிலாக 
நடுவே துளையுள்ள மரத்தாலான வட்டுகளையும்‌ பயன்படுத்துவர்‌. 
இவ்வட்டுகளை முனைக்கு ஒன்றாகப்‌ பொருத்தி அவற்றின்மேல்‌ 
வடத்தை நாணாக இழுத்துக்‌ கட்டுவர்‌. 

நாணாகப்‌ பயன்படுத்தப்படும்‌ வடம்‌ மாட்டுத்‌ தோல்‌ முறுக்‌ 
கால்‌ ஆனது. வில்‌ கதிரின்‌ இரு முனைகளோடும்‌ இழுத்துக்‌ கட்டப்‌ 
பெறும்‌ நாண்‌, நெகிழ்ச்சியடையாத நிலையில்‌ இருக்கவேண்டியே 
வடம்‌ தோல்‌ முறுக்கால்‌ அமைக்கப்படுகிறது. 


கதிரில்‌, குறிப்பிட்ட இடைவெளியிட்டுப்‌ பொருத்தப்பெற்‌ 
துள்ள வளையங்கள்‌ மணிகளைக்‌ கோர்த்திட உதவும்‌. இவ்வளையங்‌ 
களின்‌ ஊடே கதிரின்‌ இரு பக்கங்களிலும்‌ இரு கம்பிகளைச்‌ செருகி, 
அக்கம்பிகளிலே மணிகள்‌ வளையங்களினிடையே தொங்கவிடப்பட்‌ 
டிருக்கும்‌, இம்‌ மணிகள்‌ உருண்டை வடிவில்‌ வெண்கல வார்ப்பால்‌ 
ஆனவை. வெவ்வேறு ஒலி அமைப்பைக்‌ கொண்டவை. ஆநிரை 
களின்‌ கழுத்தில்‌ அணியப்‌ பெறுவன போன்று அளவிற்‌ பெரியவை. 
மணிகள்‌, கதிரின்‌ ஒரு பக்கம்‌ ஆறும்‌, மற்றொரு பக்கம்‌ ஐந்துமாகப்‌ 
பதினொன்று அமைந்திருக்கும்‌, இது பொதுவான எண்ணிக்கை, 
இவ்வெண்ணிக்கையை ஐந்தும்‌, நான்கும்‌ ஆகக்‌ கொண்டு ஒன்ப 
தாகக்‌ குறைத்தும்‌, ஏழும்‌ ஆறுமாக அமைத்துப்‌ பதிமூன்றாகக்‌ 
கூட்டியும்‌ அமைத்துக்‌ கொள்வர்‌. எவ்வாறாயினும்‌ மணிகளின்‌ 
எண்ணிக்கை ஒற்றைப்படையிலேயே அமையும்‌. 


பொதுவாகக்‌ கதைபாடும்‌ புலவர்தான்‌ வில்லினை இயக்குவார்‌. 
புலவர்‌ கைக்கு ஒன்றாக இரு கோல்களை வைத்திருப்பார்‌. 
ஒவ்வொன்றும்‌ ஒன்றரைச்‌ சாண்‌ அளவில்‌ அமைந்திருக்கும்‌, 
இவற்றில்‌ கைப்பிடியை அடுத்து உள்ளீடுபெற்ற கிண்கிணிகளும்‌ 
பொருத்தப்பெற்றிருக்கும்‌. இவை “வீசு கோல்கள்‌” எனப்படும்‌. 


அறிமுகம்‌ 9 
ப 
இவ்வீசு கோல்களைக்‌ கொண்டு வில்‌ நாண்மீது புலவர்‌ தாளத்திற்‌ 
கேற்றவாறு தட்டும்போது கோலின்‌ கிண்கிணி ஒலியும்‌ வில்‌ 
மணிகளின்‌ ஒலியும்‌ சேர்ந்து இனிய வில்‌ ஒலி உண்டாகும்‌. புலவர்‌ 
கள்‌ வீசுகோல்‌ வீச்சலேயே பல்வேறு நளினங்களைக்‌ காட்டி வில்‌ 
லடித்துப்‌ பாடும்போது பார்க்கவும்‌ கேட்கவும்‌ இனிமையாக 
அமையும்‌ பெண்பால்‌ புலவர்கள்‌ இவ்வீசுகோல்‌ நளினங்களை 
மிகவும்‌ திறம்படக்‌ கையாளுவர்‌. சில வேளைகளில்‌ புலவர்‌ கதை 
மட்டும்‌ பாடுவார்‌. வேறு ஒருவர்‌ வீசுகோல்களைக்‌ கையாண்டு 
வில்‌ஒலி எழுப்புவதுடன்‌ புலவருக்குப்‌ பின்பாட்டும்‌ பாடுவார்‌. 


உடுக்கு : வில்லுப்பாட்டில்‌ தெய்வக்‌ கதைகளும்‌, வீர அவல 
உணர்ச்சிகளை மிகுதியாகக்‌ கொண்டுள்ள கதைகளுமே, பெரும்‌ 
பாலும்‌ பாடப்பெறும்‌. இக்‌ கதைகளில்‌ வரும்‌ உணர்ச்சிகளை 
ஆவேசத்துடன்‌, வெறியுடன்‌ வெளிப்படுத்திக்காட்ட உடுக்க 
லிருந்து உண்டாகும்‌ ஒலியே பெரிதும்‌ உதவுகிறது எனலாம்‌. 
உடுக்கு, உடுக்கை எனவும்‌ அழைக்கப்படும்‌. இருபுற வாய்ப்பகுதி 
களையும்‌ இடை சுருங்கிய நடுப்பகுதியையும்‌ கொண்ட வடிவுடை 
யது. இவ்வடிவ அமைப்பினை நோக்க, மாதரின்‌ இடைக்கு உவமை 
யாகப்‌ புலவோர்‌ கூறும்‌ “துடி” எனும்‌ பழங்காலத்‌ தோற்கருவியும்‌ 
இதுவும்‌ ஒன்றே எனலாம்‌. கன்னட மொழியில்‌ இக்கருவி “துடி” 
என்றே வழங்கப்படுதலும்‌ இங்கே கருதத்தக்கதாம்‌. பிற்காலத்‌ 
தில்‌ இடக்கை, எனத்‌ தோற்கருவி ஒன்று பெயர்‌ பெறுகையில்‌ 
“துடி'யும்‌ உடுக்கை எனப்‌ பெயர்பெற்றது போலும்‌. 


உடுக்கை மட்டும்‌ வைத்துக்கொண்டு கதைபாடும்‌ உடுக்கடிப்‌ 
பாட்டுக்காரர்கள்‌, குறிசொல்லுவோர்‌, மாரியம்மன்‌ ஆடுவோர்‌, 
ஆகியோர்‌ பயன்படுத்தும்‌ உடுக்கை பெரிய அளவிலானது. 
(இதனினும்‌ பெரியதோர்‌ அளவில்‌ அமைத்ததனைத்‌ “தவண்டை. 
எல்பர்‌. இது தஞ்சை மாவட்டக்‌ கோவில்களில்‌ இறைவர்‌ வீதி 
வலம்‌ எழுந்தருளப்‌ போவதை அறிவிக்கும்‌ வகையில்‌ இன்றும்‌ 
ஓலிக்கப்படுகிறது. சிறிய கோல்‌ கொண்டு தட்டியே இதனை 
இயக்குவர்‌.) 
_வில்லுப்பாட்டில்‌ பயன்படுவது சிறிய அளவில்‌ அமைந்த 
சித்துடுக்கை'யே ஆகும்‌. இதன்‌ உடல்‌ வெண்கல வார்ப்பால்‌ 
அல்லது பித்தளையால்‌ அமைவது. மரத்தாலும்‌, மண்ணாலும்கூட 
இது அமைக்கப்படும்‌. மெல்லிய பிரம்பினால்‌ அல்லது வளையமாக 
வளைத்துக்‌ கொள்ளும்‌ தன்மை கொண்ட லெவகை மர“விளார்‌” 
கொண்டு, வட்ட வடிவில்‌ கட்டப்பட்ட வளையங்களில்‌, மாட்டுச்‌ 
சவ்வினைப்‌ பொருத்தமாக ஓட்டி. உருவாக்கப்பட்ட இரு தட்டுகள்‌ 
உடுக்கின்‌ இரு வாய்ப்புறங்களிலும்‌ பொருத்தப்பெற்றிருக்கும்‌, 


10 தமிழ்‌ வில்லுப்பாட்டுகள்‌ 


இத்தட்டுகளை “உடுக்குத்தட்டு' என்றே அழைப்பர்‌. வளையங்கள்‌ 
ஒவ்வொன்றிலும்‌ ஒரே அளவு இடைவெளி கொண்ட ஆறு 
துளைகள்‌ காணப்படும்‌. இத்துளைகளின்‌ வழியாக நரல்‌ கயிற்றை 
மாறிமாறிக்‌ கோர்த்து இரு தட்டுகளும்‌ உடுக்கின்‌ இருவாய்ப்புறத்‌ 
தும்‌ பொருந்தியிருக்குமாறு இழுத்துக்‌ கட்டப்பெற்றிருக்கும்‌. 


இவ்வாறாக அமைக்கப்பெறும்‌ உடுக்கின்‌ இடைப்பகுதியில்‌ 
நூல்கயிற்றுப்‌ பின்னலின்‌ மேலாகக்‌ துணியாலான “பட்டை” 
ஒன்றைச்‌ சுற்றிக்‌ கொள்வர்‌. அத்துணிப்‌ பட்டையின்‌ இருமுனை 
களையும்‌ இணைத்து இடக்கையால்‌ இறுக்கிப்‌ பிடித்துக்கொண்டு 
வலக்கை விரல்களால்‌ உடுக்கின்‌ ஒருபுறத்தில்‌ தட்டி ஒசை எழுப்பு 
வர்‌. உரத்த ஓசையினையும்‌, மந்த ஓசையினையும்‌ மாறி மாறி 
உண்டாக்கத்‌ துணிப்பட்டையினை இறுக்கியும்‌ நெகிழ்த்தும்‌ இக்‌ 
கருவியினை இயக்குவார்‌. விரல்களால்‌ தனியானதோர்‌ திறமையில்‌ 
மாறி மாறிச்‌ சுருள்படத்‌ தட்டுவதும்‌ இதன்‌ மூலமாகத்‌ துல்லிய 
மான சொல்கட்டுகளைத்‌ தோற்றுவிப்பதும்‌ ஒரு தனிக்கலையாகும்‌. 
உடுக்கன்‌ தாளமுறையினையே 'சொல்கட்டு' என்பர்‌. இச்சொல்‌ 
கட்டு நான்கு காலங்களில்‌ இசைக்கப்படுகிறது. இவற்றை முதற்‌ 
காலம்‌ இரண்டாம்‌ காலம்‌, மூன்றாம்‌ காலம்‌, நான்காம்‌ காலம்‌ 
எனக்‌ குறிப்பிடுவர்‌. உடுக்கனை இயக்குவதில்‌ கால அளவை 
அடிப்படையாகக்‌ கொண்டு கையாளப்படும்‌ இம்முறையினை 
அடியார்க்கு நல்லார்‌ குறிப்பிடும்‌ முதல்நடை, வாரம்‌, கூடை, 
திரள்‌ ஆகியவற்றுடன்‌" பொருத்திப்‌ பார்க்கையில்‌ பெருவியப்பு 
ஏற்படுகிறது, 


முதல்நடை, வாரம்‌, கூடை, திரள்‌ ஆகிய இச்சொற்களை 
வில்லுப்பாட்டு உடுக்குக்காரர்கள்‌ அறியார்‌ என்பது உண்மை 
தான்‌. ஆனாலும்‌ முதற்காலம்‌ மிகவும்‌ தாழ்ந்த நடையினையும்‌, 
நான்காம்‌ காலம்‌ மிகவும்‌ விரைவான நடையினையும்‌, இரண்டாம்‌ 
மூன்றாம்‌ காலங்கள்‌ முறையே தாழ்ந்த விரைந்த நடைகளையும்‌ 
கொண்டன என அறிந்து அம்முறை பற்றி உடுக்கனே இயக்கும்‌ 
திறம்‌ மட்டும்‌ எவ்வாறோ அவர்களிடம்‌ தங்கிக்‌ கடக்கிறது. 


உடுக்கின்‌ ஒருபுறம்‌ தட்டப்படும்போது மறுபுறத்‌ தட்டின்‌. 
மேல்‌ குறுக்காகக்‌ கட்டப்படும்‌ குதிரைவால்‌ மயிரினல்‌ ஆன 
மெல்லிய “வீணை”என்னும்‌ கயிறுகள்‌ அதிர்ந்து ஒலிநயம்‌ சேர்க்கும்‌. 
ஆனால்‌ தற்பொழுது இவ்‌*வீணை' வில்லுப்பாட்டு உடுக்கில்‌ பெரும்‌ 
பாலும்‌ அமைத்துக்கொள்ளப்படுவ தில்லை. 


1. அடியார்க்கு நல்லார்‌ உரை--சிலப்பதிகாரம்‌ (அரங்கேற்‌ 
உ.வே சா. பதிப்பு (1978) பக்கம்‌ ; 21d ( நிறு காதை) 


அறிமுகம்‌ ன 
அட ப்‌ வலத த அ வமிப்வவகிகத் த வல 

உடுக்கன்‌ சொல்கட்டுகளுக்கு ஒத்த நிலையிலேயே குடத்தின்‌ 
தாளம்‌ அமையும்‌. உடுக்கும்‌ குடமும்‌ ஒரே சீராக அமைந்து ஒரு 
சிறிதும்‌ தாளம்‌ தவறுதல்‌ இன்றி இயங்குவதே வில்லுப்பாட்டின்‌ 
தனிச்‌ சிறப்பாகும்‌. 

குடம்‌: பொதுவாக மக்கள்‌ பயன்படுத்திவரும்‌ மண்குடங்‌ 
களை வனைவது போலல்லாமல்‌ தனியானதோர்‌ அமைப்பு முறையில்‌ 
வனையப்படுவது “வில்லுக்குடம்‌'. இதன்‌ கழுத்துப்பகுதி மிகவும்‌ 
உறுதியாகவும்‌ வாய்விளிம்பு வளைவு இன்றியும்‌ காணப்படும்‌. 
வில்லின்‌ நடுப்பகுதி குட.த்தின்‌ கழுத்துடன்‌ சேர்த்துக்‌ கட்டப்படு 
வதையும்‌, தாளமிட்டு இயக்கப்படுவதையும்‌ தாங்கிக்கொள்ளும்‌ 
வகையில்‌ இவ்வாறு அமைக்கப்படுகிறது. குடம்‌ தகுந்த முறையில்‌ 
உறுதியாக அமைய, மண்ணுடன்‌ வேறு சில - மண்ணுடன்‌ கலந்து 
உறுதிசேர்க்கும்‌ - பொருள்களையும்‌ சேர்த்தே வனையப்‌ பெறும்‌ 
என்பர்‌. நெல்லை மாவட்டத்தைச்‌ சேர்ந்த சில ஊர்கள்‌ வில்லுக்‌ 
குடம்‌ செய்வதிலே புகழ்பெற்றவை. 


வில்லுக்குடம்‌ வைக்கோல்‌ புரியினால்‌ ஆன புரிமணை' மீது 
வைக்கப்படும்‌. இப்புரிமணையினைப்‌ “பந்தாடை” என்பர்‌. பந்தா 
டையின்‌ மீது வைக்கப்பட்ட நிலையில்தான்‌ குடத்தின்‌ கழுத்துடன்‌ 
வில்கதிரின்‌ நடுப்பகுதி சேர்த்துக்‌ கட்டப்பெறும்‌, 


குடத்தினை இயக்குவதற்குத்‌ துணையாக அமைவன “பத்தி”, 
“சொட்டிக்கட்டை' ஆகியவை, “பத்தி” என்பது சிறிய பந்தடி 
மட்டை போன்ற வடிவில்‌ அமைந்திருக்கும்‌, இது 'கக்கரையடி, 
எனப்படும்‌ தோல்களைச்‌ சேர்த்துத்‌ தைக்கப்பெறுவதாம்‌. குடம்‌ 
அடிப்பதற்குப்‌ பனைமட்டையின்‌ அடிப்பாகத்தில்‌ செதுக்கி அமைக்‌ 
கப்படும்‌ “பத்தி'யும்‌ பயன்படுத்துவர்‌. ஆயினும்‌ இதுபோன்ற 
“பத்திகள்‌ பயன்படுத்துவதை விட முன்கூறிய தோல்‌ பத்தியே 
யாவரும்‌ பயன்படுத்துவர்‌. ஏனெனில்‌ அதுவே உறுதியான 
தாகவும்‌ குடத்தின்‌ வாய்ப்புறம்‌ தட்டப்படும்போது உரிய ஓசை 
யினை உண்டாக்க வல்லதாகவும்‌ அமைவது. குடத்தின்‌ வாய்ப்புறத்‌ 
தைக்காட்டிலும்‌ சிறிது அகன்ற வட்டவடிவுடனும்‌ கைப்பிடி 
யுடனும்‌ கூடிய அமைப்புடையது “பத்தி, இப்‌ “பத்தியை வலக்‌ 
கையில்‌ பிடித்துக்கொண்டு குடத்தின்‌ வாய்ப்புறத்தைத்‌ தாளத்‌ 
திற்கு ஏற்றவாறு தட்டுவர்‌. இதே நேரத்தில்‌ இடது கைவிரல்‌ 
இடுக்கில்‌ வைத்துள்ள சொட்டிக்கட்டையால்‌ குடத்தினது கழுத்‌ 
இற்குக்‌ கழ்‌ உள்ளபகுதியில்‌ தட்டுவர்‌. சொட்டிக்‌ கட்டைஎன்பது 
சிறுமரத்துண்டுதான்‌. நூல்கண்டின்‌ மத்தியிலுள்ள கட்டையினைத்‌ 
தற்காலம்‌ இதற்குப்‌ பயன்படுத்துகிறார்கள்‌. “பத்தி” கொண்டு 
வாய்ப்புறம்‌ தட்டும்‌ ஓசையும்‌, சொட்டிக்கட்டையால்‌ குடத்தின்‌ 


12 தமிழ்‌ வில்லுப்பாட்டுகள்‌ 


ல னா 


மீது தட்டும்‌ ஓசையும்‌, மாறி மாறியும்‌ சில வேளைகளில்‌ சேர்ந்தும்‌ 
ஒலிக்கும்‌. குடத்துக்காரர்‌ “கைவரிசை” பலகாட்டி இயக்குதல்‌ 
சிறப்பாக இருக்கும்‌. உடுக்குத்தாளத்தின்‌ இயக்கத்திற்கு ஏற்ற 
வாறு, தாள அமைதியுடன்‌ குடமும்‌ ஒத்து இசைக்கப்படும்‌. 
உடுக்கும்‌ குடமும்‌ வில்லுப்பாட்டின்‌ சிறப்பு உறுப்புகள்‌. 


தாளம்‌ : இரும்பினுலோ பித்தளையினாலோ ஆக்கப்பட. 
டிருக்கும்‌ இணைக்கருவி “தாளம்‌” எனப்படும்‌. “சல்‌” என்ற ஓசை 
யுடையது. இதனைச்‌ சாலர்‌ எனவும்‌ கூறுவர்‌. வட்ட வடிவில்‌ 
நடுக்குழிவுற்று இணையானதாக இது அமைந்திருக்கும்‌. குழிவின்‌ 
நடுவே அமைந்துள்ள துளையின்‌ வழியே சிறுதுண்டு நூல்கயிற்றை 
அமைத்துக்‌ கையிற்‌ பிடிப்பதற்‌ கேற்றவாறு உள்ளொன்றும்‌ புற 
மொன்றுமாக முடிச்சு இட்டு வைத்திருப்பர்‌. உள்முடிச்சு, மேல்‌ 
கீழாக அமையும்‌ இணைத்தாளம்‌ ஒவ்வொன்றிலும்‌ குழிவின்‌ 
உள்ளாகவே அமைந்துவிடுவதால்‌ தாளம்‌ தட்டப்படும்போது 
இடையூறு செய்வதில்லை. தாள இணையின்‌ குழிவுபெற்ற வாய்ப்‌ 
புறங்களை ஒன்றோடொன்று பொருந்தும்படியாகத்‌ தட்டி ஒலிஎழச்‌ 
செய்வர்‌. உடுக்கு, குடம்‌ ஆகியவற்றிற்கும்‌ பாட்டிற்கும்‌ உரிய 
“தாள? அமைதியைத்‌ தருவது இதுவே. மேலும்‌ கீழுமாக 
அமைந்த இணைத்தாளத்தை ஒன்றோடு ஒன்று பொருந்தத்‌ தட்டு 
வதுடன்‌ விளிம்புகளில்‌ மட்டும்‌ சில நுட்பங்களுடன்‌ தட்டி 
நயமான ஓலிஎழுப்பியும்‌ இதனை இயக்குவர்‌. 


கட்டை : உறுதியுள்ள கருங்காலி மரத்துண்டுகளை இணையாக 
அமைத்துத்‌ தாளம்‌ போடப்‌ பயன்படுத்துவர்‌. நீண்ட சதுர வடி 
வில்‌ கையடக்கமாக இவை அமைத்திருக்கும்‌. இவற்றைக்‌ கட்டை 
கட்டைத்தாளம்‌, தாளக்கட்டை என்ற பெயர்களால்‌ வழங்குவர்‌. 
உலோகத்‌ தாளத்துடன்‌ ஓத்து இயங்குமாறு இக்கட்டைத்தாள 
இணையை ஒன்றோடு ஒன்று தட்டி இயக்குவர்‌. 


பக்கமேளம்‌ எட்டாகக்‌ கொள்ளும்‌ கருத்து 


மேலே விவரிக்கப்பட்டுள்ள வில்‌ முதலான கருவிகளுடன்‌ 
பம்பை, உறுமி, தக்கை, துந்துமி என்று அழைக்கப்பெறும்‌ தோற்‌ 
கருவிகளும்‌ வில்லுப்பாட்டில்‌ பக்க மேளங்களாகச்‌ சேர்த்துக்‌ 
கொள்ளப்படுவன என்பதோர்‌ கருத்தும்‌ கூறப்படுகிறது. ஆனால்‌, 
இங்கே குறிப்பிட்டுள்ள நால்வகைத்‌ தோற்கருவிகளையும்‌ பக்க 
மேளங்களாகக்‌ கொள்ளும்‌ வழக்கம்‌ நெல்லைமாவட்டத்துப்‌ 
பாட்டுக்காரர்களிடம்‌ இல்லை. குமரிமாவட்டத்தில்‌ இவ்வாறு 
இருந்திருத்தல்‌ கூடும்‌ என்றும்‌ உறுதியாக எண்ண முடியவில்லை. 


அறிமுகம்‌ 13 
ஆயினும்‌ இத்தகையதோர்‌ கருத்திற்கு ஆதாரமாக நிற்பது 
“தந்தனைத்தோம்‌ என்று சொல்லியே வில்லினில்‌ பாட, வந்தருள்‌ 
வாய்‌ கணபதியே” எனத்‌. துவங்கும்‌ ஒருவகை வணக்கப்‌ பாடலே 
ஆகும்‌. பாடலின்‌ தொடர்ச்சி பின்வருமாறு அமைகிறது. 


““தானதந்தத்‌ தோடு - ஏழு 
சந்தங்களும்‌ தாளத்தோடு 
ஆனபம்பை உறுமி தக்கை -- துந்துமியோடு 
அத்தனையும்‌ மேளத்தோடே,””" 


இப்பாடல்‌ பகுதியில்‌ பம்பை, உறுமி, தக்கை, துந்துமி ஆகியன 
குறிக்கப்படுதல்‌ காணலாம்‌.” காலஞ்சென்ற கலைவாணர்‌ இந்தப்‌ 
பாடலைப்‌ பாடிவந்தார்‌. அவரையே பின்பற்றி வில்‌ ௮ப்பாட்டைப்‌ 
பாடத்‌ துவங்கியோர்‌ அனைவரும்‌ தற்காலத்தில்‌ இப்பாடலையே 
வணக்கப்பாடலாகப்‌ பாடிவருகின்றனர்‌. இதில்‌ ஓர்‌ பெருங்குறை 
யாதெனில்‌ வழக்கத்தில்‌ இல்லாக்‌ கருவிகளைச்‌ சேர்‌ த்துப்‌ பாடும்‌ 
இப்பாடலில்‌ வில்லுப்பாட்டுக்கே இன்றியமையாதனவாகய 
உடுக்கும்‌, குடமும்‌ இடம்பெறவில்லை என்பதே, 


காலஞ்சென்ற புலவர்‌ பிச்சைக்குட்டியும்‌” இதே வணக்கப்‌ 
பாடலைப்‌ பாடிவந்தார்‌. அவர்‌ (மேலே காணும்‌ குறையினைக்கண்டு 
தானோ என்னவோ) சிறிய திருத்தத்துடன்‌ மாற்றிப்பாடினார்‌. 
அவர்‌ பாடியது, “*தானதந்தத்‌ தோடு - ஏழு சந்தங்களும்‌ தாளக்‌ 
தோடு” என்றவாறு இன்றி, “சந்தத்தோடு பானைத்தாளம்‌ 
சித்துடுக்கை பம்பையுடன்‌”” என்றவாறு அமைந்திருந்தது. இப்‌ 
பாடலுக்கு அவர்‌ அமைத்துப்‌ பாடிய இசையும்‌ வேறுபட 
இருந்தது, இவ்விரண்டுள்‌ எந்தப்‌ பாடல்‌ உண்மையானது 
_ என்றோ, இப்படியொரு பாடலை எவ்வாறு இவர்கள்‌ கையாள 
நேர்ந்தது என்றோ தெளிவாகத்‌ தெரிந்துகொள்ள வேண்டி 
எடுத்துக்கொண்ட முயற்சிகள்‌ இதுவரை சரியான பயன்‌ அளிக்க 
வில்லை, எனினும்‌, தற்காலம்‌ வில்லுப்பாட்டின்‌ பரந்துபட்ட 
வளர்ச்சிக்குக்கலைவாணரே பெருங்காரணமாயிரு ந்ததால்‌ அவர்வழி 
பற்றிய அனைவருக்கும்‌ இப்பாடலையே பாடிப்‌ பாட்டைத்‌ துவங்‌ 
குதல்‌ தவிர்க்கமுடியாதது ஆயிற்று. ஆயினும்‌ மரபுவழியே பாடி 


1. சுப்பு ஆறுமுகம்‌ - “காந்திவந்தார்‌? வில்‌ ப்பாட்டு, கலைவாணர்‌ பதிப்‌ 
பகம்‌ சென்னை-17, (1969) பக்‌: 9, ப ல்‌ 

2 சென்னை, தொலைக்காட்சி நிலையம்‌ 8-11-76ல்‌ ஒளிபரப்பிய “வில்லுப்‌ 
பாட்டு” விளக்கத்திலும்‌ இப்பாடலின்‌ அடிப்படையிலேயே கருவிகள்‌ 
பலவும்‌ காட்டினர்‌. 

3. பய்‌ பனலக ப கலைவாணர்‌ ஆகியோர்‌ பற்றிய விவரங்கள்‌ பின்‌ 
னர்‌ வரும்‌ “வில்லுப்‌ பாட்டின்‌ தற்கால வளர்ச்சி? i ல்‌ 
கொடுக்கப்பட்டுள்ளன. த வத்து ப்‌ 


14 ப தமிழ்‌ வில்லுப்பாட்டுகள்‌ 


வரும்‌ புலவர்கள்‌ பாட்டினில்‌, இவ்வகைக்‌ கருவிகள்‌ இடம்பெறும்‌ 
வழக்கமே இல்லை. 


பக்கமேளங்களின்‌ தற்கால நிலை 

பிச்சைக்குட்டி, கலைவாணர்‌ ஆகியோரின்‌ பெருமுயற்சி, 
செல்வாக்கு ஆகியவற்றின்‌ விளைவாகத்‌ தற்காலத்தில்‌ புதுமுறை 
யில்‌ வில்லுப்பாட்டினைக்‌ கையாளுவோர்‌ ஆர்மோனியம்‌, டோலக்‌, 
பம்பை, கிளாரினட்‌, மொராக்கோஸ்‌; புல்புல்தராங்‌, மோர்கிங்‌, 
டேப்‌ மற்றும்‌ இசைக்கருவிகளை அவரவர்‌ விருப்பம்போல்‌ சேர்த்‌ 
துக்‌ கொள்கின்றனர்‌. இப்புதிய கருவிகள்‌ சேர்த்தலின்‌ விளைவாக 
வில்லுப்பாட்டிற்கே உரிய உடுக்கும்‌ குடமும்‌ஓரளவு,சிலவேளை முற்‌ 
றிலும்‌ புறக்கணிக்கப்பட்டுவிடுகின்றன. இதனால்‌ வில்லுப்பாட்டின்‌ 
- உயிர்ப்பான ஒலிநயத்தைப்‌ பாடும்‌ கலைஞர்கள்‌ கைவிட்டுவரும்‌ 
நிலை கவலை அளிப்பதாகவே உள்ளது. உடுக்கும்‌ குடமும்‌ உரிய 
முறையில்‌ இயக்குவதற்குப்‌ போதிய பயிற்சிவேண்டும்‌. இவ்வகை 
யில்‌ கலைஞர்கள்‌ கவனம்‌ கொள்வாராயின்‌ அது கலையின்‌ தனிச்‌ 
சிறப்பினைக்‌ காக்கும்‌ பெரும்‌ கொண்டாக அமையும்‌. 


மேடையில்‌ பாட்டுக்காரர்களின்‌ இருப்பு முறை 


'வில்லுப்பாட்டுப்‌ புலவரும்‌ அவருக்குப்‌ பக்கத்துணையாக 
உள்ள மற்ற பாட்டுக்காரர்களும்‌ அவர்களுக்கென அமைக்கப்பட 
டிருக்கும்‌ மேடையில்‌ ஒரு குறிப்பிட்ட இருப்பு முறையின்படி 
அமர்ந்து கொள்வார்கள்‌. புலவரே குழுவின்‌ தலைவர்‌ ஆதலால்‌ 
மேடையில்‌ நடுநாயகமாக வீற்றிருப்பார்‌. புலவரை நோக்கிய 
வாறு அவருக்கு இடப்பக்கத்தில்‌ குடத்துக்காரர்‌, குடத்தை இயக்‌ 
குவதற்கு வசதியாகச்‌ சிறிது உயரமான இருக்கையின்மீது 
அமர்ந்துகொள்வார்‌. புலவரும்‌ பலகையொன்று இட்டு அதன்‌ 
மேல்‌ எடுப்பாக அமர்ந்துகொள்வதுண்டு. இவர்கள்‌ இருவரின்‌ 
முன்பாகவே குடத்துடன்‌ கட்டப்பட்ட வில்‌ அமைக்கப்பட்டிருக்‌ 
கும்‌, புலவருக்கு முன்பாக உள்ள வில்லின்‌ முனைப்பகுதி தரையை 
நோக்கித்‌ தாழ்ந்திருக்கும்‌. புலவர்‌ வீசுகோலைக்‌ கொண்டு வில்‌ 
நாணைத்‌ தட்டுவதற்கு வசதியாக இவ்வாறு அமைக்கப்படும்‌, 
வில்லின்‌ மற்றொரு முனைப்பகுதி குடத்துக்காரரை அடுத்து மேல்‌ 
தோக்கியதாக இருக்கும்‌. வில்நாணாகய வடம்‌ குடத்துக்காரரின்‌ 
இடது தோளின்‌ மேலாக அமைந்திட, வில்கதிரானது அவரது 
இடது கையின்‌ கீழாக அமைந்திருக்கும்‌. இடது கையால்‌ வில்‌ 
கதிரை ஆதரவாக அணைத்தவாறே சொட்டிக்‌ கட்டையைக்‌ 
குடத்தின்மீது தட்டுவதற்கேற்ற நிலையில்‌ இவர்‌ அமர்ந்திருப்பார்‌. 


15 


அறிமுகம்‌ - 


புலவருக்குப்‌ பின்னால்‌ வரிசையாகப்‌ பின்பாட்டுக்காரமர்‌, 
கட்டை, தாளம்‌ ஆகியவற்றை இயக்குவோர்‌ அமர்ந்திருக்க, 
அதே வரிசையில்‌ உடிக்குக்காரர்‌, குடத்துக்காரரின்‌ வலக்கையை 
அடுத்து அமர்ந்திருப்பார்‌. உடுக்கும்‌, குடமும்‌ ஆகிய வில்லுப்‌ 
பாட்டின்‌ இன்றியமையாப்‌ பக்கமேளங்கள்‌ இரண்டும்‌ ஒரே 
அளவில்‌ ஒத்து ஒலிப்பதில்கான்‌ மேளக்கட்டு நயமுடன்‌ அமையும்‌. 
எனவேதான்‌ இவை இரண்டும்‌ அருகருகே அமைக்கப்பெற்றிருக்‌ 
கும்‌. 

வீசுகோலைப்‌ புலவர்‌ கையாளாமல்‌ வேறொருவர்‌ கையாளுவா 
ரென்ரறால்‌, அவர்‌ புலவருக்கு வலப்புறமாக அமர்ந்துகொண்டு வீசு 
கோலால்‌ வில்நாணைத்‌ தட்டுவதற்கு வசதியாக இருப்பார்‌. 
புலவரே வீசுகோலையும்‌ கையாளுவாராகில்‌ குழுவில்‌ குறைந்த 
நிலையில்‌ ஐவரே இடம்பெறுவர்‌. வீசுகோலுக்கென வேறொருவர்‌ 
அமைந்தால்‌ குழுவினர்‌ அறுவர்‌ அவர்‌. பின்பாட்டுக்காக 
ஒருவரோ இருவரோ சேர்த்துக்கொள்ளும்‌ நிலையில்‌ எண்ணிக்கை 
ஏழு அல்லது எட்டாக உயரும்‌. 

கதைபாடத்‌ தொடங்கும்‌ முறை: அனைவரும்‌ உரியமுறைப்‌ 
படி மேடையில்‌ அமர்ந்தபின்‌ நிகழ்ச்சி துவங்கும்‌. வில்லின்‌ 
முன்பாகத்‌ தேங்காய்‌, பழம்‌, வெற்றிலைபாக்கு, கற்பூரம்‌ முதலா 
னவை வைக்கப்பட்டிருக்கும்‌. வெற்றிலையுடன்‌ ஒன்றேகால்‌ 
ரூபாய்‌ “தட்சணைப்‌” பணம்‌ வைத்தல்‌ கொடை நடத்தும்‌ கோயி 
லாளரின்‌ கடமை. (தேங்காய்‌, பழம்‌, “தட்சணைப்‌' பணம்‌ முதலா 
னவை புலவருக்குச்‌ சேரும்‌.) குழுவினருள்‌ முதியவர்‌ ஒருவர்‌ வில்‌ 
முதலான கருவிகளின்‌ முன்பாகத்‌ தேங்காயினை உடைத்துக்‌ 
கற்பூரம்‌ காட்டுவார்‌. வில்‌ மணிகளை அசைத்து, வில்‌ மற்றும்‌ 
கருவிகளைக்‌ குழுவினர்‌ தொட்டு வணங்குவர்‌. பின்னர்‌ அம்முதிய 
வர்‌, ஒவ்வொருவரிடமும்‌ அவரவருக்குரிய கருவியைப்‌ பக்தியுடன்‌ 
எடுத்துக்‌ கொடுப்பார்‌, அவற்றைப்‌ பெற்றுக்‌ கொண்டபின்‌ 
குழுவினர்‌ அனைத்துக்‌ கருவிகளையும்‌ உரிய முறையில்‌ இயக்கித்‌ 
துவக்கமேளம்‌ கூட்டவும்‌, கதை கேட்கக்‌ கூடியுள்ள மக்கள்‌ 
ஆர்வம்‌ பொங்க மகிழ்ச்சியில்‌ திளைப்பர்‌. துவக்கமேளம்‌ முடிந்த 
வுடன்‌ புலவர்‌ காப்பு விருத்தம்‌ பாடி நிகழ்ச்சியைத்‌ துவங்குவார்‌, 

கோயில்களில்‌ நிகழும்‌ மரபுவழி அமையும்‌ வில்லு ப்பாட்டிலே 
காணும்‌ முறைமைதான்‌ இங்கு விளக்கப்பட்டுள்ளது. இக்காலப்‌ 
புதுமுறை வில்லுப்பாட்டுகளில்‌ இம்முறைமை கையாளப்படுவ 
தில்லை. 

சில பொது மரபுகள்‌: பழைய மரபுவழி வந்த வில்லுப்பாட்‌ 
இப்‌ புலவர்‌, சுதை பாடும்போது தம்‌ இடது உள்ளங்கையினால்‌ 


16 தமிழ்‌ வில்லுப்பாட்டுகள்‌ 
இடது காதினைப்‌ பொத்திக்‌ கொள்வதுபோல்‌ வைத்துக்கொண்டு, 
வலது கையினை உயர்த்தியும்‌, அவ்வப்போது தாளத்திற்கும்‌, 
கதையுள்‌ வரும்‌ உணர்ச்சிகளுக்கும்‌ தகுந்தவாறு ஆட்டி அசைத்‌ 
தும்‌, தலையையும்‌, தோள்களையும்‌, உடம்பினையும்கூடத்‌ தாளத்திற்‌ 
குத்‌ தகுத்தவாறு அசைத்தும்‌ பாடிப்‌ பார்ப்போரை மகதிழ்விப்பார்‌. 
தமக்கு இடப்புறமாக அமையும்‌ உடுக்கு, குடம்‌ ஆகியவற்றின்‌ 
ஓசை, கதைபாடும்‌ தம்மை மிகுதியும்‌ தாக்காதவாறு தடுத்துக்‌ 
கொள்ளும்‌ வசதிக்காக இவ்வாறு இடது காதைப்‌ பொத்திக்‌ 
கொண்டு பாடிவந்து, பின்னர்‌ அதுவே ஓர்‌ மரபாகி விட்டதோ 
எனவும்‌ எண்ணக்‌ தோன்றுகிறது. ஆயினும்‌ தற்காலம்‌ இதுபோல்‌ 
புலவர்‌ பாடுதலைக்‌ காண்பது மிகவும்‌ அரிது எனலாம்‌. 

புலவர்‌, கதைபாடும்போது, கருவிகள்‌ மெல்லென ஒலிக்கும்‌. 
இது புலவர்‌ சொல்லும்‌ கதையினை அவையோர்‌ தெளிவாக 
அறிந்துகொள்ள உதவும்‌. புலவர்‌ பாட்டைப்‌ பின்பாட்டாக மற்ற 
வர்கள்‌ வாங்கிப்‌ பாடும்போது கருவிகள்‌ உரத்த நிலையில்‌ இயக்கப்‌ 
பெறும்‌. மற்றவர்கள்‌ பின்பாட்டுப்‌ பாடும்போது புலவர்‌ பாடிய 
அடியின்‌ கடைசிச்‌ சொல்லையோ அல்லது இரு சொற்களையோ, 
அடிமுழுவதுமோ திரும்பச்சொல்லிப்‌ பாடுவர்‌. அவ்வாறு பாடி 
முடிக்கையில்‌ ஆ...... ஆஃ ஏ. ஏஏ. வியி என்‌ 
றெல்லாம்‌ நெடுநேரம்‌ இழுத்துப்பாடி முடிப்பர்‌, 

புலவர்‌, பாட்டின்‌ இடையிடையே உரைநடையில்‌ விளக்கம்‌ 
தந்துகொண்டே போவார்‌. பழைய முறையில்‌, இவ்வுரைப்பகுதி 
யும்‌ தாளமற்ற ஓர்‌ பாட்டுப்போலவே இழுத்துச்‌ சொல்லப்படும்‌. 
புலவர்‌ இவ்வாறு பாடியும்‌ உரை சொல்லியும்‌ செல்லும்போது, 
பின்‌ பாட்டுக்காரரில்‌ ஓரிருவர்‌, குறிப்பாகக்‌ குடத்துக்காரர்‌, இடை 
யிடையே “ஆமா,” “ஆகா, “அப்படியா, அப்படி, “ஓகோ,” 
“எப்படி,” “சரி' என்பன போலும்‌ சொற்களை இடத்திற்குத்‌ தகுந்த 
வாறு கூறிக்‌ கதைக்குத்‌ தெம்பு ஊட்டுவர்‌. சிலவேளைகளில்‌ புலவ 
ரின்‌ கூற்றைக்‌ கொஞ்சம்‌ விளக்கமாகச்‌ சொல்லும்படியாக 
வேண்டிக்கொள்வது போலவும்‌ சொல்வதுண்டு. 

ஒரே கருத்தினை அல்லது வருணிப்பினைப்‌ பலமுறையும்‌ 
வெவ்வேறு சொற்களால்‌ திரும்பத்திரும்பச்‌ சொல்லிச்‌ சென்று 
அதற்கு அழுத்தம்‌ கொடுத்துப்‌ பாடும்‌ முறையினை வில்லுப்பாட்‌ 
டிலே, கதையின்‌ ஓவ்வொரு உணர்ச்சிமிகும்‌ கட்டத்திலும்‌ 
காணலாம்‌. இத்தகைய போக்கில்‌ கதையானது பலமணிநேரம்‌ 
அலுப்புச்‌ சலிப்பிற்கு இடமின்றிச்‌ செல்லும்‌. 

தெய்வ அருள்வந்து ஆடும்‌ “சாமிகொண்டாடி'களும்‌ வில்லுப்‌ 
பாட்டு மேடையின்‌ முன்பாக வந்து பாட்டுக்கேற்றவாறு அடி 


17 


_—_——— 


அறிமுகம்‌ 


யெடுத்துவைத்து ஆடுவது உண்டு. அந்நிலையில்‌, அந்த அந்த 
தெய்வங்களின்‌ பெயர்கூறிச்‌ சிறப்பித்துப்‌ பாடி அவர்தம்‌ ஆட்டம்‌ 
குறித்து, 


“£ தூக்கிவைக்கும்‌ கால்களுக்கு கால்களுக்கு 
அத்திப்பூவால்‌ சல்டைமாம்‌ (மாடன்‌) 
எடுத்துவைக்கும்‌ கால்களுக்கு கால்களுக்கு 
எருக்கலம்பூச்‌ சல்லடமாம்‌ 
மாத்தி வைக்கும்‌ கால்களுக்கு--கால்களுக்கு 
மல்லிகைப்‌ பூச்‌ சல்லடமாம்‌,”? 


என்றவாறெல்லாம்‌ புலவர்‌ பாடுவதும்‌, அதற்கேற்றவாறு நிகழும்‌ 
சாமியாட்டமும்‌ மக்கள்‌ பக்தியோடு பார்த்து மகிழும்‌ காட்சியாக 
அமையும்‌. தெய்வ அருள்வராது சிலவேளைகளில்‌ தயக்கம்‌ ஏற்பட்‌ 
டாலும்‌, புலவர்‌ பக்தியுடன்‌ தாமே ஆவேசம்‌ வந்தவராகிப்‌ 
பாடும்‌ பாட்டோசை கேட்டே, அருள்வரப்‌ பெ ற்றுச்‌ சாமிகொண் 
டாடிகள்‌ ஆடத்‌ தொடங்கிவிடுவதும்‌ உண்டு. அந்த அளவில்‌ 
புலவர்‌ பாட்டினில்‌ ஆவேசம்‌ ஏற்படும்‌. 


கதையின்‌ இடையே புலவரின்‌ பாட்டைப்‌ பாராட்டி 
அவையோர்‌ ““மொய்வைத்துச்‌' சிறப்புச்‌ செய்வார்கள்‌. பணம்‌ 
வைப்பதும்‌ உண்டு, அத்துடன்‌ பட்டுவேட்டி, துண்டு, பெண்புலவ 
ராயின்‌ சேலை முதலியன அளித்தலும்‌ உண்டு. பாடும்‌ புலவருக்கு 
“மொய்வைக்கும்‌” உரிமை பூண்ட உறவினர்‌ பாட்டு நிகழும்‌ ஊரில்‌ 
இருப்பாராயின்‌ அவர்களும்‌ புலவருக்கு இவ்வாறு பணம்‌ வைத்து 
வேட்டி எடுத்துக்‌ கட்டிச்‌ சிறப்பிக்கக்‌ கடமைப்பட்டவர்கள்‌ 
ஆவர்‌. 


மொய்வைத்துப்‌ பாராட்டியவரைப்‌ புலவர்‌ உடனுக்குடன்‌ 
தம்‌ அசுகவிப்‌ புலமையால்‌ புதுப்புதுப்‌ பாராட்டு மொழிகளைச்‌ 
சொல்லிப்பாடி நன்றி தெரிவித்து வாழ்த்துவார்‌. 


பின்பாட்டுக்காரர்களும்‌ அவ்வப்போது விடுகதைகள்‌, விடு 
பாட்டுகள்‌ (தனிப்பாட்டுகள்‌) சிறுகை தத்‌ துணுக்குகள்‌, நகைச்‌ 
சுவை நிகழ்ச்சிகள்‌ ஆகியவற்றைக்‌ கூறி அவையோரை மகிழ்விப்பர்‌. 


சிலவேளைகளில்‌ தை முடியுமுன்‌ பொழுது விடிந்துவிடும்‌, 
கதை இடையே நிறுத்தப்பெற்று மறுநாள்‌ தொடரும்‌ நிலை ஏழ்‌ 
படும்‌. அவ்வாறு தாடரும்‌ நிலையில்‌:*விட்டதை கு நாங்கள்‌ பாட, 
வேலவனே துணைவருவாய்‌** என்பது போலும்‌ வணக்கப்பாடல்‌ 
பாடித்‌ தொடங்குவார்‌ புலவர்‌. 

தவி 


18 தமிழ்‌ வில்லுப்பாட்டுகள்‌ 


eT 


குமரி மாவட்டத்தில்‌ வில்லுப்பாட்டுக்‌ குழுவினர்‌ தமக்குள்‌ 
இரு பிரிவினர்‌ ஆகி, எதிர்‌ எதிராகக்‌ கேள்விகள்‌ கேட்டு “லாவணிப்‌ 
பாட்டு” போன்றதோர்‌ இடை நிகழ்ச்சியினை நடத்துவர்‌," 

மலையாளப்‌ பகுதியில்‌ “வில்லடிச்சான்‌ பாட்டு” என வழங்கி 
வரும்‌ வில்லுப்பாட்டு நிகழ்ச்சியில்‌ புலவர்‌ உள்ளிட்ட குழுவினர்‌ 
வேறு வேறு விதமாக ஒப்பனை செய்யப்பெற்ற தலைப்பாகைகளைத்‌ 
(தலைக்கட்டு) தரித்துக்‌ கொள்வதும்‌ உண்டு.” 

வில்லுப்பாட்டின்‌ முதன்மைப்‌ பாட்டுக்காரர்‌, “புலவர்‌” என 
அழைக்கப்பெறும்‌ மரபு சிறப்பாகக்‌ குறிக்கத்‌ தக்கதாகும்‌. 

இறுதியாகக்‌ கதைபாடி முடியும்‌ நிலையில்‌, கோயில்‌ கொண்‌ 
டுள்ள எல்லாத்‌ தெய்வங்களையும்‌ வாழ்த்திப்‌ பாடுவதும்‌, கதை 
கேட்ட அவையோர்‌, கோயில்‌ பொறுப்பாளர்‌, நிகழ்ச்சிக்கு 
ஏற்பாடு செய்தோர்‌ முதலியவர்களையும்‌ வாழ்த்திப்‌ பாடிமுடிக்கும்‌ 
மரபும்‌ உண்டு. 
இலக்கிய இயல்புகள்‌ 

வாய்மொழி இலக்கியம்‌ : வில்லுப்பாட்டிலே பாடப்பெறும்‌ 
கதைகள்‌ யாவும்‌ பாடும்‌ புலவர்‌ பெருமக்களிடையே வழிவழியாக 
வழங்கிவருவன. இன்னாரால்‌ இன்னகாலத்தில்‌ இயற்றப்பெற்றன 
எனக்‌ கூற இயலாதவை. காலந்தோறும்‌ பல்வேறு மாறுதல்களைப்‌ 
பெற்று வளர்ந்துவருவன. எளிய, இனிய பாமர மக்களின்‌ 
மொழியிலே அமைவன. அம்மக்கள்‌ நன்கறிந்த எளிய இசை 
யமைப்பினையே ஏற்றுக்கொண்டவை. சாதாரண மக்களின்‌ 
வாழ்க்கைப்‌ போக்குகள்‌, உணர்ச்சி ஓட்டங்கள்‌ முதலானவற்றைப்‌ 
படம்பிடித்துக்‌ காட்டுவன. அவர்களின்‌ செம்மையான வாழ்வுக்‌ 
குரிய சீரிய உலகியல்‌ அறிவினை எடுத்துக்‌ கூறும்‌ வழிகாட்டிகளாக 
வும்‌ திகழ்வன, 

உரை இடையிட்ட பாட்டு: வில்லுப்பாட்டுக்‌ கதைகள்‌ நெடுங்‌ 
காலமாக வாய்மொழி இலக்கியங்களாகவே வாழ்ந்து வரினும்‌ 
அருகிய நிலையில்‌ பாமர மக்களின்‌ மொழியறிவுக்கு ஏற்றவாறு 
அமையுமாறு, ஏடுகளிலும்‌ எழுதி வைக்கப்பெற்றன. தற்காலம்‌ 
இவை ஏட்டுச்சுவடிகளாகவும்‌ கையெழுத்துப்படிகளாகவும்‌ காணப்‌ 
படுகின்றன. அண்மைக்காலத்தில்‌ சில அச்சுவடிவிலும்‌ வெளிவழ்‌ 


1. K.P.S. Hameed-‘Bow Song’ A Folk Art From .South Travancore 
வ்‌. Article the ‘Tamil Culture.’ Madrss. Vol. V No: 3. (July 1956) 
Page: 282. 283. 
2. Sheila Asirvatham-‘Villupattu’ A Form of Folk Ballad, Article in 
பா! id வு கருத்தரங்கு ஆய்வுக்கோவை? இ.ப.த, மன்றம்‌ (1978). 
5, ’ 


அறிமுகம்‌ ன 
துள்ளன. எண்ணற்றவை வாய்மொழியாகவே வாழ்ந்த நிலையில்‌ 
. தொடர்வோரின்றி மறைந்துபோயும்‌ இருக்கலாம்‌. 

இக்காலத்தில்‌ கிடைக்கப்பெறும்‌ கதைகளை நோக்கினால்‌ 
அவை இருவகையாக, இடையிடையே உரைநடை அமைந்து 
நெடும்பாட்டாகக்‌ காணப்படுவனவாகவும்‌, உரைப்பகுதியினை 
இடையிலே பெறாமல்‌ அமையும்‌ நெடும்பாட்டாகவே காணப்படு 
வனவாகவும்‌ உள்ளன. எழுதப்பெற்றுள்ள அல்லது அச்சிடப்‌ 
பெற்றுள்ள நிலையிலேயே அவை இவ்வாறு காணப்படினும்‌, வில்‌ 
லடியில்‌ பாட்டாகப்‌ பாடப்பெறும்‌ நிலையில்‌ அவ்வப்போது உரிய 
உரைவிளக்கங்கள்‌ தரப்பட்டே புலவர்களால்‌ பாடப்படுகின்றன. 
எனவே உரைப்பகுதியினைப்‌ புலவரின்‌ விருப்பத்திற்கு ஏற்றவாறு, 
பாடும்போது இடையே பயன்படுத்திக்‌ கொள்ளும்‌ நிலையில்‌ அவை 
வரையறுத்து எழுதப்படாமல்‌ விடப்பட்டன எனக்‌ கொள்ளலாம்‌. 
மேலும்‌,நினைவில்‌ வைத்துக்கொள்ள வேண்டியவை பாட்டுப்‌ பகுதி 
களே என்பதால்‌ அப்பகுதிகளை மட்டும்‌ தொடர்ச்சியாகத்‌ 
தொகுத்துவைத்துக்‌ கொண்டனர்‌ எனலாம்‌. 


வில்லுப்பாட்டுக்‌ கதைகளின்‌ இத்தகைய உரையிடையிட்ட 
பாட்டு வடிவம்‌, நீண்ட நெடுங்காலமாகவே வழங்கி வருவதொன்று 
என அறியலாம்‌. ““கொன்மைதானே உரையொடு புணர்ந்த 
பழைமை மேற்றே'' எனத்‌ “தொன்மை” பற்றித்‌ தொல்காப்பியர்‌ 
தரும்‌ இலக்கணத்திற்குப்‌ பேராசிரியர்‌, **டுதான்மை என்பது 
உரை விராஅய்ப்‌ பழைமையாகிய கதைப்‌ பொருளாகச்‌ செய்யப்‌ 
படுவது” எனக்‌ கூறி “அவை பெருந்தேவனாராற்‌ பாடப்பட்ட 
பாரதமும்‌ தகடூர்‌ யாத்திரையும்‌ போல்வன” என்பார்‌. இவற்‌ 
றுடன்‌ “சிலப்பதிகாரமும்‌ அதன்பாற்படும்‌”” எனச்‌ சேர்த்து 
வழங்குவார்‌ நச்சினார்க்கினியர்‌.” “இவ்வாறைந்தும்‌ உரைநடை 
யிட்ட பாட்டுடைச்‌ செய்யுள்‌ எனச்‌ சிலப்பதிகாரப்‌ பதிகம்‌ 
குறிப்பிடுகிறது.” 


““பழம்பாட்டினூடு கலந்த பொருளே தனக்குப்‌ பொருளாகப்‌ 
பாட்டும்‌ உரையும்போலச்‌ செய்யப்படுவன பண்ணத்தி” எனப்‌ 
பேராசிரியர்‌ “பண்ணத்தி” என்பதன்‌ இலக்கணத்திற்குப்‌ பொருள்‌ 
விரித்துரைக்கிறார்‌.* இச்‌ செய்திகள்‌ யாவும்‌ வில்லுப்பாட்டின்‌ 
அதக தகை கை வைள வைகளை ககக சனகைவலளை 

1. தொல்காப்பியம்‌. பொருளதிகாரம்‌-செய்யுளியல்‌. பேராசிரியர்‌ உரை 
நூற்பா: 549. கழக வெளியீடு. சென்னை-1.---(1972) பக்கம்‌; 428, 

ல தொல்காப்பியம்‌. பொருள்‌, செய்யுளியல்‌. தச்சினார்க்கினியர உரை. 
நூற்பா: 237. கழக வெளியீடு. சென்னை-1. (1965)பக்கம்‌: 267. 

3. சிலப்பதிகாரம்‌. பதிகம்‌: வரி 66, 87. உ.வே.சா, பதிப்பு. (1978) பக்‌. 5. 


4. தொல்காப்பியம்‌. பொருள்‌. பேராசிரியர்‌, நூற்பா: 497. ! கென்ன 
(1953) பக்கம்‌: 393. ௮2 கழக வெளியீடு. 


20 | தமிழ்‌ வில்லுப்பாட்டுகள்‌ 


பணக வைகை ல , ஊரார்‌ 


உரையிடையிட்ட வடிவ அமைப்பின்‌ தொன்மையினை நன்கு 
எடுத்துக்காட்டத்‌ துணைபுரிவன. மேலும்‌, மிக எளிய சொற்களால்‌ 
சாதாரண மக்கள்‌ புரிந்துகொள்ளும்‌ அளவில்‌ அமைந்துள்ள 
வில்லுப்பாட்டுக்‌ கதைகளைப்‌ போன்ற மக்கள்‌ மொழிப்பாட்டுகள்‌ 
தொல்காப்பியர்‌ காலத்தும்‌ இருந்தன என்பதனை அறிகிறோம்‌. 
“சேரி மொழியாற்‌ செவ்விதிற்‌ களத்து 

தேர்தல்‌ வேண்டாது குறித்தது தோன்றிற்‌ 

புலனென மொழிப புலனுணர்த்‌ தோரே” 
எனவரும்‌ நூற்பாவும்‌ அதற்குப்‌ பேராசிரியர்‌ தரும்‌ விளக்கமும்‌," 
இதனை வலியுறுத்தும்‌. 

பா அமைப்பு: நெடுங்காலமாகவே பாமர மக்களிடையே 
வழங்கிவந்த தெம்மாங்கு, தாலாட்டு, உலக்கைப்பாட்டு, ஒப்பாரி 
போலும்‌ நாட்டுப்பாடல்‌ வடிவத்தையே மேற்கொண்டு நெடும்‌ 
பாட்டாக அமைக்கப்‌ பெற்றவையே வில்லுப்பாட்டுக்‌ கதைகள்‌ 
எனக்‌ கருதலாம்‌, இருசீர்‌ அடிகள்‌ இரண்டிரண்டாகத்‌ தொடுத்து 
வர, இரண்டாம்‌ அடியில்‌ அடிமோனை அமைய, முதலடி இரண்‌ 
டாம்‌ சீருக்குப்‌ பின்‌ (சந்த) இசைக்கேற்றவாறு தனிச்சொல்‌ 
கொண்டு அமைவதான ஓர்‌ பா அமைப்பிலேயே வில்லுப்பாட்டுக்‌ 
கதைகள்‌ ஆரம்பகாலத்தில்‌ பாடப்பட்டன என அறியமுடிகின்றது. 
காலவளர்ச்சியில்‌ இத்தகைய பாடல்களுக்கு இடையே, கிளிக்‌ 
கண்ணி, சிந்து, கும்மி, விருத்தம்‌, மகுடி எனப்படும்‌ பாம்பிசை, 
தரு மற்றும்‌ பல்லவி, சரணம்‌ முதலான அமையும்‌ “கீர்த்தனைகள்‌” 
ஆயெ பல்வேறு பா அமைப்புகள்‌ இடம்பெறலாயின எனவும்‌ 
அறியலாம்‌. தற்பொழுது காணப்படும்‌ பாடல்களைக்‌ கொண்டு 
இத்தன்மைகளை நன்கு உணரலாம்‌. 
எளிய மெட்டுகள்‌ (சந்தங்கள்‌) 
ககையின்‌ பாடல்‌ பகுதிகளைப்‌ பாடுவதற்குரிய சந்தங்கள்‌ 
பல்வேறாகக்‌ காணப்படுகின்றன. மிகப்‌ பெரும்பான்மையும்‌ 
பயன்படும்‌ சந்தம்‌ கழே காணும்‌ முறையில்‌ அமைகிறது. 
ட்‌ தானைதந்தோம்‌ தனனைதந்தோம்‌ தானை 

தந்தினத்தோம்‌ தானைதந்தோம்‌ ” 
பாடல்களில்‌ மிகப்‌ பெரும்பகுதி இச்சந்த முறை பின்பற்றியே 
அமைந்து காணப்படுகிறது. சீர்‌ அமைப்பு ஒரேவிதமாக அமையி 
னும்‌, இசைகூட்டிப்‌ பாடும்போது எத்தனையோ விதமான 


1 தொல்காப்பியம்‌. பொருள்‌ பேராசிரியர்‌, நூற்பா: 553, கழக வெளியீ 
சென்னை -1. (1972) பக்கம்‌ 430. பு ழக வெளியீடு 


21 


————— 


அறிமுகம்‌ 


வெவ்வேறு முறைகளில்‌ பாடக்கூடிய வகையில்‌ இச்சந்தமுறை 
அமைந்துள்ளது. ஆயினும்‌, இதுபோலும்‌ பல சந்தங்கள்‌, வேறு 
பட்ட நிலையில்‌ அமைந்துள்ளனவும்‌, வில்லுப்பாட்டில்‌ பயன்படு 
கின்றன. அவை பாட்டுக்குத்‌ துணை வருமாறு தெய்வங்களை 
அழைத்துப்‌ பாடும்‌ நிலையிலும்‌, வாழிபாடும்‌ நிலையிலும்‌, இடை 
யிடையே வரும்‌ உணர்ச்சி வேகங்களுக்கு ஏற்ற நிலையிலும்‌ அவ்வப்‌ 
போது ஏற்றவாறு சேர்த்துக்‌ கொள்ளப்படுகின்றன. 


 தோம்தனை தானைதனை தன்னன்னு--தந்தோம்‌ தானன்னா- 


தந்தோம்‌ 
தோம்தனை தானைதனை தன்னன்னா.'” 
என்பதும்‌, 
“ தானை தந்தானை தன்னா தன்னை--கானை தானன்னா- 
தானனை தானன்னா 


தானை தந்தானை தன்னா தந்தோம்‌--தானனை தானன்னா- 
ஜானை தானன்னா”” 
எனவும்‌, 
“£ தத்தனைத்தோம்‌ தானைதனனா-தானைதந்தோம்‌ 
தத்தனைத்தோம்‌ தானைதனனா *? 
எனவும்‌ வருவன சிலவகைகள்‌. இவைபோல மேலும்‌ பலவகை 
உள்ளன. 


சிந்து, கண்ணி, மகுடி, கும்மி, நையாண்டி போலும்‌ பாட்டு 
அமைப்புகள்‌ இடையே சேரநேர்ந்த நிலையில்‌ அவற்றிற்குரிய 
இசைகளும்‌ பயன்படலாயின. விருத்தங்கள்‌, கீர்த்தனைகளுக்குரிய 
இசைகளும்கூடத்‌ தற்காலம்‌ பயன்படுத்துகன்றனர்‌. 
அம்மானைப்‌ பாடல்களும்‌ வில்‌ ௮ப்பாட்டுகளும்‌ 

தமிழில்‌ பலவாகக்‌ காணப்படும்‌ கதைப்பாடல்களை வகைப்‌ 
படுத்திக்‌ காண்போர்‌ வில்லுப்பாட்டுக்‌ கதைகளையும்‌ கதைப்‌ 
பொருளுக்கேற்றவாறு அவ்வகைப்பாடுகளில்‌ சேர்ந்துள்ளனர்‌. ! 
ஆயினும்‌ கதைப்பாடல்களை இவ்வாறு வகைப்படுத்தும்போது 
வில்லுப்பாட்டுக்‌ கதைகளைத்‌ தனியானதோர்‌ வகைப்படுத்திக்‌ 
காண்பதே பொருந்தும்‌ எனலாம்‌.” ஏனெனில்‌ அம்மானை, கதை, 
மாலை, மசக்கை, கும்மி, குறம்‌, என்பன போன்ற பல பெயர்களில்‌ 
காணப்படும்‌ கதைப்பாடல்கள்‌ யாவும்‌ பொதுவாக அம்மானைப்‌ 


1. V. Vanamamalait Studies In Tamil Folk Literature, NCBH. Madras- 
2. (1969) Page: 49, 

2. “The Villup-pattu of course is in a separate class by itself’’?— 
M. Arunachalam, Ballad Poetry. Gandhi Vidyalayam, Tiruchitram 
balam, Tanjavur Dist, (1976) ‘Classification; Page 93-94. 


22 தமிழ்‌ வில்லுப்பாட்டுகள்‌ 


பாடல்கள்‌ அல்லது நங்கைப்‌ பாட்டுகள்‌." என்றே அழைக்கப்படு 
இன்றன. இவைகளினின்றும்‌ வில்லுப்பாட்டுகள்‌ சில அடிப்படை 
நிலைகளில்‌ வேறுபடுகின்றன எனக்‌ கருதலாம்‌. நங்கைப்பாட்டு 
களில்‌ பெரும்பாலானவை மகளிர்‌ படிக்கத்தக்க வகையில்‌ 
அமைந்த புராண இதிகாசத்‌ தொடர்புடைய பொழுதுபோக்குக்‌ 
கற்பனைக்‌ கதைகள்‌. ஏனையவை வரலாறு (தேசிங்குராசன்‌ கதை 
போல்வன) சமுதாயம்‌ (நல்லதங்காள்‌ கதை போல்வன) ஆகிய 
வற்றோடு தொடர்புடையன. இவற்றைப்‌ பொதுவாக ஊர்ப்‌ 
பொது இடங்களிலோ அல்லது பெண்கள்‌ ஒன்றுகூடும்‌ ஒரு 
வீட்டிலோ இருந்துகொண்டு ஒருவர்‌ படிக்க மற்றவர்‌ கேட்டு 
மகிழ்வர்‌. (காத்தவராயன்‌ கதை, அண்ணன்மார்‌ சுவாமி சதை, 
மதுரைவீரன்‌ கதை போலும்‌ சில கதைகளே உடுக்கடிப்‌ பாட்டுக்‌ 
காரர்களால்‌ பாடப்படுகின்றன. “கார்த்த வீரன்‌ கதை” எனும்‌ 
பெயரில்‌ மாறுதல்‌ பல பெற்ற, காத்தவராயன்‌ கதையைத்‌ தென்‌ 
மாவட்டத்தில்‌ அருகிய நிலையில்‌ வில்லடியில்‌ பாடுகிறார்கள்‌ எனத்‌ 
தெரிகிறது.) 

ஆனால்‌ வில்லுப்பாட்டுகளோ சிற்றூர்த்‌ தெய்வங்களுக்குச்‌ 
செய்யும்‌ வழிபாட்டுடன்‌ நெருங்கிய தொடர்புடையவை. அத்‌ 
தெய்வங்களின்‌ வரலாறுகளையே பெரும்பான்மையும்‌ பொருளாகக்‌ 
கொண்டவை. அவ்வழிபாடு நிகழும்‌ கால த்தில்‌ பாடப்பெறுவன. 


இவ்வழிபாடும்‌ பண்டைத்‌ தமிழரின்‌ வீரவணக்கத்தை அடிப்படை 
யாகக்‌ கொண்டு வளர்ச்சி பெற்றவை. வீரவழிபாட்டுக்‌ காலங்‌ 
களில்‌ கல்நின்ற வீரர்‌ வரலாற்றைப்‌ பாடுவன என்ற நிலையில்‌ 
வில்லுப்பாட்டுகள்‌ பாடும்‌ மரபு அம்மானைப்‌ பாடல்கள்‌ தோன்றி 
வழங்கிய காலமாகக்‌ கருதப்படும்‌ 16, 17 நூற்றாண்டுக்‌ காலத்‌ 
இற்கு” மிகவும்‌ முந்தியவை என உறுதியாகக்‌ கொள்ளலாம்‌. 
மேலும்‌, போர்க்காலத்திலும்‌ வழிபாட்டுக்காலத்திலும்‌ பயன்‌ 
பட்ட கருவிகளையே பயன்படுத்திக்கொண்டு ஓர்‌ குழுவினரால்‌ 
இசைக்கப்படுவதும்‌, இடையிடையே உரை விளக்கங்கள்‌ 
கொண்டே அமைந்து காணப்படுவதும்‌ வில்லுப்பாட்டுகளின்‌ 
சிறப்புக்‌ கூறுகள்‌ எனலாம்‌. 

முன்பு குறிப்பிடப்பெற்ற உடுக்கடிப்‌ பாட்டுகள்‌ சிலவே வழி 
பாட்டுக்‌ காலங்களில்‌ வில்லுப்பாட்டு போன்று பயன்படுவன 
எனலாம்‌. மற்றவை யாவும்‌ நங்கைப்பாட்டுகளே, நெடுங்கால 


1- சி.கு. நாராயணசாமி முதலியார்‌. நளவெண்பாப்‌ பாடிய புகழேந்திப்‌ 
புலவர்‌ வரலாறு. செங்குந்தர்‌ அச்சுக்கூடப்‌ பதிப்பு கோவை (1932) 
பக்கம்‌ 140. 

2, M. Arunachaiam-Ballad Poetry. 6.7. (1976) ‘Age of the Ballads’ 
Page 53-54, s 81130: 


அறிமுகம்‌ க 


மாக வழங்கிவரும்‌ தனித்தனிப்‌ பாடல்களின்‌ வடிவ அமைப்பினைத்‌ 
தழுவியும்‌ பின்பற்றியுமே தொடர்நிலைச்‌ செய்யுள்கள்‌ தோன்றி 
உருவாகியிருத்தலைச்‌ சங்ககாலத்‌ தனிப்பாடல்கள்‌, தமிழ்க்‌ காப்பி 
யங்கள்‌ ஆகியவற்றைக்‌ கொண்டு அறியலாம்‌. வில்லுப்பாட்டு 
களும்‌, முன்பு “பா அமைப்பிலே” கூறியவாறு நெடுங்காலம்‌ வழங்கி 
வந்த பல்வேறு நாட்டுப்பாடல்‌ வடிவங்களையே தழுவியும்‌ கையாண்‌ 
டும்‌ நெடுங்கதைகளாக உருவாகியிருத்தல்‌ வேண்டும்‌ எனலாம்‌,” 
நங்கைப்பாட்டுகளாகிய கதைப்பாடல்‌ களும்‌ இவ்வாறாகவே வடிவ 
அமைப்பினை மேற்கொண்டிருத்தல்‌ வேண்டுமாதலின்‌ இவ்விரு 
வகைப்பாட்டுகளும்‌ தம்முள்‌ ஒத்துள்ளனபோல்‌ காணப்படுதல்‌ 
இயல்பே. வில்லுப்பாட்டுகளும்‌ கதைப்பாடல்களாகக்‌ கருதப்‌ 
படினும்‌ எல்லாக்‌ கதைப்பாடல்களும்‌ வில்லுப்பாட்டுகள்‌ அல்ல 
என்பது நன்கு அறியலாம்‌. 
கதைகளின்‌ கட்டமைப்பு 

கதைப்‌ பொருளின்‌ அடிப்படையில்‌ வில்லுப்பாட்டுக்‌ கதைகள்‌ 
பல்வேறு வகையினவாக அமையினும்‌, அவை அனைத்தும்‌ பொது 
வானதோர்‌ கட்டமைப்பினைப்‌ பின்பற்றியே உருவாகியிருத்தலைக்‌ 
காணலாம்‌. 

அக்கட்டமைப்பு முறையினைக்‌ கீழ்க்காணுமாறு குறிப்‌ 
பிடலாம்‌. 


நாட்டுவளம்‌ அல்லது கயிலைக்‌ காட்சி 
கதைத்‌ தலைவன்‌ அல்லது தலைவியின்‌ வாழ்க்கை நிகழ்ச்சி 
களைச்‌ சுவைகள்‌ பலவும்‌ அமைய எடுத்துக்‌ கூறிக்‌ கதையின்‌ 
உச்ச நிலையில்‌ அவர்தம்‌ தலைமைச்‌ இறப்பு மேலோங்கிடு 
மாறு காட்டி முடித்தல்‌. 

7. வாழிபாடுதல்‌ 
1. காப்பு விருத்தம்‌ 


பாடத்துவங்கும்‌ கதை யாதொரு இடையூறும்‌ இன்றி இனிது 
நிறைவேறவேண்டி இறைவனை வணங்கிப்பாடும்‌ பாடலினையே 


1. காப்பு விருத்தம்‌ 

2. வருபொருள்‌ உரைத்தல்‌ 
3. குருவடிபாடுதல்‌ 

4. அவையடக்கம்‌ 

டசி 

6. 


1. “வாழ்க்கை நிகழ்ச்சிகளுக்குத்‌ தற்காலச்‌ சிறுகதை போ 
தில்‌ சங்க இலக்கியம்‌ போன்ற சிள்னச்‌ நடன பண்ணான்‌ ப கன ன்‌ 
பிற்காலக்தில்‌ கதைப்‌ பாடல்கள்‌ இதினின்று வளர்ந்தன டாக்டர்‌ 
ச.வே. சுப்பிரமணியன்‌ . தமிழ்மொழியில்‌ நாடோடி இலக்கியம்‌ (கட்‌ 
டுரை) மாந்தர்‌ சிறப்பு, தமிழ்ப்பதிப்பகம்‌ சென்னை -20, (1978) பக்‌, 66, 


54 குமிழ்‌ வில்லுப்பாட்டுகள்‌ 


“காப்பு” என்பர்‌. இது பெரும்பான்மையும்‌ விருத்தமாகப்‌ 
பாடப்படுகிறது. எனவே காப்பு விருத்தம்‌ எனப்படும்‌. பொது 
வாக எல்லாக்‌ கதைகளிலும்‌ காப்பு விருத்தத்தில்‌ முதலில்‌ விநாய 
கர்‌ வணக்கமே பாடுகிறார்கள்‌. 

“* ஆனைமுகமும்‌ ஒருகொம்பும்‌ அகன்றமார்பும்‌ சிறுகண்ணும்‌ 
பானைபோன்‌ ற பெருவயிறும்‌ பாங்கான பூணுல்‌ அழகும்‌ 
தானேதோன்றி என்‌ உள்ளத்தில்‌ தயவாய்‌ நிற்கும்விநாயகரே 
நானேஉன்பாதம்‌ தொழுதேன்‌ நாவில்‌ உதிப்பாப்கணபதியே” 3 


மேலேகாணும்‌ பாட்டு இக்காலம்‌ பலராலும்‌ காப்புவிருத்த 
மாகப்‌ பாடப்பட்டுவந்தாலும்‌, வில்லுச்சந்த அமைப்பிலே 
அமைந்த காப்புப்‌ பாடலும்‌, விருத்தம்‌ பாடுதலுக்குப்‌ பதிலாகப்‌ 
பாடப்பெற்றிருக்கலாம்‌ எனத்‌ தெரிகிறது. அப்பாடல்‌ வருமாறு 
“தந்தனைத்தோம்‌ என்று சொல்லியே - வில்லினில்பாட 
வந்தருள்வாய்‌ கணபதியே. 


புலவர்‌ பிச்சைக்குட்டி இப்பாடலைக்‌ காப்பாகப்‌ பாடிவந்த 
போது, இரண்டாம்‌ அடியை “வந்தருள்‌ சந்தான தெய்வமே” 
என்று மாற்றிப்‌ பாடினார்‌. 

கலைவாணர்‌ பழைய சந்த முறையியேயே இதனைப்‌ பாடினார்‌. 
தற்காலம்‌ இவர்களைப்‌ பின்பற்றிப்பாடுவோர்‌ யாவரும்‌ இப்‌ 
பாடலையே பாடி நிகழ்ச்சியைத்‌ துவங்குகின்றனர்‌. ஆயினும்‌ 
“கணபதியே” என்பதற்குப்‌ பதிலாக அவரவர்‌ விருப்பத்திற்கேற்ற 
வாறு “கலைமகளே”, “தமிழ்‌ மகளே” என்பன போலும்‌ மாற்றங்‌ 
களைச்‌ செய்து கொள்கின்றனர்‌. 


வில்லுப்பாட்டிலே பொதுவாகப்‌ பெரும்பான்மையும்‌, 
அமைந்துவரும்‌ சந்த இசையையே பின்பற்றியும்‌ காப்பு அமை 
வதை “இரணியன்‌ சம்மாரம்‌” வில்லுப்பாட்டில்‌ காணமுடிறெது. 
அப்பகுதி வருமாறு, 
“கணபதியே கசமுகவான்‌ எங்கள்‌ 
கற்பகமே முன்னடவாய்‌ 


குணபதியே அறுமுகவா நல்ல 
குமரகுரு தேசிகனே 


கலைமகளை சரசோதியே பாலன்‌ 
கருத்தில்வந்து குடியிருப்பாய்‌ 


1. ஆ துன்‌! வில்‌ பாட்டு”கலைமகள்‌ கம்பெனி. திருநெல்‌ வேலி (1961) 
பக, 1, 


அறிமுகம்‌ 25 


அகில புவனம்‌ அளந்தோனே எங்கள்‌ 
அச்சுதனே முன்னடவாய்‌ 

வைகுண்ட வாசகனே எந்தன்‌ 
மாயவனே போற்றிசெய்தேன்‌”” 


இப்பகுதியுள்‌ கணபதியை அடுத்து, ஆறுமுகன்‌, கலைமகள்‌, 
திருமால்‌ (மாயவன்‌) ஆகிய தெய்வங்களும்‌ வணங்கப்படுதல்‌ 
போலவே பல்வேறு வில்லுப்பாட்டுக்களிலும்‌ தெய்வங்கள்‌ பலவும்‌ 
வணங்கப்‌ பெறுகின்றன. 
2. வருபொருள்‌ உரைத்தல்‌ 

காப்புப்‌ பாடலை அடுத்து, இன்ன கதையினைப்‌ பாடப்‌ 
போவதாகக்‌ குறிப்பிடும்‌ செய்தி அமைகிறது. இதனைப்‌ பாட்டாக 
வும்‌ சொல்வர்‌. சிலவேளைகளின்‌ உரைநடையாகவும்‌ சொல்லி 
விடுவார்‌. காப்பு விருத்தம்‌ சொல்லும்போதே இன்ன கதைபாட 
இன்ன தெய்வம்‌ காப்பதாக எனப்‌ பாடிவிடுதலும்‌ உண்டு, 

“மெய்தவத்தில்‌ நின்றரக்கன்‌ வீரல்தாண்ட வரம்வாங்‌2 
செய்யசிவனார்‌ தனைவிரட்டி திருமால்‌ இடத்தில்மகிழ்ந்துசெல்ல 
தையல்‌ வடிவாய்‌ பெண்வேசம்கொண்டு சத்தியம்‌ செய்து 
வரமழித்த 

அய்யன்‌ வரலாறு தனைப்பாட ஆனைமுகவன்‌ தனைகாப்பு.்‌'* 
இப்பாடல்‌ தவவலிமையால்‌ பெற்ற வரத்தின்‌ தன்மையை அறிய 
அதனைத்‌ தந்தவனிடமே சோதித்துப்‌ பார்க்க விரும்பிய 
வல்லரக்கன்‌, திருமாலின்‌ செயலால்‌ அழிவுற்றதும்‌, அய்யன்‌ பிறந்த 
கதையும்‌ கூறப்‌ போவதைச்‌ சுருக்கமாக எடுத்துச்‌ சொல்லுதல்‌ 
காணலாம்‌. 


3. குருவடி பாடுதல்‌ 


தனக்குப்‌ பாட்டுச்‌ சொல்லிவைத்த ஆசானை நினைந்து 
வணங்கும்‌ பகுதி அடுத்து அமைகிறது. இதனைக்‌ “குருவடி” என்பர்‌, 
குருவின்‌ திருவடி வணங்குதல்‌ என்ற பொருளிலே. கீழ்வரும்‌ 
குருவடிப்பாடல்‌ “சுடலைமாடன்‌ சுதையுள்‌” வருவது. 


“கணபதியும்‌ என்குருவும்‌ 
கனவிலேயும்‌ நான்மறவேன்‌ (எனக்குச்‌) 
சொல்லிவைத்த வாத்தியாரைச்‌ 
சொப்பனத்தில்‌ நான்மறவேன்‌ 
எனவவ அ ய வை டட 


1. சாஸ்தா கதை வில்பாட்டு க்கம்‌ ஆது . 
(1951) பக்‌: 1. டு கள்‌ கம்பெனி, திருநெல்வேலி 


26 தமிழ்‌ வில்லுப்பாட்டுகள்‌ 


நானொருநாள்‌ மறந்தாலும்‌ 
நாவொருநாள்‌ மறப்பதில்லை 
தெஞ்சொருதாள்‌ மறந்தாலும்‌ 
நினைவொருநாள்‌ மறப்பதில்லை.””* 
“நற்றவா உனை நான்‌ மறக்கினும்‌ சொல்லுநா நமசிவாயவே”? 
என்ற சுந்தரர்‌ வாக்கினில்‌ ததும்பும்‌ உணர்ச்சியை இங்கேயும்‌ 
தெளிவாகக்‌ காணமுடிறெது. 


42 அவையடக்கம்‌ 


கதைகேட்கக்‌ கூடியுள்ள பெருமக்கள்‌ முன்‌, பாடும்‌ புலவர்‌ தம்‌ 
எளிமை தோன்றும்படியாக அவைக்கு அடங்கிப்‌ பாடும்‌ தன்மை 
யினை எடுத்துரைப்பதாக அமைவதே அவையடக்கமாகும்‌, 
“வள்ளியம்மை கதை”யில்‌ காணப்படும்‌ அவையடக்கம்‌ வருமாறு, 


“முற்கதை பார்த்துநான்‌ இக்கதை செப்பிய பாவுதான்‌-அது 
முல்லைமலர்க்‌ கணையாமோ எருக்கலம்‌ பூவுதான்‌ 
நாலடிச்சீரும்‌ நயமறியாதவன்‌ வில்லிசை - பாட 
தாடிடுமாறுபோலாகுமே என்னுட சொல்லிசை 
மாலையால்‌ நாரும்மணம்பெற்ற தென்றெங்கும்‌ 
சொல்லுவார்‌ - அந்த 
வாறுபோல்‌ கந்தன்பேர்‌ வந்ததால்‌ என்கவி கொள்ளுவார்‌?” 
சில வேளைகளில்‌ அவையடக்கம்‌ உரைநடையில்‌ கூறப்படுதலும்‌ 
உண்டு, 


“அதாவது நான்குவேதம்‌ ஆறு சாஸ்திரம்‌ அறுபத்தி நான்கு 
கலைக்ஞானம்‌, தொண்ணித்தாறு தத்துவம்‌ இதிகாச புராணங்கள்‌ 
எல்லாம்‌ தெளிவாகக்‌ கற்றுணர்ந்த பெரியோர்கள்‌ முன்னிலையில்‌ 
ஏதுமறியாத நான்‌ பாடக்கூடிய பாடலில்‌ ஏதாவது சொல்குத்தம்‌ 
பொருள்குத்தம்‌ இருப்பினும்‌ என்னைப்‌ பெற்றபிள்ளைபோல 
எண்ணிப்‌ பிழை பொறுக்க வேணுமய்யா”” என்றவாறு கூறப்படும்‌. 
5. நாட்டுவளம்‌ அல்லது கயிலைக்‌ காட்சி 

பொதுவாக எல்லாக்‌ கதைகளிலும்‌ கீழே காணப்படுவது 
போன்றதோர்‌ அமைப்பினிலேயே நாட்டுவளம்‌ பாடப்பெறும்‌. 

“ தாடுநல்ல நல்லநாடு எங்கும்‌ 


நாவலர்கள்‌ புகழும்நாடு 


1. சுடலைமாடன்‌ வில்பாட்டு - கலைமகள்‌ கம்பெனி (1961) பக்‌ 1, 


2. கு. ஆறுமுகப்‌ பெருமாள்‌ நாடார்‌ பதிப்பு வள்ளியம்‌ை ன்ற 
(அகத்தீசுவரம்‌) பக்‌: 1. பத யம்மைகதை விற்பாட்டு 


அறிமுகம்‌ 41 


இஞ்சிமஞ்சள்‌ பூக்கும்நாடு தல்ல 
இருவாச்சி மலரும்நாடு 
கோடைமழை பொழீயும்நாடு நல்ல 
குளிர்ந்த தென்றல்‌ வீசும்நாடு 
மாதம்‌ மூன்று மழைபொழியும்‌ அங்கு 
வருசம்‌ மூன்று பூவிளையும்‌,”* 
ஆயினும்‌, “சுடலைமாடன்‌ கதை” யானது 
“மாணிக்கக்‌ கயிலையிலே ஈசன்‌ 
மரகதசிம்‌ மாசனத்தில்‌ 
ஆணிப்‌ பொன்சிம்மாசனத்தில்‌ நல்ல 
அம்மை உமையாள்‌ சஸ்பரியூம்‌”* 
என்று தொடங்குவதும்‌, “சாஸ்தா கதையில்‌ 
““தானாகிய பொன்னும்‌ கயிலாசத்தில்‌ 
தக்க சிவனாரும்‌ வீற்றிருந்தார்‌! * 


என்று கூறியே கதை தொடங்குவதும்‌ கொண்டு இதுபோலும்‌ 
தெய்வக்‌ கதைகளைச்‌ வன்‌ வாழும்‌ கயிலைக்‌ காட்சியுடன்‌ தொடங் 
குதலே மங்கலமரபாகக்‌ கொண்டனரோ எனவும்‌ எண்ணலாம்‌. 


6. தலைவன்‌ அல்லது தலைவியின்‌ கதை கூறுதல்‌ 

கதைத்‌ தலைமை கொள்வோரின்‌ வாழ்க்கை நிகழ்ச்சிகளை 
நிரல்படக்‌ கூறி, அவர்தம்‌ தலைமைச்‌ சிறப்பை உரிய முறையில்‌ 
எடுத்துக்காட்டும்‌ பாங்கே முத்துப்பட்டன்‌ கதை வாயிலாக 
நன்கறிந்திட முடிிறது. 


கல்வி கேள்வியில்‌ சிறந்த பட்டன்‌ அண்ணன்மார்‌ அறுவ 
௫டனும்‌ மாறுகொண்டு, வேற்றுநாட்டு மன்னனிடம்‌ சேர்ந்து 
சிறப்படை தலும்‌, கேடிவந்த அண்ணன்மாரோடு உரிய பரிச 
களுடன்‌ மீளும்‌ வழியில்‌, காணநேர்ந்த இரு கீழ்க்குலப்‌ பெண்களை 
விரும்பி முறைப்படி மணக்கவும்‌ முடிவு செய்தலும்‌, சாதி 
வேறுபாடு குறுக்கடவே அவர்களாகவே தன்னை இவன்‌ ஆக்கிக்‌ 
கொள்ளுதலும்‌, பெண்களின்‌ தந்தை மக்களை மனமெப்பி 
இவனுக்கு மணமுடித்துக்‌ கொடுத்தலும்‌, கதைத்‌ தலைவனின்‌ 
புரட்சிப்போக்களேப்‌ படிப்படியாக உயர்த்தி நிறுத்துகின்றன. 
மணக்கோலம்‌ மாருதநிலையில்‌ பெண்வீட்டார்க்குரிய கால்நடை 
களைக்‌ கள்வர்‌ கவர்ந்துசெல்லவே, அப்பழிதர்த்துக்‌ குடிப்பெருமை 
காத்தலைத்‌ தனக்குரிய கடமையாகக்‌ கொண்டு பகைவரை 
எதிர்த்து வீழ்த்துதலும்‌, இறுதியில்‌ வஞ்சனைக்கு ஆளாகி மடிதலும்‌ 
அவன்‌ வெறும்‌ காமவசப்பட்டவன்‌ அல்ல-ஒப்பற்ற கடமைவீரன்‌ 
என்பதைக்‌ காட்டிவிடுகின்றன. அரசனின்‌ ஆசை மொழிகளுக்கும்‌ 


28 தமிழ்‌ வில்லுப்பாட்டுகள்‌ 


_——————— 


ஆட்படாமல்‌ மனைவியர்‌ இருவரும்‌ உயிர்விட முடிடிசெய்து 
பட்டனுடன்‌ உடன்கட்டை ஏறி மாளுதலும்‌, கடவுளரால்‌ 
மூவரும்‌ தெய்வநிலை அடைதலும்‌ கதையின்‌ முடிவாக அமை 
கின்றன.” 
7. வாழிபாடுதல்‌ 

பாட்டின்‌ இறுதிப்பகுதியாக அமைவது வாழிபாடுதல்‌, 
பொதுவாகப்‌ பழைய வீல்லுப்பாட்டுகள்‌ யாவும்‌ பின்வருமாறு 
வாழ்த்தி முடிகின்றன. கதைகேட்போரும்‌ மற்றோரும்‌ கடவுளர்‌ 
அனைவரின்‌ அருளும்‌ பெற்று வாழ்க என வாழ்த்தலும்‌ உண்டு. 


“ஆல்போல்‌ தான்‌ தழைத்து நல்ல 
அறுகுபோல்‌ வேரூன்றி 
மூங்கில்போல்‌ அன்னசுற்றம்‌ அவர்‌ 
முசியாமல்‌ வாழ்ந்து வாறார்‌.” 
குறுங்காப்பியங்கள்‌ 


கற்றவரால்‌ இயற்றப்பெறும்‌ ஏட்டுக்‌ காப்பியங்களுக்கு உரிய 
இலக்கணங்களைத்‌ தமிழில்‌ தொகுத்துக்‌ கூறியுள்ளனர்‌.” வில்லுப்‌ 
பாட்டு நாட்டுக்காப்பியம்‌, வாய்மொழி இலக்கியத்தின்‌ தன்மை 
களுக்கு ஏற்றவாறு அமைவது. தனக்கேற்றதான ஓர்‌ காப்பிய 
அமைதியை வகுத்துக்கொண்டு பாமரமக்களிடையே வழங்கி 
வருவது. எனினும்‌ ஏட்டுக்காப்பியத்திற்குரியனவாகச்‌ சொல்லப்‌ 
படும்‌ இலக்கண அமைதிகள்‌ பெரும்பாலும்‌ ஓத்துக்‌ காணப்படும்‌. 
தொன்று தாட்டு வாய்மொழி இலக்கியம்‌ அமைத்து வளர்த்துக்‌ 
கொண்ட அமைதிகளே பின்னாளில்‌ ஏட்டுக்காப்பிய இலக்‌ கணங்க 
ளாக வரையறுக்கப்பெறும்‌ நிலையினை எய்தியிருத்தல்‌ கூடும்‌ என 
எண்ணுதலும்‌ பொருத்தமானது எனலாம்‌, 


வில்லுப்பாட்டுகளின்‌ பயன்‌ பொதுவாக மக்கள்‌ வாழ்க்கை 
யைச்‌ செம்மைப்படுத்தலே எனலாம்‌. கேட்போரை மகிழ்வித்தல்‌ 
என்பதுடன்‌ நில்லாமல்‌, வீரப்‌ பெருமக்களின்‌ நினைவினைப்‌ போற்று 
தல்‌, பெண்மைச்‌ சிறப்பினை உயர்த்திப்‌ பேசுதல்‌, தனிப்பட்டோர்‌ 
ஒழுக்கத்தையும்‌ வற்புறுத்திச்‌ சமுதாய அநீதிகளையும்‌ சுட்டிக்‌ 
காட்டுதல்‌, இறை உணர்ச்சியைப்‌ பெரிதும்‌ வற்புறுத்துதல்‌ 
ஆகியன யாவும்‌ வில்லுப்பாட்டுகளில்‌ இடம்பெறக்‌ காண்டு 
றோம்‌. பொதுவாக மக்களிடையே, தேரியதும்‌ சீரியதும்‌ ஆன 


11 Sheila Asirvatham-Structural Study of TamilFolk - Ballads.I-ஆம்‌ 
கருத்தரங்கு ஆய்வுக்‌ கோவை தொகுதி 1. பக்‌; 240-245. இக்கட்டுரை இங்கே 
ஒப்புநோக்கத்‌ தகுந்தது. 


2. தண்டியலங்காரம்‌, நூற்பா 8, வை. மு, கோ. வெளியீ 
(1956) பக்‌. 17, மு. கோ. வெளியீடு, சென்னை 


ட 29 
அறிமுகம்‌ 


வாழ்க்கைக்கு ஏற்ற உலக ஓழுக்க நெறிகளை வற்புறுத்திக்‌ கூறும்‌ 
குறுங்காப்பியங்களே வில்லுப்பாட்டுக்‌ கதைகள்‌ எனலாம்‌. 


கதைகளின்‌ வகைப்பாடு 
வில்லுப்பாட்டுகளை அவற்றின்‌ கதைப்பொருளின்‌ அடிப்‌ 
படையில்‌ பின்வருமாறு வகைப்படுத்தலாம்‌. 

1. புராணத்‌ தொடர்பான தெய்வக்‌ கதைகள்‌ 

2. இதிகாசம்‌ தழுவிய கதைகள்‌ 

3. கொடுந்தெய்வக்‌ கதைகள்‌ 

4. சமுதாயப்பாங்கான கதைகள்‌ 

5. வரலாற்று வீரர்‌ கதைகள்‌ 
புராணத்‌ தொடாபான தெய்வக்‌ கதைகள்‌ : 

வில்லுப்பாட்டிலே புராணத்‌ தொடர்பான தெய்வக்கதைகள்‌ 
பல உள்ளன. புராணக்‌ கதைகளை எடுத்துச்‌ சொல்வதிலும்‌ 
அவற்றைக்‌ கேட்டு மகிழ்வதிலும்‌ மக்களுக்குள்ள நீங்காத ஆர்வத்‌ 
தின்‌ காரணமாகவே அவை அழியாவரம்‌ பெற்றுத்‌ திகழ்கின்றன. 
இத்தகைய ஆர்வத்தின்‌ விளைவினைப்‌ பின்வரும்‌ குறிப்பால்‌ 
அறியலாம்‌. 

**இந்திய நாட்டுப்‌ பண்டை இலக்கியங்களை வேத நூல்கள்‌ 
என்றும்‌, இதிகாச புராண நூல்கள்‌ என்றும்‌ இரண்டாகப்‌ பிரிக்க 
லாம்‌. வேத நூல்கள்‌ ஒருசாராருக்கே உரிமையுடையனவாக 
இருந்தன. ஆதலால்‌ சமூக மக்கள்‌ இதிகாச புராண நூல்களையே 
படித்து வந்தளர்‌. கிராமங்களில்‌ அவைகளுக்குப்‌ பொருள்‌ கூறப்‌ 
பட்டு வந்தது. மக்கள அவற்றைக்‌ கேட்டு ஒழுக்கமும்‌ கல்வியும்‌ 
பெற்று வந்தனர்‌. புராணங்களும்‌ இதிகாசங்களும்‌ மக்களுடைய 
பொதுப்‌ பண்பாட்டுக்குப்‌ பெரிதும்‌ துணை செய்துவந்தன.??? 

இதனால்‌ வேத நூல்களை அறிந்து அவற்றின்‌ வாயிலாக உல 
கியல்‌ ஒழுக்கங்களை அறிந்‌ துகொள்ளும்‌ வாய்ப்பு இல்லாதவர்‌ 
களுக்கு அந்நெறிகளைப்‌ புராணங்கள்தான்‌ புகட்டின என அறிய 
லாம்‌. “வேதகாலத்திற்கு முன்பே புராணங்கள்‌ பழைய கதை 


1. “All things Considered, The Villup-pattu was an upholder of 
morals’’—M. Arunachalam. Ballad Poetry. Gandhi Vidyalayam, 
Tanjavur Dist. (1976) Page: 207. I 
உள்ளத்தில்‌ நற்பண்புகளை வளர்ப்பதற்கும்‌ வீர உணர்வுகளைத்‌ 
தூண்டி எழுப்புவதற்கும்‌ வீரர்களின்‌ கதைகள்‌ மக்களிடையே வழங்க . 
லாயின2-டாச்டர்‌ ச.வே. சுப்பிரமணியன்‌, “தமிழ்‌ மொழியில்‌ 
நாடோடி இலக்கியம்‌ (கட்டுரை) மாந்தர்‌ சிறப்பு. தமிழ்ப்‌ பதிப்பகம்‌, 
சென்னை-20. (1978) பக. 68. 

2. வி.ஆர்‌. இராமச்சந்திர தீட்சி5ர்‌- புராணங்கள்‌ (கட்டுரை) கலைக்களஞ்‌ 
சியம்‌ தொகுதி 7. தமிழ்‌ வளர்ச்சிக்‌ கழகம்‌ சென்னை (1960) பக்‌, 436, 


30 தமிழ்‌ வில்லுப்பாட்டுகள்‌ 


களாக இருந்தனவே அன்றி நூல்களாக இருக்கவில்லை” என்பர்‌. 
வடமொழியில்‌ காணப்படும்‌ புராணங்கள்‌, மகா புராணங்கள்‌ 
பதினெட்டு,” உப புராணங்கள்‌ பதினெட்டு,” அதிபுராணங்கள்‌ 
பதினெட்டு என்றவாறு பெயர்பெறுகின்றன.*. உப புராணங்கள்‌ 
இருபத்தொன்று எனவும்‌ காண்கிறோம்‌. 


புராணங்கள்‌ தமிழில்‌ எழுந்த காலத்தைப்‌ பதினைந்தாம்‌, 
பதினாறாம்‌ நூற்றாண்டு என்பர்‌.£ இந்தக்‌ கால எல்லையில்‌ மக்க 
ளிடையே புராணங்கள்‌ பற்றிய செய்திகள்‌ மிகுதியாகப்‌ பரவி 
யிருத்தல்‌ கூடும்‌ எனலாம்‌, கற்றவரும்‌ மேல்திலை மக்களும்‌ 
நூல்கள்‌ வாயிலாகப்‌ புராணக்கதைகளை அறிந்துகொள்ளும்‌ 
வாய்ப்பு உண்டு. ஆனால்‌ கல்லாத பாமரமக்கள்‌ கேள்வி அறிவா 
லேயே அக்கதைகளைத்‌ தெரிந்துகொள்ளும்‌ நிலையில்‌ இருந்திருப்பர்‌. 


வீரப்போர்‌ புரிந்து உயிர்துறந்த பெருமறவர்களை நினைவு 
கூரும்‌ நிலையில்‌ அமைந்த நடுகல்‌ தெய்வங்களே நாட்டுப்புற மக்க 
ளால்‌ வழிவழியாக வணங்கப்பெற்றுவரும்‌ சிறு தெய்வங்கள்‌ 
எனப்‌ பலரும்‌ கருதுகின்றனர்‌.” இச்‌ “சிறு தெய்வங்‌*களுக்கு வழி 
பாடு நிகழும்‌ “கொடை” விழாக்களில்‌ ஆங்காங்கே கோயில்‌ 
கொண்டுள்ள அத்தெய்வங்களின்‌ வரலாறுகளைக்‌ கற்பனை நயத்‌ 
துடன்‌ கலந்து மக்களுக்கு எடுத்துச்சொல்லப்‌ பயன்படுவதோர்‌ 
அரிய இசைக்கலையே வில்லுப்பாட்டு. இலக்கியங்கள்‌ தரும்‌ சான்று 
களின்படி இக்கலை பெரிதும்‌ பரவி வழங்கி வந்ததாகத்‌ தெரிய 
வரும்‌ காலமே புராணக்‌ கதைகள்‌ தமிழில்‌ மொழிபெயர்த்‌ 
தெழுதப்படும்‌ அளவுக்குத்‌ தமிழகத்தில்‌ செல்வாக்குடன்‌ பரவி 
யிருந்த காலமாகவும்‌ அமைவதால்‌, வீரவரலாறுகளை விளக்கிப்‌ 
பாடிய வில்லுப்பாட்டு, மக்களுக்கு விருப்பமான புராணக்‌ கதை 
களையும்‌ எடுத்துச்‌ சொல்லும்‌ நிலையை அடைந்திருத்தல்‌ கூடும்‌ 
என்பதனை அறியலாம்‌. 


இக்கால எல்லையில்தான்‌ வில்லுப்பாட்டிலே பாடப்பெற்ற 


ஓவ்வொரு வீரவரலாறும்‌ புராணத்தன்மை ஊட்டப்பெற்று, அத 


வி ஆர்‌. இராமச்சந்திர தீட்சிதர்‌--...... 


1 

2, 35 »3 23 5» 

3. 55 ஒர > 25 

4. சோமதேவசர்மா-வடமொழிப்‌ புராணங்கள்‌. (கட்டுரை) கலை க்களஞ்சி 
யம்‌ தொகுதி 7. த.வ:க, சென்னை (1960) பக்‌. 438. ஸு 

5. LE) 3, 25 35 

6. ல்‌ தமிழ்ப்புராணங்கள்‌ (கட்டுரை) கலைக்களஞ்சியம்‌ தொகுதி 


6. பக்‌, 43 


7. டாக்டர்‌ க. கைலாசபதி--பண்டைத்‌ தமிழர்‌ வாழ்வப்‌ 
நிலையம்‌ சென்னை-1. (1966) பக்‌, “ஷு தமிழ ழ்வும்‌ வழிபாடும்‌. பாரி 


31 

அறிமுகம்‌ 
அண்‌ ட லன்ல்க்ை வனங்களை கைள களைகள்‌ என்கண்‌ 
னதன்‌ தெய்வத்தன்மையை மேலும்‌ மேம்படுத்திக்கொண்ட 
நிலைமையும்‌ ஏற்பட்டிருக்கலாம்‌, 

இளங்கோவடிகள்‌ காலத்திலேயே வெற்றி விளைக்கும்‌ கொற்‌ 
றவைத்‌ தெய்வத்தின்‌ வரலாறு எந்த அளவுக்குப்‌ புராணத்‌ 
தன்மையூட்டிச்‌ சுவையோடு சொல்லப்படுகின்‌ றது என்பதும்‌ 
இங்கே கருதிப்‌ பார்க்கையில்‌, புராணங்கள்‌ தமிழில்‌ எழு தப்பட்ட 
காலத்தின்‌ முற்பட்டும்கூட வில்லுப்பாட்டு வீர வரலாறுகள்‌ 
புராணத்தன்மை பெற்றுச்‌ சிறப்படைந்திருத்தல்‌ கூடும்‌ எனலாம்‌. 

“வேட்டுவவரி” தரும்‌ கொற்றவையாகிய ஐயையின்‌ தெய்வத்‌ 
தன்மைகள்‌ கொண்டவனாகவே சாத்தன்‌ ஆகிய ஐயன்‌ தெய்வமும்‌ 
வில்லுப்பாட்டில்‌ சிறப்பிக்கப்பட்டிருத்தல்‌ வேண்டும்‌ எனவும்‌, 
பின்னாளில்‌ ஐயன்‌ தெய்வம்‌ அரிஅரன்‌ புத்திரனாகப்‌ புராண ஆதா 
ரத்துடன்‌ காட்டப்பட்டிருத்தல்‌ கூடும்‌ எனவும்‌ கருதலாம்‌. 

வில்லுப்பாட்டிலே புராணத்‌ கொடர்புடையனவாகப்‌ பாடப்‌ 
பெற்று வரும்‌ தெய்வக்‌ கதைகளுள்‌ முதன்மைச்‌ சிறப்புடையது 
“ஐயன்‌ கதை” எனப்படும்‌ சாத்தா கதையே ஆகும்‌. இதனைத்‌ 
தொடர்ந்தே பல்வேறு புராணத்‌ தொடர்புடைய கை துகளும்‌ 
வில்லுப்பாட்டிலே இடம்பெற்றிருக்கலாம்‌. அவ்வாறான கதை 
களுள்‌ * இரணியன்‌ சம்மாரம்‌”, வள்ளியம்மன்‌ கதை”, *பார்வதி* 
யம்மன்‌ கதை”, “மார்க்கண்டன்‌ தவசு” (காலசுவாமி கதை), 
அரிச்சந்திரன்‌ கதை (மாசானசுவாமி கதை) கிருஷ்ணசுவாமி 
கதை, பெருமாள்சுவாமி கதை, மாகாளியம்மன்‌ கை த ஆகியவை 
குறிப்பிடத்தக்கன. மேலும்‌ பல கதைகளும்‌ காணப்படுகின்றன. 
ஜயன்‌ கதை என்னும்‌ சாஸ்தா கதை 


வில்லுப்பாட்டுப்‌ புலவர்‌ பெருமக்களால்‌ முதன்மைச்‌ சிறப்‌ 
பளித்துப்‌ பாடப்பெற்றுவரும்‌ “ஐயன்‌ கதை”, வல்லரக்கன்‌ என்பா 
னின்‌ அழிவுபற்றி விவரிக்கும்‌ கதையாகவும்‌ அமைவதால்‌ *வல்‌ 
லரக்கன்‌ கதை” எனவும்‌ வழங்கப்பெறுகறது. அரி, அரன்‌ ஆகிய 
இரு தெய்வங்களின்‌ அமிசமாகத்‌ தோன்றியவன்‌ ஐயன்‌ எனக்‌ 
கதையுள்‌ கூறப்படுவதால்‌ இது “அரிகர புத்திரன்‌ கதை” எனவும்‌ 
அழைக்கப்படும்‌. 

புலவர்களால்‌ வழிவழியாகப்‌ பாடப்பெற்றுவரும்‌ ஐயன்‌ 
கதை வருமாறு : 


பாதாளத்தை ஆளும்‌ வல்லரக்கன்‌ என்பான்‌ குன்னை எதிர்த்த 
பகையரசரை மாய்ப்பதற்குரியதோர்‌ வரம்பெறும்‌ பொருட்டுப்‌ 
பரமனை நோக்கிக்‌ கடுந்தவம்‌ செய்கின்றான்‌. அரக்கனின்‌ தவ 
வலிமை கண்ட அரனார்‌, அவன்‌ வேண்டம்‌ வரமளிக்கத்‌ திருவுளம்‌ 


32 தமிழ்‌ வில்லுப்பாட்டுகள்‌ 


கொள்கிறார்‌. யார்‌ சரசுக்கு நேராகத்‌ தன்‌ தூண்டு". விரல்களை 
நீட்டினாலும்‌ அவர்தலை வெடித்து வீழ்வதற்கான வரத்தினை அர 
னருளால்‌ பெறுகின்றான்‌. ஆயினும்‌, அவ்வாறு அரன்‌ அளித்த 
வரத்தின்மீது அரக்கனுக்கு ஐயம்‌ எழுகின்றது. வரம்‌ அளித்த 
அரனிடமே அதனைச்‌ சோதித்துப்‌ பார்க்கத்‌ துணிகின்றான்‌. அது 
கண்ட சிவன்‌ அஞ்சித்‌ தப்பிஓடி ஆநிரைகாக்கும்‌ மாயவனைத்‌ 
தஞ்சம்‌ அடைகிறார்‌. மாயவனும்‌ “மோகினிக்‌' கோலம்‌ கொண்டு 
அரக்கனை வஞ்சித்து அவன்‌ வரத்தாலேயே அவனை அழிக்கிறார்‌. 
அந்த “மோகினிக்‌' கோலத்தின்‌ அழகு கண்டு காமுற்றுச்‌ சேர்ந்த 
அரனார்பால்‌ தோன்றியவரே ஐயனார்‌ என்னும்‌ சாத்தா. இவர்‌ 
பின்னர்‌ பார்வதியால்‌ வளர்க்கப்‌ பெறுகிறார்‌. வளர்ந்து வீரனாயெ 
பின்‌ வேட்டைமேல்‌ விருப்பம்‌ கொண்டு கான்வேட்டையாடுகிருர்‌. 
அப்பால்‌ கயிலாயம்‌ சேர்ந்து அம்மையப்பருடன்‌ வாழ்றொர்‌. 
வில்லுப்பாட்டுகள்‌ பல ஐயன்‌ பிறப்புடனேயே முடிவடைந்து 
விடுகின்றன. பிறவகையான கதைகளைப்‌ பாடுவதாக இருந்‌ 
தாலும்கூட, ஐயன்‌ பிறப்பை முதன்முதல்‌ சுருக்கமாகவேனும்‌ 
பாடியதன்‌ பின்னரே பாடுதல்‌ வேண்டும்‌ என்னும்‌ ஓர்‌ மரபினை 
இன்றும்‌ வில்லுப்புலவர்கள்‌ கையாண்டுவருவதே இதற்குக்‌ 
காரணம்‌ எனலாம்‌. இவ்வாறு இக்கதைக்குச்‌ சிறப்பிடம்‌ தந்து 
முதன்மைப்படுத்தும்‌ வழக்கம்‌ இருப்பதானது வில்லுப்பாட்டிலே 
பாடப்பெறும்‌ பிற கதைகள்‌ யாவும்‌ வழக்கத்திற்கு வருமுன்னர்‌, 
சாத்தன்‌ கதையே முதன்‌ முதலாக - நெடுங்காலமாகப்‌ பாடப்‌ 
பட்டுவந்த கதையாக இருக்கக்கூடும்‌ என எண்ண இடமனளிக்‌ 
கிறது. 
ஐயன்‌ பிறந்தபின்‌ பார்வதியால்‌ வளர்க்கப்‌ பெற்று வீரனான 
நிலையில்‌ வேட்டைமேல்‌ விருப்பம்‌ கொண்டு, வேட்டையாடி 
முடித்தபின்‌ கயிலாயம்‌ சேர்ந்து சிவபெருமானுடன்‌ வாழ்வதாக 
முடிவுறும்‌ கதை அந்நிகழ்ச்சிகளைப்‌ பின்வருமாறு குறிப்பிடுகிறது. 
“வேட்டையாடி ஐயரும்‌ 
வேடர்களைத்‌ தான்கூட்டி 
வனங்கடந்து வனங்கடத்து 
வத்தார்கை லாசம்தன்னில்‌ 
கைலாச பருவதத்தில்‌ 
கறைக்கண்டனார்‌ இடமதிலே 
வரங்கள்‌ மிகவேபெற்று 
வாழ்த்து வாறார்‌ கைலாசத்தில்‌?” 
1. பெ. பிச்சையாண்டி நாடார்‌ (பதிப்பு) சாஸ்தா கதை வில்பாட்டு. கலை 
மகள்‌ கம்பெனி. திருநெல்வேலி, (1959) பச்‌: 17. 


அறிமுகம்‌ 33 

இங்கே, அரக்கனின்‌ அழிவு, ஐயன்‌ பிறப்பு ஆகிய நிகழ்ச்‌ 
சிகளைத்‌ தொடர்ந்து, ஐயன்‌ வேட்டைமேல்‌ நாட்டம்‌ கொள்வ 
தாகவும்‌, வேட்டையினை நன்றாக முடித்தபின்பே கைலாசம்‌ 
செல்வதாகவும்‌ காட்டப்படுதல்‌ சிந்திப்பதற்குரியதாகும்‌: 
அரிகர புத்திரனாகத்‌ தெய்வாம்சம்‌ பெற்றவனாகப்‌ பிறந்தவனுக்கு 
உலகில்‌ வேட்டையாடும்‌ விருப்பம்‌ எழுவகதேன்‌ என எண்ணும்‌ 
போது, வேட்டைத்‌ தெய்வமாகவே ஒருகாலத்தில்‌ தொழப்பட்டு 
வந்த ஐயனாகிய சாத்தன்‌ தெய்வம்தான்‌ பின்னர்‌ புராண காலச்‌ 
செல்வாக்கினால்‌ அரிகர புத்திரனாகக்‌ காட்டப்பட்டிருத்தல்‌ கூடும்‌ 
எனக்‌ கருதத்தோன்றுகிறது. 

, ஐயன்‌ தெய்வத்தைத்‌ தமிழ்மக்கள்‌, புராணப்‌ பாதிப்புக்கு 
முன்‌ வேட்டைத்‌ தெய்வமாகவே கருதி வழிபட்டுவந்திருத்தல்‌ 
கூடும்‌ எனும்‌ கருத்தினை வலியுறுத்தும்‌ வகையில்‌ அமைந்த சல 
செய்திகளை இங்கே காணலாம்‌. 

வில்லுப்பாட்டு, ஐயன்‌ பிறப்பிற்குக்‌ காரணமாக நிற்கும்‌ 
“வல்லரக்கனின்‌” அழிவு பற்றிய கதையைக்‌ கொண்டுள்ளது. இவ்‌ 
வரக்கனின்‌ கதை “ஸ்ரீமத்‌ பாகவதம்‌?” கூறும்‌ பஸ்மாசுரன்‌ 
கதையினை* ஒத்துள்ளது. பாகவதத்தில்‌ இந்தப்‌ பஸ்மாசுரன்‌ 
நாராயணனால்‌ அழிவு பெறுகிறான்‌ என்றே காணப்படுகிறது. 
அரக்கனை அழிக்கவும்‌, அரனை அவனிடமிருந்து தப்புவிக்கவும்‌, 
நாராயணன்‌ பிரம்மச்சாரியின்‌ வேடம்‌ கெரண்டு வத்ததாகவும்‌, 
அவ்வடிவில்‌ இருந்தே அவனைத்‌ தந்திரமாக வஞ்சித்துக்கொள்று 
ஒழித்ததாகவுமே குறிக்கப்பட்டுள்ளது. இங்கே “மோகினிக்‌ 
கோலம்‌ கொண்டு அரக்கன்‌ அழிக்கப்பட்டான்‌” என்ற செய்தி 
இல்லை என்பது குறிப்பிடத்‌ தகுந்ததாகும்‌. 

மகா சாத்தனின்‌ பிறப்பினை உணர்த்தும்‌ கந்தபுராணச்‌ 
செய்திகளை இனிக்‌ காணலாம்‌, 


பாற்கடல்‌ கடைந்த காலத்தில்‌ மோகினி அவதாரம்கொண்ட 
திருமாலைச்‌ சிவன்‌ காமுற்றுச்‌ ““சாளக்ரெம”்‌ க்ஷேத்திரத்திற்கு 
அழைத்துச்சென்று கூடவும்‌ ஆங்கே ஐயன்‌ தோன்றினான்‌ 
என்பதைப்‌ பின்வருமாறு கச்சியப்பர்‌ கூறுகிறார்‌. 


“இந்தவண்ண மிருக்க முராரியும்‌ 
அ.ந்திவண்ணத்‌ தமலனு மாகியே 
முந்துகூடி முயங்கிய வெல்லையில்‌ 
வந்தனன்‌ எமை வாழ்விக்கும்‌ ஐயனே!” 


1. கார்த்திகேயன்‌ (தொகுப்பு) ஸ்ரீமத்‌ பாகவதம்‌ வாசு பிரசுரம்‌ சென்னை-[4 
9969! பக்‌: 50. 


தஃவி3 


34 தமிழ்‌ வில்லுப்பாட்டுகள்‌ 


““மைக்கருங்கடல்‌ மேனியும்‌ வானுலாம்‌ 
செக்கர்‌ வேணியும்‌ செண்டுறு கையுமா 
யுக்கிரத்துடன்‌ ஓர்மகன்‌ சேர்தலும்‌ 
முக்கண்‌ எந்தை முயக்கினை நீங்கினான்‌ £' 


“அத்தகுத்‌ திருமைந்தற்‌ கரிகர 
புத்திரன்னெனு நாமம்‌ புனை ந்துபின்‌ 
ஒத்த பான்மை உருத்திரர்‌ தம்மொடும்‌ 
வைத்துமிக்க வரம்பல நல்கியே,””* 


இங்கே, மாயன்‌ மோகினி அவதாரம்‌ எடுத்தது பாற்கடல்‌ 
கடைந்தபோது எனக்‌ குறிக்கப்படுகிறது. ஆனால்‌, இதே பாற்‌ 
கடல்‌ கடைந்த கதையினையும்‌ அப்போது மோகினி அவதாரம்‌ 
மாயவன்‌ கொள்ள அதுகண்டு, பார்வதிதேவியுடன்‌ வந்த பரமன்‌ 
தன்‌ மனம்‌ பறிகொடுப்பதுமாகிய நிகழ்ச்சிகள்‌ “பாகவதத்தில்‌” 
காணப்படுகின்றன. ஆனால்‌, மாயமோகினியின்‌ மயக்கத்தில்‌ 
சிக்குண்ட மகேசன்‌ அதனின்றும்‌ தன்னை விடுவித்துக்கொள்றொர்‌. 
இதனை அறிந்த மாயவன்‌ உண்மை உருவினைக்‌ காட்டிப்‌ “பார்வதி 
நாதா! நீ ஒருவன்தான்‌ என்‌ மாயையில்‌ சிக்குண்டாலும்‌ 
அதனின்று மீண்டுவரும்‌ சக்தி படைத்தவன்‌”” என்று கூறிச்‌ சிவனை 
வெகுவாகப்‌ பாராட்டுகிறார்‌'“. பாற்கடல்‌ கடைந்த கதையின்‌ 
முடிவுபற்றிக்‌ கந்தபுராணம்‌ கூறுவதும்‌, பாகவதம்‌ கூறுவதும்‌ 
எவ்வாறு முரண்பட்டுக்கிடக்கின்றன எனக்‌ காணலாம்‌. 


பாற்கடல்‌ கடைந்த நிகழ்ச்சியைக்‌ கம்பரும்‌ காட்டுகிறார்‌. 
துருவாச முனிவரின்‌ சாபத்தால்‌ இந்திரனின்‌ தேவருலகச்‌ செல்வம்‌ 
யாவும்‌ கடலின்‌ அடியிலே சென்று மறைகின்றன. தேவர்கள்‌ 
திருமாலைச்‌ சரணடைந்துவிடவே, திருமாலின்‌ விருப்பப்படியே 
அசுரரும்‌ தேவரும்‌ ஆழியைக்‌ கடைகின்றனர்‌. மறைந்தவை 
அனைத்தும்‌ மீளவும்‌ பெற்ற வானவர்‌, ஆங்கே தோன்றிய அமிழ்‌ 
தத்தை அசுரர்‌ பெறாதவாறு தாமே அருந்தி இன்புறுகின்‌ றனர்‌ , 
அசுரரை வஞ்சித்து அவர்கள்‌ அமிழ்தம்‌ பெறாதவாறு செய்தது 
திருமால்‌ கொண்ட மோகினிக்‌ கோலமேயாகும்‌. கம்பர்தரும்‌ 
செய்தி இவ்வளவே.” கறைக்கண்டனாகுிய சிவன்‌ கார்வண்ணனின்‌ 
மோகினிக்‌ கோலம்‌ கண்டு காமுறுதலும்‌ அதன்‌ பின்விளைவுகளும்‌ 


1. கச்சியப்ப சிவாச்சாரியார்‌- கந்தபுராணம்‌ அசுரகாண்டம்‌ மகாசாத்தாப்‌ 
படலம்‌. தா, குப்புசாமிநாயக்கர்‌ கம்பெனி வெளியீடு. (1967) பக்‌: 322. 

2. கார்த்திகேயன்‌. (தொகுப்பு) ஸ்ரீமத்‌ பாகவத ்‌,வாசுபிரசுரம்‌, சென்னை -1 4 
(1969) பக்‌ : 260. 


3. கம்பராமாயணம்‌, அகலிகைப்படலம்‌, சல்‌ டய 5.26 | 
பதிப்பு (1973) பக்‌ : 359-374. ) வைமு.கோ 


அறிமுகம்‌ 35 
கம்பனில்‌ காட்டப்படவில்லை. பாற்கடல்‌ கடைந்த கதையினைக்‌ 
கம்பன்‌ கையாள நேர்ந்த நிலையில்‌, அரியும்‌ அரனும்‌ தொடர்பு 
கொண்ட பின்‌ நிகழ்ச்சிகள்‌ தேவையில்லையென்பதால்‌ விட்டு 
விட்டார்‌ போலும்‌. 


மேலும்‌, தாருகாவனத்து இருடிகளின்‌ ஆணவமாதி இறுமாப்‌ 
புக்களை . அடக்குதற்கு அரியும்‌ அரனும்‌ எழுந்தருளிய காலத்து, 
மோகினி வடிவாகிநின்ற மகாவிஷ்ணுவின்பால்‌ பிச்சாடனக்‌ 
கோலத்திருந்த சிவபெருமானுக்கு மகனாகப்‌ பிறந்தவரே ஐயனார்‌ 
என்றதோர்‌ கதையும்‌ காணப்படுகிறது." 


இத்தனை முரண்பட்ட பிறப்பு வரலாறுகளுக்கிடையே 
சாத்தன்‌ பிறப்புக்குத்‌ தெய்வத்தன்மை ஊட்டும்‌ முயற்சியினை 
மேற்கொண்ட வில்லுப்பாட்டு, பாகவதத்தின்‌ பஸ்மாசுரன்‌ 
கதையில்‌ காணும்‌ முற்பகுதியினையும்‌ கந்தபுராணம்‌ காட்டும்‌ 
பிற்பகுதியினையும்‌ இணைத்து இன்றுள்ள ஐயன்‌ கதையை ஒரு 
வகையாகப்‌ புனைந்து கொண்டது என்றே கருதமுடிறெது. 

“அரிகர புத்திரனென்னும்‌ சாஸ்தா வில்லுப்பாட்டு' எனும்‌ 
பிறிதொருகதை, புலிப்பால்‌ கொண்டுவந்து மாற்றாந்தாயின்‌ 
்‌ (அரசியின்‌) சூழ்ச்சியை ஒழித்துக்‌ கட்டிய ஐயப்பன்‌ என்பான்‌ 
ஐயன்‌ தெய்வத்தின்‌-சாத்தாவின்‌-மறு அம்சமே எனக்கூறி அவனது 
கதையினையும்‌ கொண்டு முடிவதைக்‌ காண்கிறோம்‌. 

“சபரிமலை ஐயப்பன்‌” எனும்‌ கேரள நாட்டுப்புறக்‌ கதை 
மதுரைப்‌ பாண்டியனிடம்‌ தளபதியாகப்‌ பணியாற்றிய மலையாள 
நாட்டு வீரன்‌ ஒருவனே ஐயப்பன்‌ என்றும்‌, இவன்மீது பொறாமை 
கொண்டவர்கள்‌ செய்த சூழ்ச்சியின்‌ விளைவாகவே இவன்‌ புலிப்‌ 
பால்‌ கொண்டுவரச்‌ சென்றதாகவும்‌, புலிப்பால்‌ கொண்டுவந்த 
பெருவிந்தை கண்ட அரசன்‌ தன்‌ தளபதி தெய்வத்தன்மையுள்ள 
வன்‌ எனத்‌ தெரிந்து அவன்பால்‌ மன்னிப்புக்‌ கோரியதாகவும்‌ 
அதன்பின்‌ அங்கிருக்க மனமில்லாத ஐயப்பன்‌ கேரள நாடு 
அடைந்து, சபரிமலைமீது பரசுராமரின்‌ விருப்பப்படியே தெய்வநிலை 
கொண்டதாகவும்‌ கூறுகிறது.” தற்காலம்‌ வழங்கிவரும்‌ ஐயப்பன்‌ 
வரலாறுகளின்படி ஐயப்பன்‌ மன்னரின்‌ வளர்ப்புப்பிள்ளை எனவும்‌. 
மாற்றாந்தாயாகிய அரசியின்‌ மாயநோய்‌ தீரவே புலிப்பால்‌ 


1. ப.௮. கிருஷ்ணசாமி பிள்ளை, ஐயனார்‌ (கட்டுரை) கலைக்களஞ்சியம்‌ 
தொகுதி 2. த.வ.க., (1955) பக்‌ : 632. 

2. கு. ஆறுமுகப்‌ பெருமாள்‌ நாடார்‌ (தொகுப்பு) சங்கு நூலகம்‌, திருநெல்‌ 
வேலி. பக்‌. 18-36. 

3. ௩. Jacob. (26) The God Ayyappen of Sabarimala. Folk Tales of 
Kerala. Sterling Publishers. New Delhi. (1972) Page: 64—67. 


36 தமிழ்‌ வில்லுப்பாட்டுகள்‌ 


கொண்டுவரப்பட்டதெனவும்‌, இதன்பொருட்டுக்‌ கானகம்‌ 
சென்றபோதே ஐயப்பன்‌ அவதார நோக்கம்‌ ஆகக்‌ கருதப்படும்‌ 
£மக.ஷி சம்காரம்‌” நடந்ததெனவும்‌ அறிகிறோம்‌.” 


எனவே, நெடுங்காலமாகவே கொற்றவையாகிய “ஐயை” 
தெய்வத்திற்கு ஒப்பானதோர்‌ போர்த்தெய்வமாக, வேட்டைத்‌ 
தெய்வமாக “ஐயன்‌” தெய்வமும்‌ மக்களால்‌ வழிபாடு பெற்றிருத்‌ 
தல்‌ கூடும்‌ எனக்‌ கருதலாம்‌. (இதன்‌ தொடர்பான மேலும்‌ சில 
செய்திகள்‌ பின்னரும்‌ காணலாம்‌.) 


இரணியன்‌ சம்மாரம்‌ 


வில்லுப்பாட்டிலே “இரணியன்‌ சம்மாரம்‌” முழுவதுமாகப்‌ 
புராணம்‌ தழுவி அமைக்கப்பெற்ற எளிய, இனிய கதை. இரணிய 
கசிபுவின்‌ கதை “ஸ்ரீமத்‌ பாகவதத்தில்‌” காணப்படுகிறது.“ அதே 
நிலையில்‌ இக்கதை வில்லுப்பாட்டிலே ஒருசில மாற்றங்கள்‌ மட்டும்‌ 
பெற்று அமைந்துள்ள து. 


இரணியன்‌ மைந்தன்‌ பிரகலாதன்‌, தந்தை நாமம்‌ சொல்ல 
மறுத்து நாராயணன்‌ நாமம்‌ சொல்ல, அதனை மாற்ற முயன்ற 
இரணியன்‌ முயற்சிகள்‌ யாவும்‌ தோல்வியே காண, மகன்‌ எனவும்‌ 
பாராமல்‌ பிரகலாதனைப்‌ பலவழியாலும்‌ கொல்விக்க முயன்று 
அவையும்‌ பலனளிக்காமல்‌ போகவே, இறுதியில்‌ இரணியன்‌ தானே 
அவனைக்‌ கொல்லத்‌ துணிந்து, மகன்‌ வணங்கும்‌ மாயன்‌ தூணிலும்‌ 
உண்டோ எனச்‌ £ீறித்‌ தூணை வாளால்‌ வெட்டவே அதனின்றும்‌ 
நரசிங்கமூர்த்தி வெளிப்பட்டு அரக்கர்‌ கூட்டத்தையும்‌ இரணியனை 
யும்‌ அழித்த கதையே” இரணியன்‌ சம்மாரம்‌, 


வீடணன்‌, இராவணனுக்கு அறிவுரை கூறும்‌ நிலையில்‌, இரணி 
யன்‌ வீழ்ச்சியை எடுத்துக்‌ கூறியதாகக்‌ கம்பர்‌ தம்‌ காவியத்துள்‌ 
இரணியன்‌ கதை:யினைக்‌ கையாளுகிறார்‌.” ஆணவம்‌ அழிவையே 
கரும்‌ எனும்‌ உலகநெறியினை உணர்த்தும்‌ இக்கதையினைத்‌ 
தனக்கே உரிய தன்மையில்‌ சொல்லிச்‌ செல்கிறது வில்லுப்பாட்டு. 


பிற இரணியன்‌ கதைகளில்‌ இல்லாத விதமாக இரணியன்‌ 
குன்‌ மைந்தனுக்குக்‌ கொடுக்கும்‌ ஒவ்வொரு தண்டனையும்‌ நிறை 


_——— 


1. நாகர்கோவில்‌ கிருஷ்ணன்‌— சபரிமலை ஐயப்பன்‌, மகேஷ்வரி பிரசுரம்‌, 
சென்னை-4. (1973) பக்‌ : 70-77. ்‌ 

2. கார்த்திகேயன்‌ (தொகுப்பு) ஸ்ரீமத்‌ பாகவதம்‌, வாசு பிரசு)ம்‌ 
சென்னை-14. (1969) பக. 224: யு 


2. கம்பராமாயணம்‌, யுத்தகாண்டம்‌, இரணியன்‌ வதைப்படலம்‌, வை.மு. 
கோ. பதிப்பு. (1970) பக்‌. 76-165. ன 


அறிமுகம்‌ பில்‌ 37 


வேற்றப்படும்‌ முன்‌, இரணியன்‌. ,மனைவி “கயாது” மைந்தனைக்‌ 
கண்டு மனத்தை மாற்‌ றிக்கொள்ள “வேண்டிப்‌ 'புலம்புவதாகவும்‌, 
மைந்தனோ தாயையும்‌ மறுத்துத்‌ தந்தை தரும்‌ தண்டனை ஓவ்‌ 
வொன்றையும்‌ ஏற்றுக்கொள்வதாகவும்‌ வில்லுப்பாட்டுக்‌ கதையில்‌ 
காண்கிறோம்‌. இதன்மூலம்‌ தாய்‌ மகன்‌ பாச உணர்வினைக்‌ கதை 
கேட்போர்‌ நன்குணரும்‌ வகையில்‌ நயம்‌ கொழிக்க எடுத்துச்‌ 
சொல்கிறது வில்லுப்பாட்டு. 
வள்ளியம்மன்‌ கதை 

தமிழ்‌ முருகன்‌ வள்ளிக்குறமாதைத்‌ திருமணம்‌ புரிந்துகொள்‌ 
ளும்‌ வள்ளித்‌ திருமணக்‌ கதைதான்‌ வில்லுப்பாட்டில்‌ வள்ளியம்‌ 
கன்‌ கதை என வழங்கப்படுகிறது. 


கச்சியப்பர்‌ தமது கந்த புராணத்துள்‌ கற்றோர்‌ உள்ளம்‌ 
களிக்க *முருகன்‌-வள்ளி' திருமணத்தைப்‌ பாடிச்‌ செல்லும்‌ முறை 
யினைப்‌ பின்பற்றிச்‌ சிற்றூர்‌ மக்கள்‌ சிந்தை களிக்கும்‌ வண்ணம்‌, 
தெளிந்த நடையில்‌ எளிய இசையமைப்பில்‌ அமைந்துள்ளது இவ்‌ 
வில்லுப்பாட்டு, 

“்‌ வளமான தர்மா புரத்தினில்‌ வாழ்ந்திடும்‌ வண்மையாய்‌-—நமசி 
வாயகம்‌ வள்ளிகதை வில்லிற்‌ பாடினேன்‌ தன்மையாய்‌ ”?* 
என்று காப்புப்‌ பாடலுள்‌ கூறப்படுவதால்‌ இக்கதை பாடியவர்‌ 
தருமாபுரம்‌ எனும்‌ ஊரைச்‌ சேர்ந்த நமசிவாயம்‌ என்பவராக 

இருத்தல்‌ கூடும்‌. 
பார்வதியம்மன்‌ கதை 
பரஞ்சோதி முனிவரின்‌ திருவிளையாடல்‌ புராணத்திலே திரு 
வாலவாய்க்‌ காண்டத்துள்‌ காணப்படும்‌ *வலை வீசின படலம்‌” 
குரும்‌.” கதைப்‌ பொருளைக்‌ கொண்டதே :பார்வதியம்மன்‌ கலத” 
எனினும்‌ கதை நிகழ்ச்சிகளில்‌ பல்வேறு மாற்றங்களைத்‌ தனக்‌ 
கேற்றவாறு செய்துகொண்டுள்ளது வில்லுப்பாட்டு. 
பரஞ்சோதியார்‌ தரும்‌ வலைவீசின படலத்துக்‌ கதையின்‌ சுருக்‌ 
கம்‌ வருமாறு : 
இறைவன்‌ ஓர்‌ சமயம்‌ தனியிடத்தமர்ந்து இறைவிக்கு மறைப்‌ 
பொருள்‌ உணர்த்துகையில்‌ அதனை அம்மை மனமொன்றிக்‌ கேட்‌ 


1, கு. ஆறுமுகப்‌ பெருமாள்‌ நாடார்‌ (பதிப்பு) வள்ளியம்மன்‌ கதை. நாகர்‌ 
கோவில்‌. பக்‌. 2. 

2, பரஞ்சோதி முனிவர்‌. திருவிளையாடல்‌ புராணம்‌, சை. சி, கழக வெளி 
யீடு. (19௦1). பக்கம்‌ 427-435, 


38 தமிழ்‌ வில்லுப்பாட்டுகள்‌ 


ட ஆவ்‌ 


காதது கண்டு சினங்கொண்டு அம்மையை. வலைஞர்‌ மகளாகப்‌ 
பிறக்குமாறு சாபம்‌ தருகிறார்‌. அம்மை வேண்டவும்‌ அரனார்‌ 
தாமே வலைஞராக வந்து மணந்துகொள்வதாக வாக்களிக்கிறுர்‌. 

.இவ்விவரம்‌ அறிந்த விநாயகரும்‌ முருகரும்‌ மறைநூல்களை 
வாரிக்‌ கடலில்‌ எறிகின்றனர்‌. காலம்‌ கருதாமல்‌ இவர்களை வர 
விடுத்த குற்றத்திற்காக நந்தியம்‌ பெருமாளைக்‌ கடலில்‌ சுறாவாகு 
மாறு' விதித்து, வணிகர்‌ வீட்டில்‌ ஊமையாகப்‌ பிறக்குமாறு 
வடிவேலனைப்‌ பணிக்கிறார்‌. 

பாண்டி நாட்டு வலைஞர்‌ பாக்கத்துச்‌ சேர்ப்பன்‌ ஒருவனின்‌ 
திருமகளாகப்‌ பிறந்து வளர்ந்து பருவமுறுகிறாள்‌ உமை. நந்தி 
தேவரும்‌ கடலிலே சுறாவாகித்‌ திரிந்து மீனவர்‌ அனைவருக்கும்‌ 
தொல்லை தருகிறார்‌. சுறாவின்‌ கொடுமைகளை அடக்க வழியறியாத 
சேர்ப்பன்‌ அதனைப்‌ பிடித்துத்‌ தருவோருக்குத்‌ தன்‌ மகளையே 
தருவதாக வாக்களிக்கிறுன்‌. இறைவன்‌ வலைஞர்‌ வடிவிலே வந்து 
சுறவினை வலைவீசிப்‌ பிடித்தருள்கிறார்‌. அம்மையை மணக்கிறார்‌. 
விண்ணிடை விடைமேற்‌ காட்சி தந்து வலைஞர்‌ தலைவனை வாழ்த்தி, 
வடிவம்‌ மீண்ட நந்தியுடன்‌ மறைகிறார்‌. உத்திரகோசமங்கை 
சார்ந்து உமைக்கும்‌ அடியார்‌ அறுபதினாயிரவருக்கும்‌ அருமறை 
உணர்த்தி மதுரை மீள்கிறோர்‌. 

வில்லுப்பாட்டு இக்கதையினைச்‌ சொல்லிச்‌ செல்லும்‌ வகை 
யினை இனிக்‌ காண்போம்‌. 


மீனவர்‌ தலைவன்‌ அதியரசன்‌ என்பானும்‌ அவன்‌ மனைவி 
அருணவல்லியும்‌ மகப்பேறு வேண்டித்‌ தவமிருக்கின்றனர்‌. 


சிவபெருமான்‌ தம்‌ திருவிளையாடல்களின்‌ தத்துவப்‌ பொருள்‌ 
களைக்‌ கடல்‌ நடுவே உள்ளதோர்‌ தனியிடத்தில்‌ அமர்ந்து உமை 
யம்மைக்கு உணர்த்துகிறார்‌. அப்போது மைந்தன்‌ வடிவேலன்‌ 
வண்டு வடிவுகொண்டு அம்மையின்‌ திருமுடியில்‌ மறைந்திருந்து 
அனைத்தையும்‌ கேட்பதனை அறிகிறார்‌ பரமன்‌. தாம்‌ கூறிய தத்து 
வப்‌ பொருளை ஒளிந்திருந்து கேட்ட குற்றத்திற்காகக்‌ கடலில்‌ மகர 
மீனாகித்‌ திரியுமாறு மைந்தனுக்கும்‌, அவ்வாறு ஒளித்து வைத்‌ 
திருந்த குற்றத்திற்காக வலைஞர்‌ மகளாகப்‌ பிறக்குமாறு அம்மைக்‌ 
கும்‌ சாபம்‌ கொடுககிறார்‌ சங்கரனார்‌. 


முருகனாகிய மகர மீன்‌ உமையம்மையாகிய குழந்‌ 
தையை ஓர்‌ பெட்டகத்தில்‌ தாங்கிவந்து கடலில்‌ கலம்‌ 
செலுத்திவரும்‌ அதியரசனிடம்‌ சேர்த்துவிட்டுச்‌ சென்றுவிடுகிறது. 
குழந்தை கண்ட அதியரசன்‌ மகிழ்ந்து தன்‌ மனைவியிடம்‌ கொடுக்க 


அறிமுகம்‌ ப 39 


வும்‌, அன்றுமுதல்‌ வலைஞர்‌ மகளாக வளர்ந்து பருவமுறுகிறாள்‌ 


அம்மை. 


கடலில்‌ திரியும்‌ மகர மீனால்‌ மீனவர்கள்‌ கணக்கற்ற துன்பம்‌ 
அடைகின்றனர்‌. அவர்களைக்‌ காக்க வேறு வழியின்‌ றிப்‌ போன நிலை 
யில்‌, மகரத்தைப்‌ பிடித்துத்‌ தருவோனுக்குத்‌ தன்‌ மகளையே 
மணம்‌ செய்து தருவதாக அறிவிக்கிறான்‌ அதியரசன்‌. பெருமான்‌ 
நந்தியுடன்‌ வலைஞர்‌ வடிவில்‌ வருகின்றார்‌. 'அதியரசனைக்‌ கண்டு 
மகளை மணந்த பின்‌ மகரம்‌ பிடித்துத்‌ தருவதாகச்‌ சொல்கிறார்‌, 
ஆனாலும்‌ நந்தியின்‌ யோசனைப்படி, அலைகடல்‌ மேல்‌ சென்று வலை 
வீசி மகரத்தைப்‌ பிடித்துவந்து கரை சேர்க்காது நிறுத்திக்கொண்டு 
மணம்‌ கொள்ளவேண்டி அதியரசனிடம்‌ வருகிறார்‌ பெருமான்‌: 
பெண்ணைத்‌ தந்தால்‌ மீனைத்‌ தருவேன்‌ என்கிறார்‌. அதியரசனும்‌ 
ஒப்புகிறான்‌. 

ஆனாலும்‌, ஊர்‌ மக்கள்‌ அனைவரும்‌ இத்திருமணம்‌ நிகழ்தலை 
விரும்பாமல்‌ மனங்கலங்கி மொழிந்த சொற்களைக்‌ கேட்டுப்‌ புண்‌ 
பட்ட நெஞ்சினளாகி நஞ்சுண்டு மாள்கிறாள்‌ அருணவல்லியாகிய 
அன்னை. தன்னாலன்றோ இந்நிலைமை தாய்க்கு நேர்ந்ததெனக்‌ 
கூறி மகளாகிய மணப்பெண்ணும்‌ அவ்வாறே மடிகின்றாள்‌. செய்தி 
யறிந்த வலைஞர்‌ மாப்பிள்ளையோ, பிணமாயினும்‌ மணப்பேன்‌ 
எனத்‌ துணிகின்றார்‌. கண்ணீரும்‌ கண்ணீரும்‌ தான்‌ கலந்து 
மகளைத்‌ தாரைவார்த்துக்‌ கொடுக்கிறான்‌ அதியரசன்‌. 

சீதனங்கள்‌ பலவும்‌ பெற்றுக்கொண்டபின்‌ திருநீறு கொண்டு 
மணப்பெண்ணை உயிர்பெற்று எழச்செய்கிறார்‌ மணமகனாகய 
வலைஞர்‌ பெருமான்‌. நந்தியாம்‌ வலைஞரும்‌ அவ்வாறே திருநீறு 
கொண்டு அருணவல்லியை உயிர்பெற்று எழச்‌ செய்கின்றார்‌. 
பின்னர்‌ மகிழ்வு பொங்கிட மணம்‌ நிறைவேறுகிறது. அந்நிலையில்‌ 
இறைவன்‌, இறைவி, முருகன்‌, நந்தி ஆகியோர்‌ தத்தம்‌ உண்மை 
உருக்காட்டி யாவருக்கும்‌ அருள்‌ தந்து மறைகின்றனர்‌. 

பரஞ்சோதியார்‌ தரும்‌ கதையுள்‌ உமை, முருகன்‌, நந்தி ஆட 
யோர்‌ சாபம்‌ பெறுகின்றனர்‌. விநாயகர்‌ விடப்படுகிறார்‌. இந்த 
நிகழ்ச்சிகளை முற்றிலும்‌ வேறுபட்ட நிலையில்‌ நயமுடன்‌ கூறிச்‌ 
சென்று விடுகிறது வில்லுப்பாட்டு, இங்கே முருகனே மகரமீன்‌ 
ஆகிறார்‌. நந்தி சாபம்‌ பெறாமல்‌ சிவனுக்குத்‌ தோழனா௫ருர்‌. 
இதன்பின்‌ வரும்‌ நிகழ்ச்சிகள்‌ யாவும்‌ கற்பனையால்‌ புனையப்‌ 
பெற்றவையே. 


ஏதோ வலைஞர்‌ வடிவில்‌ இறைவன்‌ வந்தார்‌, வலை வீசினார்‌, 
மணந்தார்‌ என்றில்லாழல்‌ நிகழ்ச்சிகளைப்‌ பாமர மக்களுக்குப்‌ 


40 தமிழ்‌ வில்லுப்பாட்டுகள்‌ 


பெரிதும்‌ இன்பமூட்டும்‌ நோக்குடன்‌ சுவைபெறத்‌ தொகுத்துக்‌ 
கூறிச்‌ செல்கிறது வில்லுப்பாட்டு. 
மார்க்கண்டன்‌ தவசு (காலசுவாமி கதை) 

சோழநாட்டுத்‌ திருக்கடவூரைச்‌ சேர்ந்த “மிருகண்டு முனிவர்‌ 
“மருத்துவத்‌” ஆகியோர்‌ அவ்வூர்‌ ஈசனை நோக்கித்‌ தங்களின்‌ மக 
ளில்லாக்‌ குறை நீங்கிட நோன்பு இருந்தனர்‌, அவர்தம்‌ நோன்‌ 
புக்கு இரங்கிய ஈசன்‌, “தவநெறி ஒழுகும்‌ பதினாறு வயது ஆயுள்‌ 
கொண்ட பிள்ளை அல்லது அங்க ஈனமும்‌ அறியாமையும்‌ உடைய 
நூறு வயது ஆயுள்‌ கொண்ட பிள்ளை, இவருள்‌ யார்‌ வேண்டும்‌ 
எனக்‌ கேட்பீர்‌” என அவர்களைப்‌ பார்த்துக்‌ கேட்டார்‌. மிருகண்டு 
முனிவரோ பதினாறு வயது ஆயுள்‌ உடைய பிள்ளையே விரும்பி 
வேண்டினார்‌. ஈசன்‌ அருள்புரிய மைந்தன்‌ பிறந்தான்‌. நல்ல 
நெறிப்படி வளர்க்கப்பட்ட அவன்‌ பதினாறு வயது அடையும்‌ 
நிலையில்‌, மனம்‌ கலங்கிய பெற்றோர்‌ அவனுக்குச்‌ செல்லத்‌ 
இருமணம்‌ நிகழ்த்திப்‌ பார்க்க விரும்பினர்‌. உண்மை உணர்ந்த 
மைந்தன்‌ தன்‌ ஆயுள்‌ நீடிக்க வேண்டித்‌ திருக்கடவூர்‌ ஈசனையே 
பணிந்து தவஞ்‌ செய்தான்‌. உரிய நேரம்வர யமதூதர்‌ உயிர்‌ 
கவர வந்தனர்‌. அவர்களை மறுத்துரைத்து அனுப்பிவைத்தான்‌ 
அம்மைந்தன்‌. 


இதுகேட்ட எமதருமன்‌, தானே *பாசத்‌”துடன்‌ உயிர்‌ கவர 
வந்தான்‌. தவமைந்தனோ சிவனை இறுகப்‌ பிடித்தான்‌. பரமன்‌ 
வெளிப்போந்து காலனைக்காய்ந்து காலால்‌ உதைத்துவிடவே, 
யமனும்‌ தூதரும்‌ பாதாளத்தில்‌ வீழ்ந்து இறந்தனர்‌. இதனால்‌ 
உலகில்‌ உயிர்த்தொகை பெருகலாயிற்று. பூதேவி பாரம்தாங்கா 
மல்‌ பெருமானை வேண்ட அவரும்‌ மனம்‌ இரங்கி மீண்டும்‌ யமனைப்‌ 
பிறவி செய்து தந்தார்‌. தொடர்ந்து உயிர்கவரும்‌ தொழில்புரியத்‌ 
தயங்கிய எமனுக்குத்‌ துணையாகச்‌ சித்திரபுத்திரர்‌ அனுப்பப்பட்‌ 
டார்‌. அதுமுதற்கொண்டு உலகம்‌ மீண்டும்‌ முன்போலவே செயல்‌ 
படுவதாயிற்று. “மார்க்கண்டன்‌ தவசு' கூறும்‌ கதை இதுதான்‌. 

“காலசுவாமி கதை” எனவும்‌ அழைக்கப்படும்‌ இவ்வில்லுப்பாட்‌ 
டிலே, சுவையான பகுதிகள்‌ பல காணப்படுகின்றன. “மருத்துவத்‌ 
யின்‌ திருவயிற்றிலே மார்க்கண்டன்‌ கருத்தரித்த காலையில்‌, அக்கரு 
முழுமையான மகவாகும்‌ வரையிலான வளர்ச்சி நிலைகளைப்‌ படிப்‌ 
படியாகத்‌ தகுந்த உவமைகளைத்‌ தந்து விளக்குதல்‌ அழகுற அமைந்‌ 
துள்ளது.” மார்க்கண்டன்‌ சிவபூசை செய்து இறைவனைப்‌ பாடித்‌ 


1. இப்பகுதி வேறுபல வில்லுப்பாட்டுகளிலும்‌ ஒரே தன்மையில்‌ காணப்‌ 
படுவதாம்‌, i 


- அறிமுகம்‌ 41 


துதிக்கின்ற முறையும்‌, பல்வேறு பாவங்களைச்‌ செய்தோர்‌ அவரவர்‌ 
வினைக்கேற்றவாறு தண்டனை பெறுதலும்‌ சுவையோடு சொல்லப்‌ 
படுகின்றன. 


களங்கமில்லா உள்ளத்தோடும்‌, கலக்கமில்லா உறுதியோடும்‌ 
கடவுளின்‌ கருணை மீதில்‌ நம்பிக்கை வைப்போரால்‌ காலனையும்‌ 
வெல்லுதல்‌ கூடும்‌ என்னும்‌ கருத்தை வலியுறுத்துவதே இக்‌“கால 
சுவாமி கதை” எனலாம்‌. 


அரிச்சந்திரன்‌ கதை 


பாராளும்‌ உரிமையும்‌ பல்வகைப்‌ போகமும்‌ இழந்தும்‌, தாரத்‌ 
தையும்‌ தனயனையும்‌ விற்றுப்‌ பின்பு தன்னையே விற்கும்‌ நிலைநேர்ந்‌ 
தும்‌, சுடலை காத்துத்‌ துன்பத்தின்‌ எல்லையை கண்டபோதும்‌, 
கொண்ட கொள்கையில்‌ தவறாமலும்‌, கொடுத்த வாக்கினில்‌ 
வழுவாமலும்‌ நின்று வெற்றி கண்ட வாய்மை வேந்தனாகிய அரிசி 
சந்திரன்‌ கதை வில்லுப்பாட்டிற்கு ஏற்றதோர்‌ கதையே எனலாம்‌. 


“தேவி பாகவத'த்துள்‌ காணப்படும்‌ இம்‌ மாமன்னன்‌ கதை 
யினைத்‌* தமிழில்‌ நெல்லூர்‌ வீரனென்னும்‌ ஆசுகவிராயர்‌ தந்துள்‌ 
ளார்‌. பொதுவாக வில்லுப்பாட்டுக்‌ கதைகள்‌ யாவுமே அவல 
நிகழ்ச்சிகளை அதிக அளவில்‌ கொண்டுள்ள நிலையில்‌, அரிச்சந்திர 
மன்னனின்‌ வாழ்க்கையில்‌ அடுத்தடுத்துத்‌ தொடர்ந்த அவல 
நிகழ்ச்சிகள்‌ கதை கேட்போருக்கு இரக்க உணர்வினைப்‌ பெரிதும்‌ 
தருமாதலால்‌ இக்கதை வில்லுப்பாட்டிலே விரும்பிப்‌ பாடப்பெற்‌ 
றது, கேட்கப்பெற்றது எனலாம்‌. 


கிருஷ்ணசு வாமிகதை 

மக்களின்‌ வாழ்க்கையிலே நாளும்‌ கலந்து புராணங்கள்‌ 
பெருகி வளர்ந்த நிலையில்‌ “இந்தியச்‌ சமய உணர்வுப்‌ போக்கின்‌ 
ஆழ்ந்த ஆற்றலுடைய அறிகுறியாகப்‌ பிருந்தாவனம்‌ மாறியது” 
என்பர்‌.“ *தேவக மைந்தனாய்‌ வந்து யசோதை வாரி அணைக்க 
வளர்ந்த கண்ணன்‌, பிருந்தரவனத்திலே புரிந்த விளையாடல்கள்‌ 
அனைத்தும்‌ பாகவதத்தில்‌ புகழ்ந்து பேசப்படும்‌. தன்‌ தாய்‌ 
மாமனான கம்சனை வதைத்த கதையும்‌ அங்கே காணப்படுகின்றது. 
இந்தக்‌ கம்சன்‌ வதையைத்தான்‌ “கிருஷ்ண சுவாமி கதை” என்னும்‌ 
வில்லுப்பாட்டு விளக்குகிறது. 


1. அரு. இராமநாதன்‌. (பதிப்பு). தேவி பாகவதம்‌. 2ஆம்‌ பாகம்‌. பிரேமா 
பிரசுரம்‌. சென்னை -23. (.969) பக்‌: 283-316. 

2. டாக்டர்‌ தா. வே. வீராசாமி புராணத்தில்‌ புராணம்‌ (கட்டுரை) வெற்‌ 
றியின்‌ இருமுகம்‌, மெர்க்குரி புத்தகக்‌ கம்பெனி கோவை- 1 (1969)பஃ4:66 


42 தமிழ்‌ வில்லுப்பாட்டுகள்‌' 


₹*சீலமாய்‌ மாமன்‌ கஞ்சன்‌ செயலினை அழித்த காதை” 
எனக்‌ குறிப்பிடுகிறது இப்பாட்டிலே வரும்‌ காப்பு விருத்தம்‌. 
கம்சனைக்‌ கஞ்சன்‌ என்றும்‌ கஞ்சராஜன்‌ என்றும்‌ நாட்டுப்புற மக்‌ 
களின்‌ மொழி நடைப்படியே குறிப்பிடுகிறது இப்பாட்டு, கண்ண 
னின்‌ விளையாடல்களைக்‌ கேட்பதில்‌ மக்கள்‌ கொண்ட ஆர்வத்தின்‌ 
அடிப்படையிலேயே இக்கதை வில்லுப்பாட்டாக வடிவெடுத்திருத்‌ 
தல்‌ வேண்டும்‌ எனலாம்‌. 
பெருமாள்சுவாமி கதை 

திருவரங்கத்தில்‌ பள்ளி கொண்ட பெருமாள்‌ திருவனந்தபுரம்‌ 
வந்து பள்ளி கொண்டதற்கான காரணத்தை விளக்கிச்‌ சொல்‌ 
கிறது “பெருமாள்‌ சுவாமி கதை” எனும்‌ இவ்வில்லுப்பாட்டு, 
திருவரங்கர்‌ திருவானைக்கா முதல்‌ பல ஊர்களும்‌ கடந்து வரும்‌ 
திறம்‌ மிகவும்‌ சுவையுறக்‌ கூறப்படுகின்றது. இது கற்பனைப்‌ புனை 
வான கதை என்றே தோன்றுகின்றது. 

எனினும்‌, இவ்வில்லுப்பாட்டின்‌ பல்வேறு பகுதிகள்‌ நயமும்‌ 
அழகும்‌ பொருந்த அமைந்துள்ளன. திருவரங்கர்‌ தென்திசைப்‌ 
பதி எழுந்து வரும்‌ வழியில்‌ உள்ள முக்கியமான பதிகளாகத்‌ திரு 
வானைக்கா, திருவையாறு, உறையூர்‌, திருவாரூர்‌, சிதம்பரம்‌, 
மதுரை, அவனியாபுரம்‌, சீவலிப்புத் தூர்‌, திருக்குற்றாலம்‌, 
திருநெல்வேலி, திருக்களந்தை, திருக்குறுங்குடி, வள்ளியூர்‌, முப்‌ 
பந்தல்‌, தோவாளை, சுசீந்தரம்‌, கோட்டாறு, குழித்துறை, நெய்‌ 
யாற்றின்‌ கரை ஆகியனவும்‌ பிறவும்‌ வரிசையாகக்‌ கூறப்பட்டிருத்‌ 
தல்‌ சிறப்பாக உள்ளது. ஓவ்வொரு ஊரின்‌ வளமும்‌ இறப்பும்‌ 
நன்கு சொல்லப்படுகின்றன. ஆங்காங்கே அமர்ந்தருளும்‌ தெய்‌ 
வங்களிடம்‌ விடைபெற்று மீள்கின்றார்‌ அரங்கர்‌. அவ்வப்போது 
தாம்‌ தென்திசை ஏகுவதன்‌ காரணத்தை எடுத்து மொழிகன்ருர்‌. 

திருவரங்கத்திலே எம்பெருமாள்‌ எழுந்தருளியிருக்கையில்‌ 
ஆங்கு வாழ்ந்த வேதியர்கள்‌ தமக்குள்‌ ஒற்றுமையின்‌ நிப்‌ போனா 
ராக, முன்முறை செய்ய வேண்டிய வேதியன்‌ ஒருவனின்‌ பூசை 
முறை தவிர்க்கப்படுகிறது. இதனை அரசரும்‌ கவனிக்காது போகவே 
பூசைமுறையினை இழந்த வேதியன்‌ அரங்கரை வேண்டிக்‌ குறை 
யிரக்கிறான்‌. அவனுடைய நிலைக்கு இரங்கிய அரங்கர்‌, அவனுக்கு 
அருள்பாலிக்கும்‌ பொருட்டாகவே தென்பதி நோக்கிஎழுந்தருளத்‌ 
தீர்மானிக்கிறார்‌. தென்பதியில்‌ அவ்வேதியனின்‌ பூசையையே 
தாம்‌ கொள்ளப்‌ போவதாகவும்‌ அதனால்‌ அவனையும்‌ தம்முடன்‌ 
தென்பதி வருமாறும்‌ பணிக்கின்றார்‌. 


1. கு.ஆறுமுகப்‌ க குள்‌ நாடார்‌ (பதிப்பு) கிருஷ்ண சுவாமிகதை. சங்கு 
நாஸ்கம்‌ நெல்லை. பக்‌: 11 1 


அறிமுகம்‌ 43 


அரங்கர்‌ நாஞ்சில்‌ நாடு வரும்போது அந்நாட்டு வளமும்‌, 
நாட்டவரின்‌ பண்பாடும்‌ வெகுவாக வியந்துரைக்கப்படுகின்றன. 
பின்னர்‌, அடுத்துள்ள மலைநாட்டின்‌ பீடும்‌ பெருமையும்‌ பெரு 
மளவில்‌ பேசப்படுகின்றன. 


இறுதியில்‌ திருவனந்தை வந்தடைந்த அரநிகரையும்‌ வேதிய 
னையும்‌ தேசமன்னர்‌ கண்டு விவரம்‌ யாவும்‌ அறிகின்றனர்‌. அரங்‌ 
கருக்கு ஓர்‌ திருக்கோயிலைப்‌ பெருமகிழ்வுடன்‌ உரிய முறையில்‌ 
அமைக்கின்றனர்‌. ஆங்கே, அரங்கர்‌ அவ்வேதியன்‌ முன்‌ நிற்கப்‌ 
பூசைகொண்டு, அனந்தபத்மநாதராக அமர்ந்தருளுறொர்‌. 
மாகாளியம்மன்‌ கதை 

சோழ நாட்டில்‌ புட்டாபுரம்‌ எனும்‌ திருத்தலத்தில்‌ துர்க்கா 
பரமேஸ்வரி என்னும்‌ மாகாளியம்மன்‌ பூதப்பரிவாரங்கள்‌ சூழத்‌ 

திருக்கோயில்‌ கொண்டு அருள்புரிகின்றாள்‌. 

அந்நாட்டிலுள்ள “ஏருடி” மலை அருகே அமைந்த *ஏலாகினி* 
எனும்‌ சுனையில்‌ எழுவர்‌ கன்னியர்‌ நாள்தோறும்‌ நீராடிச்‌ செல்லு 
தல்‌ வழக்கம்‌. ஓர்நாள்‌ நீராடவந்த அக்கன்னியரை விரும்பி 
வித்யாதர முனிவர்‌ உபாயமாய்‌ மருவிட வலங்கையர்‌ என்ற 
பெயரில்‌ ஏழு குழந்தைகள்‌ தோன்றுகின்றனர்‌. இவர்கள்‌ அம்‌ 
முனிவரால்‌ மேற்கூறப்பெற்ற மாகாளியிடம்‌ ஒப்படைக்கப்படு 
கின்றனர்‌. அவர்களும்‌ வளர்ந்து கலையிலும்‌ வீரத்திலும்‌ நிலை 
சிறந்து விளங்குகின்றனர்‌. 


அந்நாளில்‌ பரமன்‌ வாழும்‌ கயிலையைச்‌ சுத்தி செய்து வரும்‌ 
சண்டத்தி என்பாளுக்குப்‌ பிறந்தவனான தாருகன்‌ முதலானோர்‌ 
தேவர்கள்‌ வருந்தும்‌ படியாகக்‌ கொடுமைகள்‌ புரிகின்றனர்‌. 
மாகாளியின்‌ துணையால்‌ அவர்களை அழிக்கப்‌ பரமன்‌ எண்ணுகிறார்‌ 
அதன்படியே வலங்கையர்‌ மக்களின்‌ துணையுடன்‌ தாருகன்‌ 
முதலான அனைவரும்‌ மாகாளியம்மனால்‌ அழிவுறுகின்றனர்‌. 


இந்தக்‌ கதை புராணத்‌ தொடர்புடையது போன்றே அமைந்‌ 
திருப்பினும்‌ வலங்கையர்‌ என்பாரது தோற்றம்‌ குறித்து எழுந்த 
கதையாக இருப்பது கொண்டு இதனைச்‌ சமுதாயப்‌ பாங்கான 
கதைகளுள்‌ ஒன்றாகவும்‌ வகைப்படுத்துவர்‌. 

தாருகன்‌ என்னும்‌ அரக்கன்‌ பரமேஸ்வரியின்‌ வீரத்திருவுரு 
வினைக்‌ கொண்ட மாகாளியம்மன்‌ கொன்றெொழிக்கப்படும்‌ 


1. M. Arunachalam, Ballad poetry, Gandhi  Vidyal 
Tanjavur dist. (1976) p.180 அல்‌ வடை 


44 தமிழ்‌ வில்லுப்பாட்டுகள்‌ 


நிகழ்ச்சியே இக்கதையில்‌ குறிக்கப்படும்‌ பொருளாகி நிற்பதும்‌ 
கருதத்‌ தக்கதாகவே உள்ளது. “தாருகன்‌ பேருரங்கிழித்த 
பெண்ணும்‌ அல்லள்‌”?* என்னும்‌ சிலப்பதிகார அடியும்‌ இங்கே 
நினைவுகூரத்தக்கதாம்‌. 

இதுவரையிலும்‌ எடுத்துகி கூறப்பெற்ற புராணத்‌ தொடர்‌ 
பான வில்லுப்பாட்டுகளே யன்றி மேலும்‌ பலவும்‌ இவ்வகையில்‌ 
காணப்படுகின்றன. அனைத்துக்‌ கதைகளும்‌ காலத்திற்‌ கேற்ற 
வாறும்‌, மக்களின்‌ புராணம்‌ கேட்கும்‌ ஆர்வத்திற்கும்‌ பக்தி உணர்‌ 
வுக்கும்‌ பொருந்தும்‌ படியாகவும்‌ புலவர்களால்‌ உருவாக்கிக்கொள் 
எப்பட்டன என்றே கருதலாம்‌. பொதுவாகப்‌ புராணக்கதைகள்‌ 
யாவும்‌, மறமும்‌ ஆணவமும்‌ மடிந்து ஒழிய, அறமே வெற்றி 
பெற்று நிலைத்த வாழ்வு பெறும்‌ என்ற அடிப்படை உலகநெறி 
யினையே உணர்த்தி மக்களைச்‌ செம்மை நெறியில்‌ செலுத்துவன 
வாக அமைகின்றன. மக்களின்‌ மனமாசுகளை நீக்கி அவர்களை நல்‌ 
வழிபற்றி ஒழுகுமாறு செய்யத்‌ துணை நிற்கின்றன; இதனாலேயே 
புராணங்கள்‌ மக்கள்‌ அகவாழ்வில்‌ நலமூட்டும்நற்‌ செல்வ இலக்கி 
யங்களாக விளங்குகின்றன” என்பர்‌.” 


இதிகாசம்‌ தழுவிய கதைகள்‌ 


இராமாயண, மகாபாரத இதிகாசங்கள்‌, ஏட்டில்‌ எழுதப்‌ 
பெறுவதற்குப்‌ பலகாலம்‌ முன்பிருந்தே மக்களிடையே வாய்‌ 
மொழிக்‌ கதைகளாக வழங்கி வந்தவை. வால்மீகி தமது காவி 
யத்தை எழுதுமுன்‌ நாரதரே வால்மீகிக்கு இராமன்‌ சரித்திரச்‌ 
சுருக்கத்தை அறிவிக்கிறார்‌.” கம்பர்‌ இராமகதையைத்‌ தமிழில்‌ 
தருமுன்பே சங்க இலக்கியங்கள்‌, காப்பியங்கள்‌ முதலானவற்றில்‌ 
இராமாயணக்‌ கதைத்‌ தொடர்பான நிகழ்ச்சிகள்‌ இடம்பெறு 
கின்றன.* அவ்வாறே பாரதக்‌ கதைத்‌ தொடர்பான குறிப்பு 
களும்‌ காணப்படுகின்றன. 


1. சிலப்பதிகாம்‌ (வழக்குரை கதை) உ.வே. சா. பதிப்பு. (1978) பக்‌: 478 
வரி 39.40 

2. டாக்டர்‌ தா. வே. வீராசாமி புராணத்தில்‌ புராணம்‌ (கட்டுரை) 
வெற்றியின்‌ இருமுகம்‌, மெர்க்குரி புத்தகக்‌ கம்பெனி, கோவை-1 
(1969) பக்‌, 81 

3. வால்மீகி ராமாயண வசனம்‌. அண்ணங்கராச்சாரிய சுவாமிகள்‌ மொழி 
பெயர்ப்பு வி.என்‌.தேவநாதன்‌ பதிப்பு, சென்னை (1971) பக்‌:5 

4, வால்மீகி இராமாயணமும்‌ தமிழக மக்களிடையே வழங்கிய இராமனின்‌ 
கதையுமே கம்பனின்‌ காவிய ஆக்கத்திற்கு அடிப்படையாக அமைந்தன 
என்பர்‌, டாக்டர்‌, ச.வே.சுப்பிரமணியன்‌. கம்பன்‌ கற்பனை, தமிழ்ப்‌ 
பதிப்பகம்‌, சென்னை.20.(1978)பக்‌:4 

5. சான்றாக, பாரகப்போரில்‌ இருபடைக்கும்‌ பெருஞ்சோறு வழங்கிய 
சேரனின்‌ செய்தி. புறநானூறு. 2 வரி: 13-16. உ.வே.சா. பதிப்பு 
சென்னை 1971 பக்‌:4 


அறிமுகம்‌ 45 


“பக்தி இலக்கியம்‌ எழுந்த காலத்தில்‌, திருமாலின்‌ அவதாரஙி 
களைப்‌ பற்றிய பாரதம்‌ இராமாயணம்‌ ஆகிய இதிகாச நூல்கள்‌ 
தமிழ்‌ நாட்டில்‌ செல்வாக்கான இடம்‌ பெற்றன?” என்பர்‌." கற்ற 
வர்கள்‌ இதிகாசக்‌ கதைகளை அறிந்து இன்புறுவதில்‌ காட்டிய 
ஆர்வம்‌ போலவே பாமரமக்களும்‌ அவைகளைக்‌ கேட்டு மகிழ்வதில்‌ 
ஆர்வம்‌ கொண்டிருத்தல்‌ வேண்டும்‌. இதன்‌ காரணமாகவே 
பாமர மக்களிடையே ஊர்த்தெய்வ வரலாறுகளை இசையோடு 
எடுத்துச்‌ சொல்லும்‌ வில்லுப்பாட்டு, இதிகாசக்‌ கதைப்‌ பகுதிகளை 
யும்‌ தனக்குரிய முறையில்‌ ககதைகளாக்கிக்‌ கொண்டது எனலாம்‌. 
அவ்வாறாக அமைந்தவைகளில்‌*சீதாக்‌ கல்யாணம்‌”, “ஸ்ரீராமர்‌ அஸ்வ 
மேதயாகம்‌” ஆகிய இராமாயணக்‌ கதைப்பகுதிகளும்‌, “சகன்‌ 
சண்டை”. “உத்திரகுமாரன்‌ சண்டை” ஆகிய மகாபாரதக்‌ கதைப்‌ 
பகுதிகளும்‌ குறிப்பிடத்‌ தகுந்தவை. 


இராமாயணக்‌ கதைகள்‌ 


“சீதாக்‌ கல்யாணம்‌” : இராமாயணக்‌ கதையின்‌ பாலகாண்டப்‌ 
பகுதியே வில்லுப்பாட்டில்‌ 'சீதாக்கல்யாணம்‌' என்ற கதையாகப்‌ 
பாடப்படுகிறது. எனினும்‌ வில்லுப்பாட்டில்‌ வழங்கி வரும்‌ 
கதை, வால்மீகியின்‌ சுதையுடனும்‌ கம்பனின்‌ கதையுடனும்‌ 
ஒப்பிட்டுக்‌ காணும்போது பல இடங்களில்‌ மாறுதலான போக்‌ 
கினைக்‌ கொண்டு அமைந்துள்ளது. சான்றுக்கு ஒன்று காணலாம்‌: 


இராமன்‌ சிவதனுசை முறித்துச்‌ சதையை மணக்கும்‌ முன்‌ 
அவனும்‌ சீதையும்‌ ஒருவருக்கொருவர்‌ சந்திப்பதாக வால்மீகி 
குறிப்பிடவில்லை. கம்பனோ “அண்ணலும்‌ நோக்கினான்‌ அவளும்‌ 
நோக்கினாள்‌” என்று கூறி அழயேதோர்‌ காதல்‌ காட்சியைப்‌ 
படைத்துவிடுகிறான்‌.” வில்லுப்பாட்டு, இப்பகுதியில்‌ பெரிதும்‌ 
வேறுபட்ட விதமான கதைப்‌ போக்கினைக்‌ கொண்டுள்ளது. 
அதனைக்‌ காணலாம்‌. 


மிதிலையின்‌ வடபுறம்‌ நந்தவனம்‌, அதிலோர்‌ நாவல்‌ மர 
நிழலில்‌ முனிவர்‌, இராமன்‌, இலக்குவன்‌ மூவரும்‌ “அசதியாகப்‌ 
படுத்திருக்கும்‌” வேளையில்‌, வனம்‌ காணவும்‌ பந்தாடவும்‌ விரும்பிய 
சீதை தந்தையின்‌ அனுமதியை அரிதில்‌ பெற்றுத்‌ தோழியருடன்‌ 


1. டாக்டர்‌ மு.வரதராசனார்‌. தமிழ்‌ இலக்கிய வரலாறு, காப்பியங்கள்‌ 
சாகித்திய அக்காதெமி, புதுதில்லி (1972) பக்‌, 141; 

2. கம்பராமாயணம்‌, பாலகாண்டம்‌. மிதிலைக்‌ காட்சிப்‌ படலம்‌ பாடல்‌ 35 
வை.மு. கோ, பதிப்பு சென்னை. 1973. பக்‌. 449, 


46 தமிழ்‌ வில்லுப்பாட்டுகள்‌ 


அதே நந்தவனம்‌ வருகிறாள்‌. ஆர்வமுடன்‌ சீதை அடித்த 
“ஐவர்ணப்‌ பந்து' வான்வழி எழுந்து நாவல்‌ மரத்தின்‌ கீழே 
துயிலும்‌ “இராமனையும்‌ பணிவது போல்‌” அவன்‌ காலடியில்‌ 
விழுகிறது. பந்தின்‌ அழகினைக்‌ கண்‌ விழித்துக்‌ கண்ட காகுத்தன்‌ 
உள்ளத்தில்‌ பல்வேறு எண்ணங்கள்‌. பந்துவந்த திசையில்‌ 
நோக்க ஆங்கே அழகின்‌ உருவான சீதையைக்‌ கண்டு சிந்தை மயங்‌ 
குகிறான்‌. முணிவனும்‌ தம்பியும்‌ துயில்‌ கலையாதவாறு அப்பந்தை 
அதே திசையில்‌ இடதுகால்‌ பெருவிரலால்‌ தட்டவும்‌ அதுசென்று 
சீதையின்‌ இடதுதோளில்‌ விழவே அதனால்‌ மயங்கிச்‌ சாய்ந்த . 
மங்கையைக்‌ கண்டு மருண்ட தோழியர்‌ அவளை விரைந்து அரண்‌ 
மனைக்கு எடுத்துச்‌ சென்று விடுகின்றனர்‌. இராமனின்‌ நிலை ஒரு 
தலைக்‌ காமமாகவே ஆகிநிற்கிறது, 


விழித்தெழுந்த முனிவர்‌,குமாரர்‌ இருவருடன்‌ நகரத்தின்‌ வீதி 
கள்‌ பலகடந்து நங்கையின்‌ கன்னிமாடத்து அருகே வருகிறார்கள்‌. 
“சீதை மணவாளன்‌ வாருனென்று” பறவைகள்‌ பாடுகின்றன. 
அவ்வொலியினைக்‌ கேட்ட சீதை தெருவை நோக்கவும்‌, எழிலின்‌ 
எல்லையாய்ச்‌ செல்லும்‌ இராமனைக்‌ கண்டு அவன்பால்‌ இதயத்தை 
இழக்கிறாள்‌. இராமனோ அவளைக்‌ காணாமலே சென்று விடுகிறான்‌, 
சீதையின்‌ நிலையும்‌ இங்கே ஒருதலைக்‌ காமமாகவே ஆக நிற்கிறது. 

எதிர்‌ எதிர்‌ நோக்கி இருவரும்‌ மாறிப்புக்கு இதயம்‌ எய்தும்‌ 
நிலை இங்கே இல்லை. 

தொல்காப்பியப்‌ பொருளதிகாரத்தில்‌, சுட்டி ஒருவர்‌ பெயர்‌ 
கொண்ட கைக்கிளைக்குச்‌ சான்றாகப்‌ பின்வரும்‌ பாடல்பகுதியை 
நச்சினார்க்கினியர்‌ மேற்கோள்‌ காட்டியுள்ளார்‌. 

ஆள்வினை முடித்த வருந்தவ முனிவன்‌ 

வேள்வி போற்றிய விராம னவஜஹொடு 
மிதிலை மூதூர்‌ எய்திய ஞான்றே 
மதியுடம்பட்ட மடக்கட்‌ தை 
கடுவிசை வில்ஞா ணிடியொலி கேளாக்‌ 
கேட்ட பாம்பின்‌ வாட்டமெய்தித்‌ 
துயிலெழுந்து மயங்க றுனதாஅன்‌ மயிலென 
கிம்‌ ; ஜவ ஹல க ண்‌ கை ப 

மேலும்‌, இம்மேற்கோள்‌ கம்பனுக்கு முன்னர்‌ தமிழில்‌ எழுதப்‌ 
பட்டிருந்த ஓர்‌ இராமசரிதப்‌ பகுதியே எனக்‌ கருதுவர்‌.” இவை 


4. தொல்காப்பியம்‌. பொருள்‌. நச்சினார்க்கினியம்‌, அகத்திணையியல்‌ 
சை.சி. கழகவெளியீடு. 1970 பக்‌.125, 
2. எஹ்‌.வையாபுரிப்பிள் ளை . காவியகா லம்‌. தமிழ்ப்புத்‌ தகாலயம்‌. 


சென்‌ & .14. 1962 பக்‌:83. 


அ றிமுகம்‌ 47 


களை நோக்க, வில்லுப்பாட்டு விளக்கிச்‌ செல்வது போல 
இராமனும்‌ சீதையும்‌ ஓரே நேரத்தில்‌ வில்‌ முறிக்கப்படும்‌ முன்‌ 
எதிர்‌எதிர்‌ கண்டு கருத்தால்‌ ஒருப்படாமலே சென்றதாகச்‌ 
சொல்லும்‌ கதைப்‌ போக்கும்‌ அக்காலத்தில்‌ இருந்திருத்தல்‌ கூடும்‌ 
எனக்‌ கருதலாம்‌. 


இவ்வாறே மேலும்‌ பல மாறுதல்களைப்‌ பெற்று விளங்குகிறது 
“சீதாக்‌ கல்யாணம்‌” வில்லுப்பாட்டு, ஆயினும்‌, எளிய நிலை 
மக்களுக்கு இன்பம்‌ தரத்தக்க வகையிலேயே அவை அமைந்‌ 
துள்ளன ..வால்மீகியை நோக்கக்‌ கம்பர்‌ செய்துள்ள மாறுதல்களைப்‌ 
பற்றிக்‌ கூறுகையில்‌ “*வான்மீகத்தோடு கம்பராமாயணத்தை 
ஒப்பிட்டுக்‌ காணும்போது கதையின்‌ அடிச்சட்டம்‌ மாறவில்லை, 
கதைப்‌ போக்கில்‌ பல மாற்றங்களைச்‌ செய்துள்ளார்‌... இவற்றை 
எல்லாம்‌ ஒன்றாகத்‌ தொகுத்துக்‌ காணும்போது காப்பிய அமைப்பு 
சீராகவும்‌ மாந்தர்‌ தம்‌ பெருமை உயரவும்‌ தமிழ்மரபு நிலைகாக்‌ 
கவும்‌ இவை உதவுகின்றன?” என்பர்‌.” வில்லுப்பாட்டுக்‌ கதையில்‌ 
காணும்‌ மாறுதல்களும்‌ அந்நிலையிலேயே அமைந்தவை எனலாம்‌. 
மேலும்‌ வாய்மொழி இலக்கியங்களின்‌ உயிரோட்டமே அவை 
காலந்தோறும்‌ அடையும்‌ மாறுதல்கள்தான்‌ எனக்‌ கருதுவர்‌.” 
ஆதலின்‌ அந்நிலையிலும்‌ அம்மாறுதல்கள்‌ வில்லுப்பாட்டில்‌ அமைந்‌ 
துள்ளன எனலாம்‌. 


எனினும்‌ பிற இதிகாசத்தொடர்பான வில்லுப்பாட்டுகள்‌ 
இலக்கியங்களில்‌ காணப்படும்‌ கதைப்போக்கினை அவ்வாறே பின்‌ 
பற்றிச்‌ செல்வகனைக்‌ காண்கிறோம்‌. 


ஸ்ரீராமர்‌ அஸ்வமேத யாகம்‌ : துணிவெளுக்கும்‌ *ஏகாலி” 
ஒருவன்‌ சொல்லிய பழிச்சொற்களைக்‌ கேட்டு உள்ளம்‌ உடைந்த 
இராமன்‌, சீதை கருவுற்றிருக்கும்‌ நிலையினையும்‌ கருதிப்பாராத 
வனாகிக்‌ காட்டில்‌ விட்டுவரச்செய்தலும்‌, தனித்துத்‌ துயர்‌உற்ற 
அவளுக்குத்‌ தவமுனிவன்‌ வால்மீகி தஞ்சமளித்தலும்‌, சதையின்‌ 
புதல்வராக இருவர்‌ வளர்ந்துவரும்‌ நாளில்‌, இராமன்‌ “அசுவமேத 
யாகம்‌” செய்து அவனியெங்கும்‌ சுற்றிவருமாறு அனுப்பி வைத்த 
யாகப்புரவியினை சீதையின்‌ குமாரர்கள்‌ கைப்பற்றிக்‌ கொள்ளு 
தலும்‌, அதன்‌ விளைவாக ஏற்படும்‌ போர்களில்‌ சிறுவர்கள்‌ 


1. டாக்டர்‌. தா. வே.வீராசாமி. இலக்கியக்‌ கொள்கை கம்பராமாயணம்‌. 
தமிழ்‌ இலக்கியக்‌ கொள்கை தொகுதி 1, உலகத்‌ தமிழாராய்ச்சி நிறு 
வனம்‌, சென்னை. 1975. பக்‌: 237. 

2. Tristram P. Cottin 2. Thc Heritage of folklore “A Time of Har- 
vest.’ vora & Co. Publishers, Bombay.2, 1966. Page. 10. 


48 தமிழ்‌ வில்லுப்பாட்டுகள்‌ 


இராமனையும்‌ எதிர்த்துநிற்கும்‌ நிலை ஏற்படுதலும்‌, சீதை பற்றியும்‌ 
சிறுவர்கள்‌ பற்றியும்‌ இராமன்‌ தெரிந்து கொண்டு துயருறுதலும்‌, 
மீண்டும்‌ ஓர்‌ “அக்கினிப்‌ பிரவேசத்தின்‌” பின்‌ சதை இராமனைச்‌ 
சேர்தலும்‌ ஆகிய உத்திரகாண்டத்துக்‌ கதை நிகழ்ச்சிகளைக்‌ 
கொண்டு அமைந்து காணப்படுவதே ஸ்ரீராமர்‌ அஸ்வமேத யாகம்‌” 
எனப்படும்‌ வில்லுப்பாட்டு, எளிமையும்‌ இனிமையும்‌ இழையோடு 
மாறு விளங்குகிறது இக்கதை. 


பாரதக்கதைகள்‌ 


கீசகன்‌ சண்டை : பாரதப்‌ பெருங்கதையிலே, விராடபருவத்‌ 
துள்‌ அமைந்து காணப்படும்‌ நாடுகரந்துறை சருக்கம்‌, மற்போர்ச்‌ 
சருக்கம்‌, சகன்‌ வகைச்‌ சருக்கம்‌ ஆகியவற்றின்‌ கதை நிகழ்ச்சி 
கள்‌ அடங்கியதே “சேகன்‌ சண்டை” என்னும்‌ வில்லுப்‌ பாட்டு. 
பாண்டவர்‌ பன்னிரண்டு ஆண்டு வனவாசம்‌ கழிந்தபின்‌, 
ஓராண்டு கரந்துறை வாழ்வு மேற்கொள்ள வேண்டி. வெவ்வேறு 
கோலமும்‌ பெயரும்தாங்கி விராடனின்‌ மச்ச நாட்டிலே மறைந்து 
வாழ்தலும்‌, அந்நாளில்‌ வேற்று நாட்டிலிருந்து வந்து, மற்போரில்‌ 
தனக்கு நிகர்‌ எவருமில்லை எனத்‌ தருக்கிய மாமல்லன்‌ ஒருவனை , 
மாற்றுருவத்திருந்த வீமன்‌ வென்றழித்தலும்‌, விராடன்‌ தேவி 
யான சுதேட்டிணையிடம்‌ பணிப்பெண்ணாக .இருந்த பாஞ்சாலியின்‌ 
பால்‌ காமுற்ற சேகனை வீமன்‌ வஞ்சகவேடம்‌ தாங்கிக்‌ கொன்‌ 
ரொழித்தலும்‌, கீசகனின்‌ ஈமஅழலில்‌ இடநுவதெனப்‌ பாஞ்சாலியை 
உபக்சகர்‌ பற்றிக்கொண்டு செல்வதறிந்த வீமன்‌ அவர்களையும்‌ 
கொன்றழித்தலும்‌ ஆயெ செய்திகள்‌ 'சசகன்‌ சண்டையாக" 
வில்லுப்பாட்டில்‌ பாடப்பெறுகின்றன. . 


உத்திரகுமாரன்சண்டை : விராடபருவத்தின்‌ எஞ்சிய சருக்‌ 
கங்களாகிய நிரை மீட்டுச்‌ சருக்கம்‌, வெளிப்பாட்டுச்சருக்கம்‌ 
ஆகியவற்றின்‌ நிகழ்ச்சிகளைக்‌ கொண்டு அமைந்துள்ளதே “உத்திர 
குமாரன்‌ சண்டை” எனும்‌ வில்லுப்பாட்டு. பாண்டவர்தம்‌ கரந்‌ 
துறை வாழ்க்கையின்‌ இறுதிநிலையில்‌, அவர்கள்‌ விராட நகரத்தில்‌ 
வாழ்ந்துவரலாம்‌ என ஊகித்து உணர்ந்த துரியோதனன்‌ படை 
கொண்டு சென்று விராடன்‌ நாட்டுப்‌ பசுக்கூட்டங்களைக்‌ கவர்ந்து : 
சென்ற நிலையில்‌ துரியோதனின்‌ படைத்தலைவனாகிய திரிகர்த்தன்‌, 
அருச்சுனன்‌ அல்லாத பிறரால்‌ வெல்லப்படுதலும்‌, விராடன்‌ 
மகனான உத்திரனுக்குச்‌ சாரதியாகச்‌ சென்ற பேடிவடிவம்‌ 
கொண்ட அருச்சுனன்‌ துரியோ தனையும்‌ -கர்ணனையும்‌ பிறரையும்‌ 
வெற்றிகொள்ளுதலும்‌, அதற்கு முந்திய நாளே கரந்துறை வாழ்க்‌ 
கைக்குரிய காலக்கெடு முடிவடைந்துவிட்ட நிலையில்‌ பாண்டவர்‌ 


அறிமுகம்‌ 4 


வ்‌ 


உண்மை உருக்கொண்டு வெளிப்படுதலும்‌, யாவும்‌ அறிந்து 
விராடன்‌ வியந்து மகிழ்தலும்‌, உத்திரன்‌ தன்‌ தங்கை உத்திரையை 
அருச்சுனனுக்கு உரியவளாக்க உள்ளம்‌ கொள்ளுதலும்‌ அருச்‌ 
சுனன்‌ அதனை மறுத்துத்‌ தன்‌ மகன்‌ அபிமன்யுவுக்கு அவளை மணம்‌ 
செய்வித்தலும்‌ ஆகிய செய்திகளைக்‌ கூறிச்‌ செல்லுகிறது “உத்திர 
குமாரன்‌ சண்டை” வில்லுப்பாட்டு. 

மேலும்‌, அருச்சுனன்‌ கர்ணனை வெல்லும்‌ கர்ணபருவத்துக்‌ 
கதையினைக்‌ “கர்ண மகராசன்‌ சண்டை” என்னும்‌ கதையாக 
வில்லுப்பாட்டில்‌ பாடப்பெறுவதையும்‌ அறிகிறோம்‌. இராமா 
யணக்கதை முழுவதுமே வில்லுப்பாட்டில்‌ அமைந்துள்ளதாகவும்‌ 
அறிகிறோம்‌, 

இதிகாசத்‌ தொடர்பான கதைகள்‌ இவ்வாறெல்லாம்‌ வில்லுப்‌ 
பாட்டில்‌ இடம்‌ பெற்றிருந்தாலும்‌, ஊர்த்தெய்வங்களின்‌ வரலாறு 
களைப்‌ பாடும்‌ அளவுக்கு இக்கதைகள்‌ பாடப்பெறுவதில்லை என்றே 
தெரிகிறது. ஸ்ரீராமர்‌ அஸ்வமேதயாகக்‌ கதையின்‌ இறுதியில்‌, 
ஊர்‌ த்தெய்வமான “கருப்பன்‌” பிறப்பு வரலாற்றை இராமாயணக்‌ 
கதையுடன்‌ தொடர்புடையதாகக்‌ கற்பனை செய்துவிடுகின்ற நிலை 
யும்‌ அமைந்துள்ளது. கதையின்‌ இறுதியில்‌, இராமனின்‌ விருப்பப்‌ 
படி சீதை அக்கினிப்‌ பிரவேசம்‌ செய்கையில்‌ இளையகுமாரன்‌ தீயில்‌ 
மறைந்து விடுவதாகவும்‌, தம்பியை இழந்த மூத்த குமாரனனின்‌ 
துயரம்‌ தீருமாறு வால்மீகி மீண்டும்‌ அம்மைந்தனைத்‌ தன்‌ மந்திர 
வலிமையால்‌ தோன்றச்‌ செய்வதாகவும்‌, அவன்‌ கரியதோற்றத்தில்‌ 
காணப்படவே அவனுக்குக்‌ “கருப்பசாமி என்று சொல்லிக்‌ கார்‌ 
வண்ணன்‌ பெயர்‌ கொடுத்து, ஆக்கவரம்‌ அழிக்கவரம்‌ அத்தனையும்‌ 
தான்‌ கொடுத்து, பூலோகம்‌ போவாயென்று புகழுடனே வரங்‌ 
கொடுத்தார்‌” என்று முடிறெதும்‌ காண்கின்றோம்‌. 


கொடுந்தெய்வக்‌ கதைகள்‌ 

மக்கள்‌ பேரச்சத்துடன்‌ வழிபடும்‌ சுடலைமாடன்‌, இசக்கியம்‌ 
மன்‌ போன்ற தெய்வங்களின்‌ வரலாற்றைப்‌ பாடும்‌ கதைகளைக்‌ 
கொடுந்தெய்வக்‌ கதைகள்‌ என்று கூறலாம்‌. சுடலைத்‌ தெய்வம்‌ 
என்றும்‌ மயானத்‌ தெய்வம்‌ என்றும்‌ அழைக்கப்படும்‌ மாடன்‌; 
கொடுமைகளுக்கு அஞ்சாத துடியான தெய்வம்‌. நீலி எனப்‌ 
பெயர்பெறும்‌ இசக்கியம்மனும்‌ அவ்வாறே கொடுமைகளுக்குப்‌ 
பெயர்பெற்றதாகக்‌ கருதப்படும்‌ தெய்வம்‌. மாடன்‌, சிவனுக்கும்‌ 
பார்வதிக்கும்‌ மைந்தன்‌ என்று காட்டப்பட்டாலும்‌ கைலாயத்தில்‌ 
வாழமுடியாத கொடுங்குணங்கள்‌ பெற்றவனாகக்‌ காணப்படவே, 
பூலோகத்திற்கே அனுப்பி வைக்கப்படுகிறான்‌. சிவலோகப்‌ 

தஃவி-4 


50 தமிழ்‌ வில்லுப்பாட்டுகள்‌ 


பிறப்பு இவனுக்குக்‌ கற்பிக்கப்பட்டபோதிலும்‌ புராணக்ககைத்‌ 
தொடர்புடைய பிற தெய்வங்களினின்றும்‌ பெரிதும்‌ வேறுபட்டுப்‌ 
பயங்கரமான பலிகளைப்‌ பெறும்‌ தெய்வமாக விளங்குகின்றான்‌ . 


அதுபோலவே, சமுதாயப்‌ பாங்குடைய கதைபோலும்‌ தன்மை 
யில்‌ தோன்றிடினும்‌ நீலிகதை பிற சமுதாயப்‌ பாங்கான கதைகளு 
டன்‌ ஒப்பிடுகையில்‌ பெரிதும்‌ வேறுப்பட்டுக்‌ காணப்படுகிறது. 
பெரிதும்‌ அஞ்சத்தக்கவளாகப்‌ பல்வேறு இலக்கியங்களிலும்‌ பேசப்‌ 
படும்‌ பழையனூர்‌ நீலி, கதைத்‌ தலைவனின்‌ மனைவியாகவே கருதப்‌ 
படுவாள்‌.” ஆனால்‌, வில்லுப்பாட்டுகள்‌ அவளைக்‌ கதைத்‌ தலைவ 
னின்‌ ஆசை நாயகியாக, கணிகையாகவே காட்டுகின்றன. இது 
மிகப்பெரும்‌ வேறுபாடாக அமைந்துள்ளது. 

இவ்வாறான நிலைமைகளில்‌ இத்தெய்வங்களின்‌ கதைகளைப்‌ 
பிறவகையான கதைகளுடன்‌ சேர்த்துக்‌ காண்பதினும்‌ தனித்த 
தோர்‌ வகைப்படுத்திக்‌ காணுதலே பொருந்தும்‌ எனலாம்‌. 


சுடலைமாடன்‌ கதை 

தூண்டப்பெற்ற விளக்கின்‌ சுடரிலிருந்து வீழும்‌ எண்ணெய்த்‌ 
துளிகளைத்‌ தன்‌ மூந்தானையில்‌ ஏந்துகிறாள்‌ பார்வதி. சிவனின்‌ திரு 
வருளி விருப்பத்திற்கிணங்க அவை ஒன்று திரண்டு சுடலைமாடனாக 
உருவெடுக்கின்றன. தொட்டில்‌ பிள்ளையாக இருக்கையிலேயே 
மாடன்‌ சுடுகாட்டுப்‌ பிணம்‌ தின்பதில்‌ விருப்புக்‌ கொள்கிறான்‌. இது 
கண்ட சிவனும்‌ பார்வதியும்‌ இவனைப்‌ பூலோகம்‌ அனுப்ப விரும்பி 
அவனுக்குத்‌ துணையாக முன்பு படைத்த முறைப்படியே சுடலை 
மாடத்தி என்னும்‌ பெண்ணையும்‌ படைத்துக்‌ கொடுக்கிருர்கள்‌. 
அவன்‌ விரும்பியவாறு கயிலாயத்திலேயே வில்லோடும்‌ முரசோடும்‌ 
அவனுக்கு ஊட்டுப்‌ போட்டுக்‌ கொடுக்கிறார்கள்‌. மாடனும்‌ 
மாடத்தியுமாக மண்ணுலகம்‌ வருகின்றனர்‌. கூடுவிட்டுக்‌ கூடு 
பாய்தல்‌ போலும்‌ மந்திரங்களில்‌ வல்ல இவன்‌ யாவரையும்‌ அஞ்சி 
நடுங்க வைக்கும்‌ கொடுஞ்‌ செயல்கள்‌ புரிகின்றான்‌. 

பகவதியம்மை அருளுடன்‌, கொண்டுகிழவன்‌ வடிவிலே 
மலையாளம்‌ செல்கிறான்‌. மாபெரும்‌ மந்திரவாதியான காளிப்‌ 
புலையனின்‌ மகளை அவனது காப்பமைந்த மாளிகையுள்ளே பல்லி 
வடிவில்‌ சென்று கற்பழிக்கிறான்‌. அப்புலையனோ தன்‌ மந்திர 
வலிமையால்‌ இவனை வசப்படுத்திச்‌ சிமிழில்‌ அடைத்திட, அதனை 
உடைத்து வெளியேறுகிறான்‌ சுடலை. சூலியான புலையன்‌ மகளைத்‌' 


1. இவ்வாறு கொண்டே நீலிகதையினைக்‌ கண்ணகி கதையுடன்‌ ஒப்புமைப்‌ 
படுத்திக்‌ காண்பர்‌. கே, பி. எஸ்‌. அமீது, “பழையனூர்‌ நீலியும்‌ கண்ண 
சியும்‌” (கட்டுரை) தாமரை, மலர்‌ 9. இதழ்‌ 10: (ஏப்ரல்‌ 1968) பக்‌. 26-34 


அக்‌ 5] 


_——— இவய, 


குனக்குப்‌ பலியாகப்‌ பெறுகிறான்‌. அரசமன்னனின்‌ பட்டத்து 
யானையைக்‌ கொன்று, ஆனைப்‌ பலியும்‌ பெறுகிறான்‌. இதன்‌ 
விளைவாக அரசன்‌ புலையனை யானைக்காலிலிட்டுக்‌ கொல்லவே, 
அவனையும்‌ பலியாகக்‌ கொள்கிறான்‌ மாடன்‌. 


பின்னரும்‌ பல்வேறு கொடுமைகள்‌ புரிந்து பலவிடங்களும்‌ 
அலைந்து திரிந்து இறுதியில்‌ நாகலாபுரம்‌ புதூர்‌ இராமலிங்கக்‌ 
கோடாங்கியின்‌ சிமிழில்‌ அடைபடுகிறான்‌. பலிபெறும்‌ துடியான 
தெய்வமாக நிலை கொள்கிறான்‌.” 


நீலிகதை 


இலட்சுமி எனும்‌ கணிகையை அவள்‌ ஆசை நாயகனான 
வேதியன்‌ கொலைசெய்து விடுகிறான்‌. அவளது நகைகளைக்‌ 
கவர்ந்து செல்கையில்‌ அரவம்‌ தீண்டி இறக்கிறான்‌. கணிகையின்‌ 
முடிவுகண்டு கதறிய அவள்‌ அண்ணன்‌, தானும்‌ தற்கொலைசெய்து 
மாள்கிறான்‌. மூவரும்‌ மறுபிறவி எடுக்கின்றனர்‌. அண்ணனும்‌ 
தங்கையும்‌ சோழனுக்கு இரட்டைக்‌ குழந்தைகளாகப்‌ பிறக்க 
வேதியன்‌ காவிரிப்பூம்பட்டினத்திலே ஓர்‌ வணிகன்‌ மகனாகப்‌ 
பிறக்கிறான்‌. 

சோழன்‌ குழந்தைகள்‌ அரண்மனைப்‌ பாலினால்‌ பசி அடங்காது, 
பேயுருக்‌ கொண்டு வெளியேறி எருமைகளையும்‌ பசுக்களையும்‌ 
கொன்று தின்கின்றனர்‌. விடியுமுன்‌ யாருமறியாமல்‌ மீண்டும்‌ 
தொட்டிலில்‌ வந்து முடங்கிக்கொள்கின்றனர்‌. ஓர்‌ நாள்‌ இம்‌ 
மாயத்தைக்கண்டுகொண்ட மன்னவன்‌, இவர்களைக்‌ காட்டில்விட்டு 
விடக்‌ கட்டளையிடுகிறான்‌. வேம்பு ஒன்றில்‌ தங்கியிருந்த நிலையில்‌ 
அது ஊர்‌ மக்களால்‌ வெட்டப்படவே, அதில்‌ இருந்த அண்ணன்‌ 
மடிய நேரிடுகிறது. தங்கையோ முற்பிறப்பில்‌ தன்னைக்‌ கொலை 
செய்தவனைப்‌ பழிவாங்கும்‌ எண்ணத்தில்‌ அலைந்து திரிகிறுள்‌. 


வணிகன்‌ மகனாகப்‌ பிறந்து வாழும்‌ அவன்‌, ஓர்‌ நாள்‌ இவள்‌ 

வழியே வர நேர்கிறது. காத்திருந்த பேய்நங்கை கள்ளிக்கொப்பு 

ஒன்றினைப்‌ பிள்ளையாக மாற்றி, அதனைச்‌ சாட்சியாகக்‌ காட்டித்‌ 

தானே அவன்‌ மனைவி எனக்‌ கூறித்‌ தடுத்து நிறுத்துகிறாள்‌. தன்‌ 

னுடன்‌ வருமாறு அழைக்கிறாள்‌. அவன்‌ மறுக்கிறான்‌. முடிவில்‌ 

1, “சுடலை பிறப்பு” பற்றிய இக்கதை நெல்லை மாவட்டத்தில்‌ வழங்கிவரும்‌ 

முறையைத்‌ தழுவி எழுதப்‌ பெற்றது. குமரிமாவட்டத்தைச்‌ சேர்ந்த 

கு. ஆறுமுகப்‌ பெருமாள்‌ நாடார்‌ பதிப்பித்த சுடலைமாடசுவாமி விற்‌ 

கதை, தக்கன்‌ யாகம்‌ அழிககப்பட்ட பின்‌, அந்த யாககுண்டத்திலே 

சுடலை பிறந்த காகக்‌ கூறிச்‌ செல்லும்‌. இவ்வாறு மாறுதல்களைப்‌ பெற்று 

விளங்குதல்‌ இத்தகைய பல பாட்டுகளுக்கும்‌ அன்மந்த ஓர்‌ பொது 
இயல்பே எனலாம்‌. 


52 தமிழ்‌ வில்லுப்பாட்டுகள்‌ 
க 
இவர்கள்‌ வழக்கு அருகிலுள்ள ஊர்மக்களிடம்‌ செல்கிறது. அவ்‌ 
வரார்‌ இவளை நம்புகின்றனர்‌. அவர்களின்‌ விருப்பத்திற்கு 
இணங்க ஊர்மடத்தில்‌ அன்றிரவு தங்கியபோது, நீலியான அவள்‌ 
நினைத்ததை நிறைவேற்றிவிடுகிறாள்‌. ப 
பின்னரும்‌, அவள்‌ வணிகன்‌ மகனின்‌ தாயாக வடிவெடுத்து 
மகனைக்‌ கொன்ற குற்றத்திற்காக வஞ்சனையால்‌ ஊரார்‌ அனை 
வரையும்‌ ஒழித்துப்‌ பழிதீர்த்துக்‌ கொள்கிறாள்‌. தமையனைக்‌ 
கொன்ற அவ்வூராரை நீலி இவ்வாறு தண்டித்துவிடுகிறாள்‌.முடிவில்‌ 
அங்கிருந்து தென்னாடு சென்று முப்பந்தல்‌ எனும்‌ ஊரிலே யாவரை 
யும்‌ அஞ்சி நடுங்க வைக்கும்‌ தெய்வமாக நிலை கொள்கிறாள்‌. 
வில்லுப்பாட்டிலே இம்முறையில்‌ பாடப்பெறும்‌ இக்கதை 
வெவ்வேறு வேறுபாடுகளையும்‌ கொண்டு வழங்கி வருகிறது. பல்‌ 
வேறு இலக்கியங்களும்‌ இந்நீலியின்‌ பெயர்‌ குறித்துப்‌ பேசுகின்‌ 
றன. ஆய்வுக்குமியதோர்‌ பெருஞ்‌ செய்தியாக இவள்‌ கதை 
அமைந்துள்ளது. 
சமுதாயப்‌ பாங்கான கதைகள்‌ 


சாதிகளிடையே ஏற்றத்தாழ்வு கருதுதல்‌, சாதிக்கட்டுப்பாடு 
கள்‌ வற்புறுத்தப்படுதல்‌, காதலின்‌ திறத்தால்‌ இவை தகர்த்‌ 
தெறியப்படும்போது காதலர்கள்‌ சமுதாயச்‌ சதிச்‌ செயல்களுக்கு 
பலியாதல்‌, சில மூட நம்பிக்கைகள்‌ பேராசைகள்‌ இவைகள்‌ 
காரணமாக நிகழும்‌ கொடுமைகள்‌, சமுதாயத்தில்‌ கீழ்நிலை மக்களி 
டையே பிறந்தோர்‌, மக்கள்‌ போற்றும்‌ பெரும்புகழ்‌ பெறும்‌ நிலை 
யில்‌, உயர்நிலை மக்களின்‌ வயிற்றெரிச்சலுக்கு ஆளாகி வஞ்சனை 
யால்‌ பழிவாங்கப்படுதல்‌, ஆயெ இவைபோலும்‌ சமுதாய அவலங்‌ 
கள்‌ மக்களிடையே இரக்க உணர்ச்சியைப்‌ பெரிதும்‌ விளைவித்த 
நிலையில்‌, அவை வில்லுப்பாட்டாக வடிவெடுத்த பாங்கினை 
இவ்வகைக்‌ கதைகளின்‌ வாயிலாகக்‌ காண்கின்றோம்‌. 

முத்துப்பட்டன்‌ கதை, மந்திரமூர்த்தி கதை என்னும்‌ 
தடிவீரசாமி கதை, சின்னத்தம்பி கதை, மாரியம்மன்‌ கதை எனும்‌ 
அனந்தாயி கதை, தோட்டுக்காரியம்மன்‌ கதை, பொன்னிறத்‌ 
தம்மன்‌ கதை ஆகியவை சமுதாயப்‌ பாங்கான கதைகளுள்‌ 
முக்கியமானவை எனலாம்‌. 


முத்துப்பட்டன்‌ கதை 


ஆரிய நாட்டைச்‌ சேர்ந்தவனும்‌, அனைத்துக்‌ கலைகளிலும்‌ 
வல்லவனாகத்‌ திகழ்வோனும்‌ ஆகிய முத்துப்பட்டன்‌ என்பான்‌ 
ல்‌ 1. டாக்டர்‌ ௬. சண்முகசுந்தரம்‌ (தொகுப்பு) பழையனூர்‌ நீலி, கொ 

சண்முகப்‌ பீரகதம்‌ பதிப்பு. (1978) ட 2731. சர்க்‌ டுமுடி 


அறிமுகம்‌ 53 


ஆறு அண்ணன்மாருக்கும்‌ இளையவன்‌. மூத்தவர்களுடன்‌ கருத்து 
வேறுபாடு கொண்டு பிறந்த ஊர்‌ விட்டு வெளியேறிக்‌ கொட்‌ 
டாரக்‌ கரைவந்து மன்னர்‌ ராமராசனிடம்‌ சேவகத்தில்‌ அமர்‌ 
கிறான்‌. தம்பியைப்‌ பல இடங்களிலும்‌ தேடிவந்த தமையன்மார்‌ 
கொட்டாரக்‌ கரையில்‌ அவனைக்கண்டு வீடுதிரும்ப வேண்டு 
கின்றனர்‌. இதனை அறிந்த மன்னர்‌ பரிசுகள்‌ பல வழங்கிப்‌ 
பட்டனை வழியனுப்பி வைக்கிறார்‌. 


ஊர்திரும்பும்‌ வழியில்‌ நீர்த்துறை ஒன்றில்‌ தான்‌ கேட்டு 
மகிழ நேர்ந்த பாட்டிலும்‌ அதனைப்‌ பாடிய பகடைப்‌ பெண்களின்‌ 
பருவ அழகிலும்‌ மனத்தைப்‌ பறிகொடுத்த பட்டன்‌ , அவர்களையே 
மணக்க முடிவு செய்கிறான்‌. பெண்களின்‌ தந்தை இட்ட நிபந்‌ 
தனைகள்‌ அனைத்தையும்‌ ஏற்று முழுமையாகத்‌ தானும்‌ ஒரு 
பகடைச்‌ சா தியானாகவே மாறிவிடச்‌ சம்மதிக்கிறான்‌. 
இச்செய்தியை அண்ணன்மாரிடம்‌ வந்து அறிவிக்க அவர்கள்‌ 
ஆத்திரம்‌ கொண்டு தம்பியைக்‌ கல்லினால்‌ கட்டிய அறையில்‌ 
சிறைப்படுத்துகின்றனர்‌. முத்துப்பட்டனே அந்தச்‌ சிறையி 
லிருந்து தப்பிச்‌ சென்று பகடை வாழ்க்கையை மேற்கொண்டு, 
மங்கையர்‌ இருவரையும்‌ முறைப்படி மணந்து கொள்கின்றான்‌. 
மணக்கோலத்தில்‌ மூவரும்‌ மகிழ்ந்திருக்கின்‌ றனர்‌. 


இந்நிலையில்‌ அன்றிரவே பகடைச்‌ சாதியாரின்‌ கால்நடைகள்‌ 
கள்வரால்‌ கவர்ந்து செல்லப்படுகின்றன. செய்தியறிந்த பட்டன்‌ 
பெருஞ்சினம்‌ கொண்டு படைக்கலம்‌ ஏந்திச்‌ சென்று பகைவரை 
ஓடஓட விரட்டி அடித்துவிடுகிரான்‌. ஆனால்‌ கள்வரில்‌ ஒருவன்‌, 
புதரில்‌ மறைந்துநின்றவன்‌, கைகால்‌ கழுவ நீர்த்துறைக்குப்‌ 
பட்டன்‌ சென்ற நிலையில்‌ அவனறியாவாறு வெளிப்பட்டு வந்து 
பட்டனைக்‌ குத்திச்‌ சாய்க்கிறான்‌. பட்டனோ அந்நிலையிலும்‌ எதிர்‌ 
மாறிக்‌ குத்தி அவ்வஞ்சகனைக்‌ கொன்று விடுகிறான்‌. ஆனாலும்‌ 
எதிர்பாராத விதமாகத்‌ தான்‌ ஏற்ற தாக்குதலால்‌ பட்டன்‌ 
இறந்து வீழ்கிறான்‌. 

பட்டனின்‌ நாய்‌ தனித்து வீடுவந்த நிலையைக்‌ கண்ட மனை 
வியர்‌ இருவரும்‌ களம்‌ சென்று கணவனைக்‌ கண்டு கதறி; 
அவனுடன்‌ உயிர்துறக்க முடிவு செய்கின்றனர்‌. சிங்கம்பட்டி 
சமீன்தாரின்‌ அனுமத பெற்றுப்‌, பட்டனுடன்‌ தீப்பாய்ந்து உயிர்‌ 
விடுகின்றனர்‌. இறைவனருளால்‌ மூவரும்‌ தெய்வநிலை பெற்று 
மக்களால்‌ வழிபாடுபெறும்‌ றப்பினையும்‌ அடைகின்றனர்‌. 


“கதையின்‌ உயிர்நாடியே கீழ்ச்சாதியில்‌ பட்டன்‌ மணம்‌ 
செய்து கொண்டது. அவர்கள்‌ வாழ்க்கையில்‌ இணைந்து ஒன்று 


54 தமிழ்‌ வில்லுப்பாட்டுகள்‌ 
பட்டது. அவர்களது நலனைப்‌ பாதுகாக்க உயிர்விட்டது ஆகிய 
வையே” எனக்‌ கருதுவார்‌ நா. வானமாமாலை.* 


உயர்‌ வகுப்பினனாகிய அந்தண இளைஞன்‌, இழிந்த சக்கிலி 
யர்‌ சாதிப்‌ பெண்களை மணப்பதும்‌ அவர்களுக்காகப்‌ போரிட்டு 
மாய்வதும்‌ வழக்கத்தில்‌ காண அரிதான புதுமை என்றும்‌ 18 
ஆம்‌ நூற்றாண்டில்‌ நிலவிய அயலார்‌ ஆட்சியின்‌ விளைவாகப்‌ 
பழைமைச்‌ சாதிமுறைகளைத்‌ தகர்க்கும்‌ புதிய சமுதாய மாற்றம்‌ 
தலைதூக்க முயன்றதன்‌ முன்‌ அடையாளமாக இப்பட்டன்‌ கதை 
அமைந்துள்ளதாகக்‌ கருதலாம்‌ என்றும்‌ மு. அருணாசலம்‌ குறிப்பிடு 
வார்‌.” 

இக்கதை நிகழ்ச்சி உண்மையானதே என்பதற்குப்‌ பாவநாசம்‌ 
(நெல்லைமாவட்டம்‌) ஊரிலுள்ள சொரிமுத்தையன்‌ கோவில்‌, 
அதனையடுத்த பட்டவராயன்‌ கோவில்‌, ஆகிய இடங்களில்‌ 
காணப்படும்‌ குறிப்புகளும்‌, இன்றும்‌ சொரிமுத்தையன்‌ கோயில்‌ 
விழாவில்‌ தீககுளிப்பு நிகழ்ச்சி நடைபெறுதலும்‌ சான்றுகளாக 
அமைகின்றன. சாக்கிலியர்‌ வகுப்பினர்‌ தமிழகத்தில்‌ நுழைந்த 
காலம்‌ ஆகிய 1658-1738 ஆண்டுகளின்‌ கால எல்லையிலேயே 
இக்கதை நிகழ்ந்திருக்க வேண்டும்‌ எனக்‌ கருதுவர்‌.” 


மந்திர மூர்த்தி கதை 

தாழ்ந்த வகுப்பினர்களாக இருந்தவர்களிடையேயும்‌ உயர்வு 
தாழ்வு என்ற நிலைமையும்‌, அதனால்‌ விளைந்த கொடிய முடிவுகளும்‌ 
காட்டும்‌ கதை “மந்திர மூர்த்தி கதை”. “தடிவீரசாமி கதை 
எனவும்‌ வழங்கும்‌. திருநெல்வேலியிலே வடமலையப்ப பிள்ளை 
ஆட்சிபுரிந்த காலத்தில்‌ நடந்த கதை இது. 


“குடும்பமார்‌்‌ வகுப்பினர்க்கு *நாட்டாமைக்காரன்‌” ஆன செம்‌ 
பரக்குடும்பனின்‌ மகள்‌ *சோணமுத்து” என்பாளுக்கும்‌, அவ்வகுப்‌ 
பினருக்குத்‌ துணிவெளுத்துத்‌ தொழில்புரியும்‌ “வாசமுத்து என்ப 
வனுக்கும்‌ காதல்‌ உறவு ஏற்படுகிறது. (மந்திரங்கள்‌ பல கற்ற 
வாசமுத்து “மந்திரமூர்த்தி” எனப்‌ புகழப்பெறுகிறான்‌.) வாசமுத்து 
விடம்‌ மந்திரங்கள்‌ கற்ற “புதியவன்‌” என்பான்‌, வாசமுத்துவைப்‌ 
பகைத்துக்கொள்கிறான்‌. சோணமுத்து, வாசமுத்துவிடம்‌ கொண் 
டுள்ள கள்ள உறவை அவளது அண்ணன்மாரிடம்‌ காட்டிக்‌ 


1. தா. வானமாமலை. (பதிப்பு) முத்துப்பட்டன்கதை, மதுரைப்‌ பல்கலைக்‌ 
கழகம்‌, மதுரை-2. (1971) பக்‌: 16. 


2. M. Arunachalam, Ballad Poetry. Gandhi Vidyal 
Dist 1976 Page ; 186 y a idyalayam, Tanjavur 


9, தா. வானமாமலை, (பதிப்பு). முத்துப்பட்டன்‌ கதை. (1971) பக்‌; 9, 10. 


அறிமுகம்‌ . ன 55 


கொடுத்துவிடுகிறான்‌. புதியவனின்‌ உதவியுடன்‌ வாசமுத்துவை 
ஒழித்துக்‌ கட்டமுயன்ற அண்ணன்‌ மாரிடமிருந்து, தன்‌ மந்திர : 
வலிமையால்‌ வாசமுத்து மாற்றுருவங்கள்‌ பல எடுத்துத்‌ தப்பிவிடு 
கின்றான்‌. ஆயினும்‌, வாசமுத்து, அந்த அண்ணன்மாரால்‌ ஏவப்‌ 
பட்ட கொலைஞர்களின்‌ வஞ்சனைக்கு ஆளாகிக்‌ கொல்லப்படுகிறான்‌ 
புதியவனைப்‌ பேய்‌ வடிவில்‌ சென்று பழிவாங்க விடுகிறான்‌ 
வாசமுத்து. எனினும்‌, வாசமுத்துவின்‌ மன்னிப்பைப்‌ பெற்று 
விடுகிறான்‌ புதியவன்‌. 
.... வாசமுத்துவுடன்‌ உயிர்துறக்கும்‌ அவன்‌ மனைவி சாத்திப்‌ 
பிள்ளையும்‌, ஆசைநாயகி சோணமுத்துவும்‌ அவனுடன தெய்வ 
நிலை பெறுகின்றனர்‌. புதியவன்‌, வாசமுத்துவின்‌ (தடிவீரசாமி/ 
முன்னோடித்‌ தெய்வமாகிறான்‌. 
சிள்னத்தம்பி கதை 

இழிந்த குலத்தோர்‌ எனக்‌ கருதப்பட்ட சக்கிலியர்‌" 
வகுப்பில்‌ தோன்றிய சின்னத்தம்பி என்பான்‌ வேப்பலாங்குளம்‌ 
எனும்‌ ஊரில்‌ பிறந்தவன்‌. காட்டு விலங்குகள்‌ பயிர்களை எல்லாம்‌ 
அழிக்கவே அவ்வூர்‌ மக்கள்‌ மிகவும்‌ துன்புற்றனர்‌. விலங்குகளை 
விரட்டி வேட்டையாடுவதற்கு யாவரும்‌ அஞ்சினர்‌. இந்நிலையில்‌ 
வலிமையும்‌ துணிவும்‌ கொண்ட வீரனாக விளங்கிய சின்னத்தம்பி 
தன்‌ போன்ற இளைஞர்களுடன்‌ சென்று விலங்குகளை வேட்டை 
யாடிக்‌ கொன்றொழித்தான்‌. இதனால்‌ அவனது ஆற்றலும்‌ 
வீரமும்‌ வெளிப்படவே மக்களால்‌ மதிக்கப்படும்‌ தலைவன்‌ ஆனான்‌ 2 
அவ்வூர்ச்‌ சமீன்தார்‌ இவனது வீரத்தை மெச்சி இவனைத்‌ தன்‌ 
படைத்தலைவனாக நியமித்தார்‌. கீழ்மகன்‌ ஒருவனுக்கு இத்தகைய 
வாழ்வு கிடைத்தது மற்றவர்களின்‌ பொருமைத்தீ கொழுந்து 
விட்டெரியக்‌ காரணமாயிற்று. இதன்‌ விளைவாக, இவனை 
ஒழித்துக்‌ கட்டச்‌ சதி செய்து, புதையல்‌ எடுத்தல்‌, அதற்காக 
நரபலி கொடுத்தல்‌ என்ற நம்பிக்கைகளின்‌ பேரால்‌, இவனை 
வஞ்சித்துக்‌ கொலை செய்துவிட்டனர்‌, இவனை மணந்து கொள்ள 
இருந்த மாமன்‌ மகள்‌ சோணைச்‌சி, இச்செய்தி கேட்டதும்‌ 
தூக்கிட்டுச்‌ கொண்டு மடிந்தாள்‌. சின்னத்தம்பி கொலை செய்யப்‌ 
பட்ட ஊராயெ “பாப்பாங்குடி'க்‌ காட்டாளம்மன்‌ அருளால்‌ 
இவர்கள்‌ தெய்வநிலை பெற்றனர்‌. அவன்‌ அந்த அம்மனுக்குக்‌ 
காவல்‌ தெய்வம்‌ ஆனான்‌. 

வில்லுப்பாட்டுக்‌ கதைகளுள்‌ மக்கள்‌ மிகவும்‌ விரும்பிக்‌ 
கேட்கும்‌ உருக்கமான கதை இது. 


1. N. Vanamamalai. Studies jn Tamil Folk Literature. 
Madras. 1969 Page : 114-115, Literature. NCBH, 


56 தமிழ்‌ வில்லுப்பாட்டுகள்‌ . 


னககள்‌ 


சின்ன நாடான்‌ கதை 


வில்லுப்பாட்டாகப்‌ பாடும்‌ வழக்கத்திலிருந்து மறைந்து 
போனவையாக இருகதைகளைப்‌ பற்றிக்‌ குறிப்பிடுகிறார்‌ நா. வான 
மாமலை. அவற்றுள்‌ ஒன்று இந்தச்‌ (சின்ன நாடான்‌ கதை.'* 
உயர்வகுப்பு ஆடவன்‌ ஒருவன்‌ தாழ்ந்த சாதிப்‌ பெண்ணுடன்‌ 
மணஉறவு கொண்டதால்‌ அவல முடிவினை அடையும்‌ கதை இது. 
இக்கதையிலே நாடார்‌ வகுப்பைச்‌ சேர்ந்த இளைஞன்‌ நாவிதர்‌ 
வகுப்பு நங்கை ஒருத்தியுடன்‌ உறவு கொண்டு வாழ்கிறான்‌. 
அதற்குக்‌ காரணம்‌, அவனுக்குத்‌ திருமணப்‌ பெண்ணாகப்‌ பெரி 
யோரால்‌ நிச்சயிக்கப்பட்டு இவனை மணக்கிறவள்‌ நான்கு வயதே 
நிரம்பிய சிறுமி. இவள்‌ “பெரியவளானதும்‌” சமூகப்‌ பெரியோர்‌ 
மூறைப்படி மணந்த இவளுடன்‌ வந்து வாழுமாறும்‌, முன்னவளின்‌ 
தொடர்பைக்‌ கைவிட்டுக்‌ குலப்பெருமை காக்குமாறும்‌ அவ்விளை 
.ஞனுக்கு அறிவுரை கூறுகின்றனர்‌. அவனோ அவர்களின்‌ சொற்களை 
அடியோடு மறுத்துவிடுகிறான்‌. இதனால்‌ கொதிப்படைந்த அச்‌ 
சாதிவெறியர்களின்‌ சதிச்செயலால்‌ இளைஞன்‌ கொலைசெய்யப்படு 
கிறான்‌. இவனது அவல முடிவு மக்கள்‌ மனத்தில்‌ நீங்காத நினை 
வாகவே, வில்லுப்பாட்டு இவனை ஓர்‌ கதைத்‌ தலைவனாக்கிக்‌ 
கொண்டது. 


கவுதலமாடன்‌ கதை," 


நகரத்து மக்களுக்கு நாள்தோறும்‌ தயிரும்‌ நெய்யும்‌ கொண்டு 
சென்று விற்று வருகிறாள்‌ ஓர்‌ தாழ்ந்தகுலப்‌ பெண்‌. இவளை ஓவ்‌ 
வொரு நாளும்‌ வழிமறித்து வம்புசெய்கிறான்‌ ஓர்‌ உயர்குலத்து 
இளைஞன்‌. நிலைமை மிகவும்‌ மோசமாகவே ஓர்நாள்‌ தனக்குத்‌ 
தெரிந்த “பட்டாணி” அண்ணனிடம்‌ இதனைத்‌ தெரிவித்து விடுக 
றாள்‌. ஆத்திரமுற்ற அவன்‌ அன்று அவளுக்குத்‌ துணையாய்‌ வரு 
கிறான்‌. வழக்கம்போல்‌ வம்பனும்‌ வரவே, அவனை எச்சரிக்கிறான்‌. 
“பட்டாணி'. இதனால்‌ சனம்‌ கொண்ட வம்பன்‌, இவளை வெறி 
கொண்டு தாக்குகிறான்‌. “பட்டாணி” அண்ணனும்‌ பதிலுக்குத்‌ 
தாக்குகிறான்‌. ஒருவரை ஒருவர்‌ கடுமையாகத்‌ தாக்கிக்கொண்டு, 
முடிவில்‌ இருவருமே மடிகின்றனர்‌. இளைஞர்‌ இருவரின்‌ கோர 
முடிவை நேரில்‌ கண்ட நிலைவில்‌, தாங்காத துயரால்‌ அப்பெண்‌ 
ணும்‌ தற்கொலைபுரிந்து மாள்கிறாள்‌. 

கதைத்‌ தலைப்பிலுள்ள “கவுதலமாடன்‌” என்னும்‌ பெயர்‌ வம்பு 
செய்து உயிர்நீத்த வாலிபனின்‌ பெயராக வில்லுப்பாட்டில்‌ 


ர - _——— 


1, N. Vanamamalai, Studies in Tamil Folk Literatnre. NCBH Madras 
(1969) Page; 120. | Madras 


அறிமுகம்‌ 57 


கொள்ளப்பட்டிருக்குமானால்‌, அதன்‌ காரணமாகவே இப்பாட்டு 
பாடும்‌ வழக்கத்திலிருந்து விரைவில்‌ மறைந்திருத்தல்‌ கூடும்‌. 


மாரியம்மன்‌ கதை (அனந்தாயி கதை) 

“சவகுண்டப்‌” பதியில்‌ வாழும்‌ “அரிகிட்டிணள்‌” எனும்‌ அந்தண 
னின்‌ மனைவி அனந்தாயி, இருபது ஆண்டுக்காலம்‌ பிள்ளையின்றி 
ஏங்கியவள்‌, இறைவன்‌ அருளால்‌ பெண்மகவு ஒன்றைப்‌ பெறு 
இருள்‌. தவமிருந்து பெற்ற பிள்ளைக்குச்‌ “சர்ப்ப தோஷம்‌” 
எனச்‌ சோதிடம்‌ சொல்கிறது. எனவே *தோஷம்‌' தீர்க்கும்‌ 
“பிராயச்சித்தமாக” ஓர்‌ கீரிப்பிள்ளையை வீட்டில்‌ வளர்க்கிறார்கள்‌. 
ஓர்‌ நாள்‌ அனந்தாயி வீட்டில்‌ இல்லாதபோது, குழந்தையின்‌ 
அருகே சீறிவந்த பாம்பினைக்‌ குதறி எறிகிறது கீரிப்பிள்ளை. கீரை 
அறுத்துக்கொண்டிருக்கும்‌ தன்னிடம்‌ வாயெல்லாம்‌ குருதிவழிய 
அக்ரி வந்து நிற்பது கண்டவுடன்‌, குழந்தையைக்‌ கொன்ற 
தெனச்‌ கருதிக்‌ கீரைக்‌ கத்தியால்‌ எறிந்து அதனைக்‌ கொல்கிறாள்‌ 
அனந்தாயி. 

' ஓடிவந்து வீட்டில்‌ பார்க்கையில்‌ உண்மை அறிகிறாள்‌. 
ஆராயாது பழிசெய்ததால்‌ அலறி அழுகிறாள்‌. இதனை அறிந்த 
அந்தணன்‌, மனைவியின்‌ பாவம்‌ தீரவேண்டித்‌ தோழருடன்‌ கூடிப்‌ 
பாவநாசம்‌ செல்கிறான்‌ “தீர்த்தமாட”. தீர்த்தமாடித்‌ திரும்பி 
வரும்‌ வழியில்‌ பாம்பு தீண்டப்பெற்று மாள்கிறான்‌. தோழர்கள்‌ 
வாயிலாகச்‌ செய்தி அறிந்த அனந்தாயி துடிதுடிக்கிறாள்‌. சொக்‌ 
காரனோ ஆண்மகவு இவளுக்கில்லை எனச்சொல்லி, இவளுக்குரிய 
சொத்துகள்‌ அனைத்தும்‌ பறித்துக்கொண்டு, வீட்டைவிட்டும்‌ 
வெளியேற்றுகிறான்‌. 

ஊர்த்தலைவனிடம்‌ வழக்குரைக்கிறாள்‌ அனந்தாயி. அவன்‌, 
சொத்துகள்‌ யாவும்‌ இவளுக்கே சேரும்‌ என்று தீர்ப்பளிக்கிறான்‌. 
இது கேட்ட சொக்காரன்‌, ஊர்த்‌ தலைவனுக்குக்‌ கைக்கூலி ஆயிரம்‌ 
பொன்‌ கொடுத்து அவனைச்‌ சரிக்கட்டிவிடுகிறான்‌. ஊர்த்தலைவ 
னாகிய நாட்டாண்மைக்காரன்‌ மறுநாள்‌ நடுநிலை தவறி, அனந்தா 
யிக்கு ஏதும்‌ கடையாதென அநீதி வழங்குகிறான்‌. பொங்கி 
எழுந்த துயருடன்‌ அவள்‌ மகளையும்‌ கையிலேந்தியவளாய்‌, நாட்‌ 
டாண்மைக்காரனின்‌ ஒரே பெண்ணும்‌ நாசமாய்ப்‌ போகச்‌ சாப 
மிட்டுப்‌ பொதிகைமலைச்‌ சுனைக்கு வந்து சேர்கிறாள்‌. குழந்தை 
யுடன்‌ சுனையுள்‌ வீழ்ந்து உயிர்விடத்‌ துணிந்து தவமிருக்கிறாள்‌, 

ஊரிலே, நாட்டாண்மை மகளுக்குத்‌ இருமணம்‌ நடக்கிறது. 


திருப்பூட்டு நிகழ இருக்கையில்‌ பெருமழை, பேய்மழை பெய்கிறது. 
பொதிகைமலைச்‌ சுனையிலும்‌ அதே மழை. அதனால்‌ பொங்கிப்‌ 


58 தமிழ்‌ வில்லுப்பாட்டுகள்‌ 


வயப்பட்ட 


பாய்ந்த சுனையுள்ளே குழந்தையுடன்‌ வீழ்ந்து மடிகிராள்‌ அனந்‌ 
தாயி. மேலும்‌ மேலும்‌ பொங்கிப்‌ பெருகிய வெள்ளம்‌ *சீவகுண்டப்‌ 
பதி” நோக்கிப்‌ பாய்ந்து வருகிறது. 

நாட்டாண்மை மகளுக்குத்‌ திருப்பூட்டு நடைபெறவில்லை. 
சீறிவந்த வெள்ளத்தால்‌ திருமண வீட்டார்‌ அனைவருமே அடித்துச்‌ 
செல்லப்படுகின்றனர்‌. அழிவழக்குச்‌ சொன்னவன்‌ சீமையும்‌ அழி 
கிறது. அனந்தாயியின்‌ சாபமே அழிவின்றிப்‌ பலித்தது. வெள்‌ 
ளத்தில்‌ மிதந்துவரும்‌ குழந்தையையும்‌ தாயையும்‌ கண்ட சிவனும்‌ 
உமையும்‌, அவர்களைக்‌ கயிலைக்கு அழைத்துச்‌ செல்கின்றனர்‌. 
அரனார்‌ அருளால்‌ அன்னையும்‌ குழந்தையும்‌ மஞ்சனமாரி வெள்ள 
மாரி என மறுபெயர்‌ பெறுகின்றனர்‌. நல்லோர்க்கு நன்மையும்‌ 
தீயோர்க்குத்‌ தீமையும்‌ செய்யும்‌ வரங்களையும்‌ இறைவனிடம்‌ 
பெறுகின்றனர்‌. பரமன்‌, மேலும்‌ அருளிய பதினெட்டு மாரிப்‌ 
பெயர்களுடன்‌ பூவுலகம்‌ வந்து கோயில்‌ கொள்கின்‌ றனர்‌. 


இக்கதையிலே, நெறிதவறி நீதிசொன்ன நாட்டாண்மைக்‌ 
காரன்‌ உறவோடும்‌ ஊரோடும்‌ அழிவுறுகிறான்‌. அவன்‌ அவ்வாறு 
அழிவுற அனந்தாயியின்‌ கற்புத்‌ திறமே காரணமாூறது. கதைத்‌ 
தலைவியின்‌ எதிர்பாரா இன்னல்களுக்கெல்லாம்‌ ஊழ்வினையே 
காரணம்‌ என ஒவ்வொரு நிலையிலும்‌ சொல்லிச்‌ செல்கிறது 
இக்கதை, இவைகளை நோக்குகையில்‌, இக்கதை சிலப்பதிகாரக்‌ 
கதையினைஒருவாறு ஓத்துள்ள போக்கனேக்கொண்டு அமைகிறது 
எனக்‌ கொள்ளலாம்‌. 


தோட்டுக்காரி அம்மன்‌ கதை, 


நாஞ்சில்‌ நாட்டிலே கோனாண்டிராசன்‌, கொந்தளப்பராசன்‌ 
என இரு குறுநிலமன்னர்‌ கோட்டை கட்டி வாழ்ந்தனர்‌. 
கோனாண்டியின்‌ தவப்புதல்வி தோட்டுக்காரி, பருவ எழில்‌ 
கொழிக்கும்‌ பாவை. இவள்‌ தன்‌ தோழியருடன்‌ பந்தாடி 
மகிழ்ந்த காட்சியைக்‌ கொந்தளப்பன்‌ மகன்‌ குமரப்பராசன்‌ காண 
நேர்ந்தது. மங்கையின்‌ அழகிலே மயங்கிய குமரன்‌ அவளையே 
மணக்கவும்‌ முடிவு செய்தான்‌. அரண்மனை திரும்பியவன்‌ தந்தை 
யிடம்‌ தன்‌ எண்ணத்தை வெளியிட்டான்‌. மன்னனும்‌ மகிழ்ந்து 
கோனாண்டியிடம்‌ பெண்‌ கேட்டு ஓலை அனுப்பினான்‌. ஓலையைக்‌ 
கிழித்தெறிந்த கோனாண்டி, அதைக்‌ கொண்டுவந்த தூதனையும்‌ 
சிறுமைப்படுத்தி அனுப்பினான்‌. இதனை அறிந்த கொந்தளப்பன்‌ 
கொதித்து எழுந்தான்‌. பழித்தவனைப்‌ பழிவாங்கப்‌ படை 
கொண்டு புறப்பட்டான்‌. குமரப்பன்‌, தந்தையைத்‌ தடுத்துத்‌ 
தானே படைகொண்டு சென்றான்‌. 


. அறிமுகம்‌ 59 


குமரப்பனுக்கு வாய்ப்பாகத்‌ தோட்டுக்காரி தன்‌ தோழிய 
ருடன்‌ பொய்கையில்‌ நீராடிக்கொண்டிருந்தாள்‌. இதுகண்ட 
குமரப்பன்‌ பொய்கையை முற்றுகையிட்டு அப்பூங்கொடியைசி 
சிறையெடுத்துவந்து தன்‌ கோட்டையுள்‌ சிறைவைத்தான்‌. இதன்‌ 
விளைவாகக்‌ கோட்டையர்‌ இருவருக்கும்‌ கொடும்போர்‌ நடந்தது. 
இருதரப்பு அரசர்‌, படைவீரர்‌ யாவரும்‌ மாண்டனர்‌. எஞ்சியவன்‌ 
குமரப்பன்‌ மட்டுமே. இக்‌ கொடுமைகளை அறிந்த தோட்டுக்காரி 
சிறையிலிருந்து தப்பிச்சென்று அலைவாய்க்கரை அடைந்தாள்‌. 
அங்கிருந்த வெள்ளியம்பாறை மீதில்‌ தீவளர்த்தாள்‌. தன்னால்‌ 
விளைந்த கொடுமைகளுக்கு வருந்தித்‌ தழல்பாயத்‌ துணிந்தாள்‌. 


தோட்டுக்காரி தப்பியதை அறிந்த குமரப்பன்‌, வெள்ளியம்‌ 
பாறைத்‌ தீயினைக்‌ காண நேர்ந்தது. ஓடோடி வந்தான்‌. இவன்‌ 
தன்னை நோக்கி ஓடிவருதலைக்‌ கண்ட தோட்டுக்காரி உடனே 
தீயுள்‌ பாய்ந்தாள்‌. எல்லையில்லா ஏமாற்றம்‌ கண்ட. குமரப்பனும்‌ 
அதே தீயுள்‌ பாய்ந்தான்‌. இருவரும்‌ மாய்ந்தனர்‌. குமரனைத்‌ 
தொடர்ந்து வந்த அவனது தோழன்‌ சிறுக்கன்‌ என்பான்‌ இருவரும்‌ 
மாய்ந்த திறம்‌ கண்டு கலங்கித்‌ தானும்‌ வாளில்‌ பாய்ந்து மடிந்‌ 
தான்‌. அரனார்‌ அருளால்‌ மூவரும்‌ முறையே தோட்டுக்காரி 
அம்மை, குமரப்‌ பெருமாள்‌,வெடி.காரன்‌ என்ற பெயரில்‌ தெய்வங்‌ 
களாயினர்‌. 
பொன்னிறத்தம்மன்‌ கதை 

நெல்லை மாவட்டத்தில்‌, கடையம்‌ என்னும்‌ ஊரில்‌ எழுவர்‌ 
அண்ணன்மாருக்கு இளையவளாகப்‌ பிறந்தவள்‌ பொன்னிறத்‌ 
தம்மை, வளர்ந்து பெரியவளாகி மணப்பருவம்‌ அடைந்தாள்‌. 
இரண சூரப்பெருமாள்‌ என்பவன்‌ இவளை மணந்தான்‌. தலைப்‌ 
பிள்ளை பேறுகாலத்திற்காகத்‌ தாய்வீடு வந்தாள்‌. ஒருநாள்‌ 
தோழியருடன்‌ பொய்கையிலே நீராடச்‌ சென்றாள்‌. திக்குறிகள்‌ 
பல நேர்ந்தன. எனினும்‌ புறப்பட்டுச்‌ சென்றாள்‌. திரும்பும்‌ நேரம்‌ 
பெருமழையும்‌ புயலுமாகி எங்கும்‌ இருள்‌ சூழ்ந்தது. இருட்டோடு 
இருட்டாக எல்லோரும்‌ கரையேறித்‌ திரும்புகையில்‌ பொன்னிறத்‌ 
தாளும்‌ உடன்வந்து விட்டதாகவே மற்றவர்கள்‌ எண்ணினர்‌. 
ஆனால்‌ அவளோ பொய்கையிலேயே தங்கிவிட்டாள்‌. எல்லோரும்‌ 
தன்னைவிட்டுச்‌ சென்று விட்டதை அறிந்து ஏங்கினாள்‌,திகைத்தாள்‌. 
வழியறியாது மயங்க ஓர்‌ ஆலமரத்தின்‌ அடியில்‌ வந்து நின்றாள்‌. 
காட்டின்‌ நடுவே காட்டாளம்மன்‌ கோயில்‌ இருந்தது. அதன்‌ 
அருகிலே கருவூலப்‌ புதையல்‌. இதனைக்‌ கவர்ந்து செல்லத்‌ திட்ட 
மிட்டுக்‌ கள்வர்‌ எழுபத்தொன்பது பேர்‌ அன்றிரவு கூடிவந்தனர்‌. 
கருவூலத்தைக்‌ கைப்பற்ற வேண்டுமாயின்‌ அதனைக்‌ காத்து நிற்கும்‌ 


60 தமிழ்‌ வில்லுப்பாட்டுசள்‌ 


டப்‌ 


வாதைகளுக்கெல்லாம்‌ ஊட்டுக்கொடுக்க வேண்டும்‌. நரபலியே 
நல்லபலி என்றும்‌, அதுவே நிறைசூலிப்‌ பலியாக அமைந்துவிட்‌ 
டால்‌ நினைத்தது : நிச்சயம்‌ நிறைவேறும்‌ என்றும்‌ கள்வருள்‌ 
ஒருவன்‌ குறிப்பிட்டான்‌. 


இந்நிலையில்‌ காட்டாளம்மைக்குச்‌ சாமபூசை செய்ய வந்த 
வேதியன்‌, வரும்வழியில்‌ பொன்னிறத்தாள்‌ தனித்து நின்றதைக்‌ 
கண்டு அவள்‌ நிலைக்கு வருந்தியவன்‌, பூசை முடித்துத்‌ திரும்பி 
வந்து அவளை அவள்‌ வீட்டுக்கு அழைத்துச்‌ செல்வதாகச்‌ சொல்லி, 
அதுவரை அவளை அங்கேயே காத்திருக்குமாறு வேண்டிக்‌ கொண்டு 
கோயிலை நோக்கி வந்தான்‌. வந்த வேதியன்‌ கள்வர்கள்‌ கண்ணில்‌ 
பட்டான்‌. அவனையே பலிகொடுத்துவிட அவர்கள்‌ துணிந்த 
போது அவனோ தான்‌ வழியிலே நிறைசூலி ஒருத்தியைக்‌ கண்ட 
தாகவும்‌ அவளைப்‌ பலி கொடுத்தலே மேலானதென்றும்‌ சொல்லித்‌ 
தன்னளவில்‌ தப்பித்துப்‌ பொன்னிறத்தாளைக்‌ காட்டிக்‌ கொடுத்து 
விட்டான்‌. களிப்பு எல்லை மீறிய கள்வர்‌, அம்மை நின்ற இடம்‌ 
தேடிவந்து வஞ்சகமாகப்‌ பேசி:வீடு செல்லும்‌ வரை வழித்துணைக்கு 
வருவதாக ஏமாற்றி அழைத்து வந்தனர்‌. வழியிலேயே இவர்‌ 
களின்‌ வஞ்சகத்தைப்‌ புரிந்துகொண்டாள்‌ அம்மங்கை. தன்னைக்‌ 
கொல்லாது விடுமாறு கெஞ்சிக்‌ கெஞ்சிப்‌ புலம்பினாள்‌. கிஞ்சித்தும்‌ 
பயனில்லை. கொடிய முறையில்‌ அவளை இழுத்துவந்து, இரக்க 
மில்லா அவ்வரக்க நெஞ்சினர்‌ தாங்கள்‌ எண்ணியதை நிறைவேற்‌ 
றினர்‌. மங்கையவள்‌ மாளும்முன்னே மனமாரச்‌ சாபமிட்டாள்‌. 
ஊட்டுப்‌ பெற்ற வாதைகள்‌ ஒதுங்கிக்‌ கொண்டன. கருவூலம்‌ 
கைப்பற்றிக்‌ காட்டுவழி நடந்தனர்‌ கள்வர்‌ அனைவரும்‌, 


ஓரிடத்தில்‌ அத்தனை பொன்னையும்‌ அளந்து பார்த்துப்‌ பங்கு 
போடத்‌ தங்கினர்‌. மூங்கில்‌ வெட்டி நாழிசெய்து முறையாக 
அளந்திடலாம்‌ என்றான்‌ ஒருவன்‌. எல்லோரும்‌ உடன்படவே 
மூங்கில்‌ வெட்டலாயினர்‌. இதனால்‌ காட்டு விலங்குகள்‌ காடு 
கலைத்து ஓடிவந்தன. பொன்னிறத்தம்மையின்‌ சாபம்‌ பலித்தது. 
விலங்குகள்‌ கள்வர்‌ அனைவரையும்‌ விரட்டின. தொடர்ந்து 
பற்றிப்‌ பிடித்தன, கடித்துக்‌ குதறின. அத்தனை கள்வரும்‌ அழிந்‌ 
தனர்‌. 
பொன்னிறத்‌ தம்மையைக்‌ காணவில்லை என்ற செய்தியைத்‌ 
தோழியர்‌ வாயிலாக அறிந்த அண்ணன்மார்‌ ஆருத்துயர்‌ 
கொண்டு ஆறு, குளம்‌, கிணறு அத்தனையும்‌ தேடினர்‌. எங்குமே 
காணாமல்‌ ஏக்கமுடன்‌ வீடு வந்தார்‌. காட்டாளம்மனை 
அடுத்துப்‌ பொன்னிறத்தாளும்‌ தெய்வமானாள்‌. ஊட்டும்‌, பூசனை 
ம்‌ ஏற்றுக்‌ கொண்டாள்‌, தன்னைக்‌ கொலைசெய்த கொடியவரின்‌ 


அறிமுகம்‌ 61 


கொடிவழிக்கும்‌ கொடுமை செய்தாள்‌. தன்னை நம்பி வணங்கிய 
நல்லவர்களுக்கு நன்மைகள்‌ பலவும்‌ செய்தாள்‌. ' முச்சந்தியில்‌ 
ஆலமரமூட்டில்‌ நிலையம்‌ கொண்டாள்‌, அரனார்‌ திருவருளால்‌ 
*பொன்னிறத்தம்மன்‌” என்று பெயர்‌ பெற்றாள்‌. 


இங்கே காட்டப்‌ பெற்றுள்ள கதைகளேயன்றி வேறுபல கதை 
களும்‌ காணப்படுகின்றன. பொதுவாகச்‌ சமுதாயக்‌ என்னக்‌ 
எனக்‌ கருதப்படுவன யாவும்‌ அவல முடிவையே கொண்டுள்ளன" 
கதை கேட்போர்‌ நெஞ்சுருகிக்‌ கேட்டு நிற்கும்‌ நிலையில்‌ தெய்வ 
நிலை பெற்ற கதைமாந்‌ தர்பால்‌ பக்தியும்‌ நம்பிக்கையும்‌ ஏற்பட 
இவ்வகைக்‌ கதைகள்‌ பெரிதும்‌ பயன்படுகின்றன. அவல முடிவு 
எய்தும்‌ கதைமாந்தர்‌ இறுதியில்‌ தெய்வநிலை அடைதலும்‌, ஆண்‌ 
பால்‌ தலைமைக்‌ கதைகள்‌ யாவும்‌ சமுதாய ஏற்‌ றத்தாழ்வுகளின்‌ 
கொடிய விளைவுகளை எடுத்துரைப்பனவாகவும்‌, பெண்பால்‌ 
தலைமைக்‌ கதைகள்‌ யாவும்‌ பெண்மையின்‌ மாட்சியினைப்‌ பெரு 
மைப்‌ படுத்திப்‌ பாடுவனவாகவும்‌ அமைந்துள்ள நிலையும்‌ இச்‌ 
சமுதாயப்‌ பாங்கான கதைகளின்‌ பொதுத்தன்மைகளாகக்‌ காணப்‌ 
படுகின்றன. 


ஆனால்‌, பிற்காலத்தில்‌ சமுதாயத்தில்‌ கண்டிக்கத்‌ தகுந்த 
குற்றங்கள்‌ புரிந்தோர்‌ கொலையுண்டோ, தண்டனை பெற்றோ 
மாண்ட நிலையில்‌ அவர்களுக்கும்‌ வில்லுப்பாட்டு இயற்றிப்‌ பாடும்‌ 
வழக்கம்‌ ஏற்பட்ட நிலையினைக்‌ காண்கிறோம்‌. அவ்வாறு எழுந்த 
பாட்டுகள்‌ விரைவில்‌ வழக்கிலிருந்து அழிந்துவிட்டன. 


வரலாற்று வீரர்‌ கதைகள்‌ 


அயலார்‌ ஆட்சியின்‌ ஆதிக்கம்‌, ஆணவம்‌, அநீதி ஆகியவற்‌ 
றிற்கு அடிபணியாமல்‌, வீறும்‌ வெறியும்‌ கொண்டு புரிந்த உரிமைப்‌ 
போரிலே புகழ்நிறுத்தி வீழ்ந்துபட்ட வீரர்களின்‌ நினைவு மக்கள்‌ 
மனத்திலே நீங்காமல்‌ நிலைகொண்டுவிடும்‌. அத்தகைய வீரர்‌ 
சிலரின்‌ வரலாறுகள்‌ வில்லுப்பாட்டில்‌ இடம்‌ பெறலாயின. இவ்‌ 
வகையில்‌ அமையும்‌ கதைகளாக “ஒவர்‌ ராசாக்கள்‌ கதை”, 
“இரவிக்‌ குட்டிப்‌ பிள்ளை போர்‌”, “கான்‌ சாகிபு சண்டை”, “கட்ட 
பொம்மன்‌ கதை” ஆகியவற்றைக்‌ கொள்ளலாம்‌. இக்கதைகளின்‌ 
நிகழ்ச்சிகள்‌ 15-ஆம்‌ நூற்றாண்டின்‌ இடைப்பகுதி தொடங்க 
18-ஆம்‌ நூற்றாண்டின்‌ இறுதி வரையிலான கரல எல்லையைச்‌ 
சேர்ந்தன என்பர்‌," 


i. Al Studies in Tamil Folk Literatnre. NCBH (1959) 
age. 52. 


62 தமிழ்‌ வீல்லுப்பாட்டுகள்‌ 


இக்கால எல்லையையும்‌ மூன்று பகுதிகளாகப்‌ பிரித்துக்‌ 
காண்பர்‌. (1) பாண்டியர்‌ மரபு அரசர்களுக்கும்‌ கன்னடி௰ . மண்‌ 
னர்களுக்கும்‌ போர்‌ நிகழ்ந்த காலம்‌. (2) நாயக்கமன்னர்‌ 
களுக்கும்‌ (பாளையக்காரர்களாயிருந்த) மறவர்‌ தலைவர்களுக்கும்‌ 
இடையே போர்‌ நிகழ்ந்த காலம்‌. (3) ஆங்கிலேயக்‌ “கம்பெனி” 
ஆட்சியாளர்களுக்கும்‌ பாளையக்காரர்களுக்கும்‌ இடையே போர்‌ 
நிகழ்ந்த காலம்‌,” 


ஐவர்ராசாக்கள்‌ கதை 


“ஜஐவர்ராசாக்கள்‌ கதை” வில்லுப்பாட்டு முதல்‌ பகுதிக்‌ காலத்‌ 
தைச்‌ சேர்ந்ததாகும்‌, 

பாண்டியர்‌ மரபைச்‌ சேர்ந்த குலசேகரப்‌ பாண்டியன்‌ 
என்பான்‌ வள்ளியூர்‌ என்னும்‌ ஊரில்‌ கோட்டை கட்டி வாழ்ந்‌ 
தான்‌. இவன்‌ மாலையம்மாள்‌ என்பவளின்‌ புதல்வன்‌. இவனது 
மரபினர்‌ தொடர்ந்து வள்ளியரில்‌ அண்டுவரும்‌ நாளில்‌ 
கன்னடியன்‌ ஒருவன்‌ தன்‌ படைகளுடன்‌ பாண்டி நாடு வந்தான்‌. 
வள்ளியரில்‌ அப்பொழுது ஆட்சிபுரிந்த குலசேகரன்‌ என்பான்‌ தன்‌ 
தம்பியர்‌ நால்வர்‌ துணை கொண்டு கன்னடியனை முறியடித்தான்‌. 
இதனால்‌ பாண்டியன்‌ வள்ளியூர்க்‌ கோட்டையைக்‌ காளிங்கன்‌ 
எனும்‌ அதிகாரியின்‌ பொறுப்பில்‌ விட்டுவிட்டு மதுரைக்குச்‌ 
சென்று வாழ்ந்தான்‌. இந்நிலையில்‌ வள்ளியூர்க்‌ கோட்டையில்‌ 
குழப்ப மிக்க சூழ்நிலை நிலவியது. 

குலசேகரன்‌ போரிலே காட்டிய வீரம்‌ பற்றிக்‌ கேள்விப்பட்டும்‌ 
அவனது அழகிய உருவத்தைப்‌ படத்தின்‌ வாயிலாகக்‌ கண்டும்‌, 
அவனையே மணக்க வேண்டும்‌ என விரும்பினாள்‌ கன்னடிய மன்ன 
னின்‌ மகள்‌.தனது ஆசையைத்‌ தந்தையிடம்‌ தெரிவிக்கவே, அவனும்‌ 
குலசேகரன்பால்‌ தூது அனுப்பினான்‌. பாண்டியனோ “பகைவர்‌ 
மகளை மணந்து அவர்களுக்கு அடிமையாக மாட்டேன்‌' எனக்கூறி 
மறுத்துவிட்டான்‌. வடுக மன்னன்‌ ஒருவன்‌ மகளை மணத்தல்‌ தன்‌ 
குலத்திற்கு இழிவு என எண்ணியும்‌ இவ்வாறு மறுத்‌திருத்தல்‌ 
கூடும்‌, இதனால்‌ ஆத்திரம்‌ அடைந்த கன்னடியன்‌ குலசேகரனைச்‌ 
சிறைப்பீடித்துச்‌ சென்று தன்‌ மகளுக்கு மணம்‌ முடித்து வைப்ப 
தெனத்‌ தீர்மானித்து வள்ளியூர்‌ நோக்கிப்‌ படைகொண்டு 
வந்தான்‌. 

அப்பொழுது வள்ளியூர்க்‌ கோட்டையுள்‌ இருந்த குலசேகரன்‌ 
பல ஆண்டு முற்றுகைக்கு ஆளானான்‌, முடிவில்‌ கோட்டை கன்ன 


அவ்வகை ட்ப என்‌. 


1. நா. வானமாமலை, (பதிப்பு) உனகக, மதுரைப்‌ பல்கலைக்‌ 
கழகம்‌, மதுரை.2, 1972 பக்‌ ; 4, 


அறிமுகம்‌ 63 


டியன்‌ வசமே ஆயிற்று. ஐவர்‌ பாண்டியரும்‌ தப்பிச்‌ சென்று 
தங்கள்‌ உறவினனான திருவாங்கூர்‌ மன்னனிடம்‌ அடைக்கலம்‌ 
ஆயினர்‌. அவனோ கன்னடியனுக்கு அஞ்சி இடந்தர மறுத்தான்‌. 
எனவே காடுகளில்‌ மறைந்து வாழலாயினர்‌. அப்பொழுது 
மீண்டும்‌ கோட்டையைக்‌ கைப்பற்ற அவர்கள்‌ எடுத்த முயற்சிகள்‌ 
வீணே ஆயின. இவர்கள்‌ ஒளிந்திருந்த இடத்தை அறிந்து 
கொண்ட கன்னடியன்‌, பெரும்படை கொண்டு அவர்களை முற்று 
கையிடச்‌ செய்தான்‌. ஆங்கு நிகழ்ந்த போரிலே உடன்பிறந்தார்‌ 
நால்வரும்‌ உயிரிழந்தனர்‌. குலசேகரன்‌ சிறைப்பட்டான்‌. 


சிறைப்பட்ட பாண்டியனைச்‌ சிவிகையிலேற்றித்‌ தன்‌ ஊர்‌ 
கொண்டு சென்றான்‌ கன்னடியன்‌. ஆனால்‌ மானவீரனான பாண்‌ 
டியன்‌ பல்லக்கிலிருந்தவாறே யாருமறியாவண்ணம்‌ தன்‌ அரையி 
லிருந்த கத்தியால்‌ கழுத்தில்‌ குத்திக்கொண்டு மாண்டான்‌. 
“பாட்டின்‌” கதை இவ்வாறு கூறினாலும்‌ செவிவழிச்‌ செய்திகள்‌ 
வைரம்‌ தின்று மடிந்தான்‌ எனவும்‌, அரைஞாணை எடுத்துக்‌ 
கழுத்தில்‌ சுருக்கிட்டுக்கொண்டு இறந்தான்‌ எனவும்‌ பலவழியாகக்‌ 
கூறும்‌, 


சிவிகையைத்‌ திறக்கையில்‌ மணமகனாக வேண்டிய மன்னன்‌. 
மடிந்து நடப்பதைக்‌ கண்ட கன்னடியன்‌ மகள்‌ துடிதுடித்தாள்‌ 
இறந்தாலும்‌ அவனை தன்‌ கணவன்‌ என உறுதி பூண்டாள்‌ 
நகரை அணிசெய்யச்‌ சொல்லித்‌ தானும்‌ மணக்கோலம்‌ பூண்டு 
பாண்டியனின்‌ பிணத்திற்கு மாலையிட்டாள்‌. அவனை எரித்த 
சிதையுள்‌ அவளும்‌ குதித்து உயிர்‌ நீத்தாள்‌. “பாட்டு” இவளை வடிவு 
அம்மாள்‌ என்று பெயர்‌ குறிப்பிடுகிறது. 


வில்லுப்பாட்டில்‌ பாடப்படும்‌ சமுதாயக்‌ கதைகளில்‌ வரும்‌ 
கதைத்தலைவன்‌ தலைவியரும்‌ இறுதியிலே இறைவன்‌ அருளால்‌ 
தெய்வநிலை அடைவகதாகக்‌ காட்டுவது வழக்கம்‌. அம்முறை 
யினைப்‌ பின்பற்றியே இந்த ஐவர்‌ ராசாக்கள்‌ கதையிலும்‌ 
“வன்கொலையாக' மாண்டவர்கள்‌ தெய்வநிலை அடைகின்றனர்‌. 
பரமசிவன்‌ பார்வதி ஆகியோரிடம்‌ பல்வேறு வரங்களையும்‌ பெற்று 
“அலயங்கள்‌ பதிதோறும்‌ அவர்களெல்லாம்‌ பூசை கொண் 
டார்‌.”” 


5371 அடிகளைக்‌ கொண்டு நீண்ட பாடலாகக்‌ காணப்படும்‌ 
இதன்‌ பெரும்பகுதி வில்லுப்‌ பாட்டுச்‌ சந்த அமைப்பிலே அமைந்து 
காணப்படுகிறது. சிந்து வகைகள்‌, விருத்தங்கள்‌ இடையிடையே 
காணப்படுகின்றன. என்றாலும்‌ அச்சில்‌ வந்துள்ளவாறு அமைந்த 


64 தமிழ்‌ வில்லுப்பாட்டுகள்‌ 


இக்கதை* முழுவதுமாக வில்லுப்‌ பாட்டாகப்‌ பாடப்‌ 
பட்டிருக்குமா என்பது ஜயுறவாகவே உள்ளது. எனினும்‌ 
குலசேகரனின்‌ மானவீரம்‌, அதனையும்‌ விஞ்சும்‌ அளவிற்குக்‌ 
கன்னடியன்‌ மகள்‌ அவன்‌ பிணத்திற்கு மாலையிட்டு உடன்கட்டை 
ஏறிய திறம்‌ ஆகியவை மக்கள்‌ மனத்திலே மாறாத இடம்பெற்றி 
ருக்கும்‌. ஆதலால்‌ இக்கதையின்‌ முக்கியமான பகுதிகள்‌ வில்லுப்‌ 
பாட்டாகப்‌ பாடப்‌ பெற்றிருக்கும்‌ எனலாம்‌. இக்கதையிடையே 
காணப்படும்‌ “பாடும்‌ பரசி கதை,” “மன்னன்‌, மதிப்பன்‌ கதை” 
* இடைச்சி கதை” ஆகியவை தனித்தனியே காட்டப்படுகின்றன. 
மன்ன்ன்‌ முன்னிலையில்‌ வந்து தன்‌ பதினெட்டு வகை நாடகத்‌ திற 
மும்‌ காட்டி ஆடிய பாடும்‌ பரசி அவன்‌ ஆசை நாயகி ஆகிவிடு 
கிறாள்‌. மன்னன்‌, மதிப்பன்‌ ஆகியோர்‌ பாண்டியன்‌ படையைச்‌ 
சேர்ந்தவர்கள்‌. கன்னடியன்‌ படைகளுக்குக்‌ கோட்டைக்குள்‌ 
தண்ணீர்‌ கொண்டு செல்லும்‌ கள்ளமடைப்‌ பாதையைக்‌ காட்டிக்‌ 
கொடுத்தவள்‌ ஓர்‌ இடைச்சி. வில்லுப்பாட்டாகப்‌ பாடப்பட்ட 
நிலையில்‌ இவர்களின்‌ கதைகள்‌ சுருக்கமாகச்‌ சொல்லப்பட்டிருக்‌ 
கும்‌ எனலாம்‌. பாடும்‌ வழக்கம்‌ நின்ற நிலையில்‌ கதைப்‌ பொருளின்‌ 
சுவைகருதி இப்பகுதிகள்‌ விரிவாக ஆக்கப்பெற்று முன்னிருந்த 
கதையுடன்‌ சேர்த்துப்‌ படிக்கத்‌ தகுந்த கதைப்பாட்டாக இன்‌ 
றைய நிலையில்‌ உள்ளவாறு அமைக்கப்பட்டிருக்கலாம்‌. 

வள்ளியூர்க்‌ கோட்டையில்‌ குழப்பமிக்க சூழ்நிலை ஏற்பட்ட 
காலத்தில்‌ அதனைப்‌ பயன்படுத்தித்‌ தன்னை உயர்த்திக்‌ கொண்ட 
வன்‌ வீணாதி வீணான்‌ என்பான்‌. இவன்‌ கதை தனித்ததோர்‌ 
பாட்டாகக்‌ காணப்படினும்‌ * தற்காலத்தில்‌ வில்லுப்‌ பாட்டாகப்‌ 
பாடும்‌ வழக்கில்‌ இல்லை. 

ஜவர்‌ ராசாக்கள்‌ கதை வில்லுப்பாட்டாகப்‌ பாடப்படு 
வதில்லை எனவும்‌, அகத்தீசுவரம்‌ பக்கத்தில்‌ ஐவர்‌ ராசாக்கள்‌ 
கோயில்‌ ஒன்று இருப்பதாகவும்‌, அங்கு இப்பாட்டு பாடப்பட்டு 
வந்ததாகவும்‌, அங்கும்‌ கோயிலை நிருவகிப்‌ போரிடையே ஏற்பட்ட 
சச்சரவால்‌ விழாக்கள்‌ நடை. பெறாத நிலையில்‌ இப்பாட்டைப்‌ 
பாடும்‌ வழக்கமும்‌ நின்று போய்விட்டதென்றும்‌ நா. வானமாமலை 
குறிப்பிடுகிறார்‌. £ 

எனினும்‌, தம்பியரைக்‌ கொன்ற, தன்னைச்‌ சிறைப்படுத்திய, 
பகையரசன்‌ மகளை மணப்பதைக்‌ காட்டிலும்‌ மாண்டுபோவதே 


1. நா. , வானமாமலை (பதிப்பு) ஐவர்‌ ராசாக்கள்‌ கதை, மதுரைப்‌ பல்‌ 
கலைக்‌ கழகம்‌, மதுரை 2 (1674) 

ல CE, 55 | பக்‌; 221 

3. நா. வானமாமலை (பதிப்பு) ஐவர்‌ ராசாக்கள்‌ கதை, மதுரைப்‌ பலகலைக்‌ 
கழகம்‌. மதுரை 2 (1974) பக; 29. 


அறிமுகம்‌ 65 


மேல்‌ என எண்ணி உயிர்விட்ட பாண்டினின்‌ வீரமும்‌, தன்‌ மனத்‌ 
தில்‌ குடியேறி விட்ட அவனைத்‌ தன்‌ மணவாளனே எனக்கொண்டு 
அவன்‌ பிணத்திற்கு மாலையிட்டுத்‌ தானும்‌ மடிந்த வடிவம்மை 
யாகிய கன்னடியன்‌ மகளது தீரமும்‌ என்றும்‌ மறப்பதற்குரியன 
அல்ல? 
இரவிக்குட்டிப்‌ பிள்ளை போர்‌ 

அடுத்துக்‌ காணப்படும்‌ சிறப்பான வில்லுப்பாட்டுக்‌ கதை 
இரவிக்குட்டிப்‌ பிள்ளை போர்‌ என்பது. இப்பெருவீரர்‌ நடத்திய 
போர்‌ மதுரை, திருமலை நாயக்கரின்‌ ஆதிக்க எண்ணத்தை எதிர்த்‌ 
துச்‌ செய்யப்பட்டதாகும்‌. 

திருமலை நாயக்கர்‌ மதுரையில்‌ 17-ஆம்‌ நூற்றாண்டின்‌ முற்‌ 
பகுதியில்‌ மன்னராக விளங்கியவர்‌.” மைசூர்ப்‌ பண்டயை வென்ற 
வர்‌, கி.பி. 1634-இல்‌ நாஞ்சில்‌ நாட்டிலே படையெடுத்துத்‌ தமி 
மகத்தின்‌ தென்‌ எல்லையிலும்‌ தன்‌ ஆதிக்கம்‌ நிலை பெறவேண்டும்‌ 
என்ற அவரது ஆவலினால்‌ விளைந்த போர்‌ இது. அரசரின்‌ இந்த 
ஆதிக்கஆவலை நிறைவேற்றி வைக்கும்‌ பொறுப்பினை ஏற்ற படைத்‌ 


தலைவர்‌ தளவாய்‌ இராமப்பய்யன்‌ என்பவர்‌.” 


இக்காலத்தில்‌ திருவிதாங்கூர்‌ அரசராக இருந்தவர்‌ இரவி 
வர்மா என்பவர்‌. அக்காலத்தில்‌ திருவிதாங்கூர்‌ ஆட்சிப்‌ பகுதி 
யைச்‌ சேர்ந்ததே நாஞ்சில்‌ நாடு. பகவதி வாழும்‌ தென்முனை 
இந்த நாஞ்சில்‌ பகுதியில்‌ அடங்கும்‌. இத்‌ திருத்தலத்தைப்‌ புண்‌ 
ணியத்‌ துறையாகப்‌ பக்திமான்கள்‌ கருதினர்‌. பாண்டிய வேந்தர்‌ 
களும்‌ பிற்காலச்‌ சோழ மன்னர்களும்‌, விசய நகரத்து அரசர்களும்‌ 
இத்திருத்தலத்தைத்‌ தங்கள்‌ தங்கள்‌ வசத்திலிருக்கும்படியாகச்‌ 
செய்துகொள்ள அடிக்கடி முயன்றனர்‌. இத்தகைய முயற்சிகளின்‌ 
விளைவாக ஓரொரு காலத்தில்‌ இத்தலம்‌ இம்மன்னர்‌ ஒரொருவர்‌ 
ஆட்சிக்குக்‌ 8ம்‌ இருந்து வந்ததற்குச்‌ சான்றுகள்‌ பல உள்ளன என்‌ 
பதையும்‌, அக்காலத்தில்‌ நாஞ்சில்‌ நாட்டின்‌ மீது அடிக்‌ 
கடியும்‌ படைபெடுப்புர்கள்‌ நடந்த வண்ணம்‌ இருந்தமைக்குக்‌ 
கன்னித்துறையைக்‌ கைவசப்படுத்திக்‌ கொள்வதில்‌ மன்னவர்கள்‌ 
மனத்தெழுந்த மட்டற்ற ஆசையே காரணம்‌ என்பதையும்‌ பேரா 
சிரியர்‌ வையாபுரிப்பிள்ளை குறிப்பிடுகிறார்‌. 


1. அ.கி. பரந்தா மனார்‌ மதுரை நாயக்கர்‌ வரலாறு பாரிநிலையம்‌, சென்‌&.1 
(1971) பக்‌: 150 

2. 99 95 55 55 95 பக்‌: 162. 

3. எஹ்‌: வையாபுரிப்புள்ளை, இலக்கிய விளக்கம்‌, தமிழ்ப்புத்தகாலயம்‌ 
சென்னை (1965) பக்‌: 17 

த.வி—5 


66 தமிழ்‌ வில்லுப்பாட்டுகள்‌ 

இராமப்பய்யனின்‌ நாஞ்சில்‌ படையெடுப்புக்கு அண்மைக்‌ 
காரணமாக அமைந்தது வேலய்யன்‌ கொலைநிகழ்ச்சியாகும்‌, அதா 
வது, நாயக்கர்‌ ஆட்சிக்குரிய திறைப்பணம்‌ தண்டிச்‌ செல்வதற்‌ 
காக நாஞ்சில்‌ நாடு சென்றவன்‌ வேலய்யன்‌ என்ற படைத்‌ தலை 
வன்‌. இவனை நாஞ்சில்‌ மந்திரிமார்‌ நயவஞ்சகமாகக்‌ கொன்றுவிட்‌ 
டனர்‌. எனக்‌ கூறப்படுகிறது. இக்கொலை நிகழ்ச்சியைக்‌ கேள்வி 
யுற்ற திருமலை மன்னர்‌ கொண்ட ஆத்திரத்தின்‌ விளைவாக உடனடி 
யாக இராமப்பய்யன்‌ தலைமையில்‌ பழிவாங்கும்‌ எண்ணத்துடன்‌ 
படை புறப்பட்டது. 


அக்காலத்தில்‌ இருந்த நாஞ்சில்‌ மந்திரியார்‌, இரவிக்‌ குட்டிப்‌ 
பிள்ளை மீது மிகுந்த காழ்ப்புணர்ச்சி கொண்டிருந்தனர்‌. போரில்‌ 
வெற்றியை இழந்து விட்டாலும்‌ கேடில்லை, இரவிக்‌ குட்டியை 
இவ்வாய்ப்பில்‌ ஒழித்துக்‌ கட்டிவிட வேண்டும்‌ என்ற முடிவுக்கு வந்‌ 
தனர்‌. இராமப்பய்யனை எதிர்க்கச்‌ செல்லும்‌ முன்னணிப்‌ 
படைக்கு இரவிக்குட்டியே தலைமை தாங்கிச்‌ செல்ல வேண்டும்‌ 
என்ற சூழ்நில்யை வெகு திறமையுடன்‌ உருவாக்கினர்‌. பின்னர்‌ 
ஓர்‌ வஞ்சகச்‌ செயலும்‌ நடந்தது. “உண்மையான வீரன்‌ என்றால்‌ 
இரவியின்‌ தலையைக்‌ கொண்டுபோக உன்னால்‌ முடியுமா? அப்படிக்‌ 
கொண்டுபோய்‌ விடுவாயானால்‌ அப்புறம்‌ போரேது ஒன்றேது”* 
என்று குறிப்பிட்ட ஓர்‌ உள்ளோலையைத்த ந்திரமாக இராமப்பய்ய 
னுக்கு அனுப்பினார்‌. மேலும்‌ படை நடத்தும்‌ ஆற்றல்‌ தங்களுக்குள்‌ 
எவருக்கும்‌ இல்லை என நழுவி விட்டனர்‌. இரவிக்‌ குட்டியோ 
தானே அப்பொறுப்பை ஏற்றுக்‌ கொண்டு புறப்பட்டார்‌. 

தாயின்‌ தீக்கனா, மனைவியின்‌ மயக்கம்‌, இவர்களின்‌ தடுப்பு 
ரைகள்‌ மற்றும்‌ பல்வேறு தீக்குறிகள்‌ யாவும்‌ இரவியின்‌ முனைத்‌ 
தெழுந்த முடிவுக்குமுன்‌ பொடிப்‌ பொடியாயின போரில்‌ இராமப்‌ 
பய்யனைத்‌ தான்‌ ஒருவனாகவே எதிர்க்க நேர்ந்த சூழ்நிலையிலும்‌, 
சூழ்ச்சிக்காரார்தம்‌ நாடகம்‌ வெற்றியுடன்‌ நிறைவேறிய நிலையிலும்‌ 
அஞ்சாது போர்‌ புரிந்து வீரமரணம்‌ அடைந்தான்‌ இரவி, உள்‌ 
ளோலைக்‌ குறிப்பின்படி அவன்‌ தலை இராமப்பய்யனிடம்‌ சேர்க்கப்‌ 
பட்டது. இரவியின்‌ வளர்ப்பு மகன்‌ காளிநாயர்‌ என்பான்‌ 
இராமப்பய்யனிடமிருந்து தந்தையின்‌ தலையைப்‌ பெற்றுவந்து 
உரிய பெருமையுடன்‌ கிரியைகள்‌ நடத்தினான்‌. மக்கள்‌ மனத்திலே 
மாறாத இடம்‌ பெற்ற இரவிக்குட்டி வில்லுப்பாட்டின்‌ கதைத்‌ தலை 
வன்‌ ஆனான்‌. மீண்டும்‌ மீண்டும்‌ அவன்‌ வீரவரலாற்றைக்‌ , கேட்டு 
மக்கள்‌ பகிழ்ந்தனர்‌, வியந்தனர்‌, 

விருத்தங்கள்‌ இடையிடையே வர இக்கதைப்பாட்டு முழுமை 
யும்‌ கும்மி அமைப்பிலேயே எழுதப்பட்டுள்ளது. 


அறிமுகம்‌ ப்‌ 


கான்சாகிபு சண்டை 

“கான்‌ சாகிபு சண்டை' என்னும்‌ கதைப்பாட்டு வில்லுப்‌ 
பாட்டுச்‌ சந்த அமைப்பைஒத்துள்ளதோர்‌ வேறுபட்ட சந்தஅமைப்‌ 
பில்‌ முழுவதுமாகப்பாடப்பட்டுள்ளது. இக்கதைப்பாட்டைப்‌ பாடி 
யவர்‌ யார்‌ என அறிய இயலவில்லையெனினும்‌, முதல்‌ காப்பு விருத்‌ 
தத்தில்‌ தார்வளர்‌ கூடல்‌ மேவுந்‌ தந்தி பொற்பதம்‌ காப்பாமே 
எனக்‌ கூறுவதும்‌, இறுதி வாழ்த்துப்‌ பாடலில்‌ கதையைப்‌ பாடினார்‌ 
பாண்டியன்‌ மீனளைப்‌ போலப்‌ பாக்கியம்‌ பெருகி வாழ்க எனக்‌ 
கூறுவதும்‌, “தென்‌ மதுரைச்‌ சொக்கய்யர்‌ வாழி? தேவிமீனாள்‌ 
கயற்கண்ணியும்‌ வாழி!” எனக்‌ கூறுவதும்‌." இக்கதைப்‌ பாட்டு ' 
ஆசிரியர்‌ மதுரையைச்‌ சேர்ந்தவராக இருத்தல்‌ கூடும்‌ என எண்ண 
இடமளிக்கின்றன. 


கான்சாகிபு பிறப்பினைப்‌ பற்றி இவன்‌ வரலாற்றை எழுதிய 
வர்கள்‌ பல்வேறுபட்ட கருத்துக்களைக்‌ கூறுகின்றார்கள்‌. பிறந்த 
ஆண்டு தெரியவில்லை. பிறந்த ஊர்‌ இராமநாதபுரத்தைச்‌ சேர்ந்த 
பனையூர்‌ எனவும்‌ பிறப்பால்‌ வேளாளனாகப்‌ பிறந்து மருதநாயகம்‌ 
பிள்ளை எனும்‌ பெயரை உடையவனாக இருந்து அடங்காப்‌ பிள்ளை 
யாக வளர்ந்ததால்‌ பெற்றோரை விட்டு ஓடிவர, முகமதிய தையற்‌ 
காரர்‌ ஒருவரால்‌ வளர்க்கப்பெற்று முகமதுயூசப்‌ என்ற பெயரில்‌ 
முகமதிய. மதத்தவனாகவும்‌ மாறினான்‌ எனக்‌ கருதுவர்‌.” 

ஆனால்‌ “பனையூர்‌” மதுரையை ஒட்டியுள்ள ஊரே என்றும்‌ 
பிறப்பால்‌ வேளாளன்‌ அல்ல என்றும்‌ தையற்கார முகமதிய 
ஏழையின்‌ மகனே என்றும்‌ மாறுபட்டகருத்துகளும்‌ கூறப்படு 
கின்றன.” 


எவ்வாறோ, தன்‌ பேராற்றலால்‌ தமிழகம்‌ முழுவதும்‌ அறிந்த 
பெருவீரனாகத்‌ இகழ்ந்தவன்‌ இவன்‌ என்பது தெளிவாகிறது. 
கதைப்பாட்டு இவன்‌ பிறப்பு வளர்ப்பு பற்றி முதலில்‌ மிகச்‌ சுருக்க 
மாகச்‌ சொல்லி ஆர்க்காட்டு நவாபின்‌ படையிற்‌ சேர்ந்து படைத்‌ 
தலைவனாக - கமாண்டராக-- உயர்ந்‌ து கம்மந்தான்‌ கான்சாகிபு 
ஆனான்‌ என்று கூறுகிறது. பின்னர்‌ ஆங்கிலேயரிடம்‌ படைத்‌ 
தொழில்‌ புரிந்தவன்‌ பிரஞ்சுப்‌ படைகளுக்கு எதிராகப்‌ போரிட்டு 
வென்றான்‌. பரங்கிப்பெண்‌ மாஷா என்பாளை மணந்தான்‌. 


1. கான்‌ சாகிபு சண்டை சரஸ்வதி புத்தகசாலை,கொழும்பு (958) பக்‌:3, 98 


2: டாக்டர்‌ ந. சஞ்சீவி, கும்மந்தான்‌ கான்சாகிபு. பாரி நிலையம்‌: சென்னை. 
(1960) பக்‌: 1, 


3. “மஹதி, மாவீரர்‌ கான்சாகிப்‌. யுனிவர்சல்‌ பப்ளிஷர்ஸ்‌. சென்னை - 
(1961) பக்‌: 14, ட்‌ யூ தவல்‌ 


68 தமிழ்‌ வில்லுப்பாட்டுகள்‌ 


அடங்காதிருந்த பாளையக்காரர்கள்‌ அனைவரையும்‌ அடக்கி ஆங்கி 
லேயருக்கு வரி செலுத்தச்‌ செய்தான்‌. இதன்‌ விளைவாக ஆங்கி 
லேயர்‌ இவனை மதுரைக்குச்‌ சுபேதார்‌ ஆக ஆக்கினர்‌. பாளையக்‌ 
காரர்களுடன்‌ புரிந்த பல்வேறு போர்களின்போதும்‌ வெற்றியே 
பெற்றான்‌. நாளடைவில்‌ சுதந்திர மன்னனைப்போல இவன்‌ 
தடந்துவருவதை அறிந்த ஆங்கிலக்‌ கம்பெனியாரும்‌, நவாபும்‌ 
இவனைப்‌ பதவியிலிருந்து நீக்க முடிவு செய்தனர்‌. கர்னல்‌ மன்சார்‌ 
என்ற படைத்தலைவனின்‌ &8ழ்‌ அனுப்பப்பட்ட ஆங்கிலப்படை 
கடுமையாக முற்றுகையிட்டு மதுரைக்‌ கோட்டையைப்‌ பிடித்துக்‌ 
கான்சாகிபைச்‌ சிறைப்படுத்தியது. எந்த ஆங்கிலேயர்களுக்கு ஆதர 
வாக இந்நாட்டுப்‌ பாளையங்களையெல்லாம்‌ அதிரவைத்து ஆட்டிப்‌ 
படைத்தானோ அத்த ஆங்கலேயராலேயே தூக்கிலிடப்பட்டான்‌. 
இவனது வீரமும்‌ வீழ்ச்சியும்‌ மக்களின்‌ மனத்தில்‌ பெரிதும்‌ 
இடம்பெற்றதாலேயே இவனைத்‌ தலைவனாகக்‌ கொண்டு கதைப்‌ 
பாட்டும்‌ தோன்றியது எனலாம்‌. கான்சாகுபு கதை “வில்லுப்‌ 
பாட்டு” எனக்‌ கூறப்பட்டாலும்‌ பாடும்‌ அளவில்‌ அமையவில்லை 
தற்போது வில்லுப்பாட்டாகப்‌ பாடப்படுவதும்‌ இல்லை. 


கட்டபொம்மன்‌ கதை 


வெள்ளையரை எதிர்த்து வீரம்‌ விளைவித்த வீரபாண்டியக்‌ 
கட்டபொம்மனின்‌ கதையும்‌ வில்லுப்பாட்டாகப்‌ பாடப்பட்டு 
வந்தது. எனினும்‌ தற்காலம்‌ வழக்கத்தில்‌ இல்லை. பாஞ்சாலங்‌ 
குறிச்சியில்‌ நடைபெறும்‌ விழாவில்‌ ல ஆண்டுகளில்‌ பாடப்படு 
வதைத்‌ தவிர வேறு இடங்களில்‌ பாடப்படுவதில்லை. 


பாஞ்சாலங்குறிச்சி அரச மரபின்‌ 47ஆம்‌ வேந்தனாகத்‌ 
தோன்றிய வீரபாண்டியன்‌ 18ஆம்‌ நூற்றாண்டின்‌ பிற்பகுதியில்‌ 
வாழ்ந்தவன்‌.” இவனது வீரவரலாறு கூறும்‌ “வீரபாண்டியக்‌ 
கட்டபொம்மு கதைப்பாடல்‌” கும்மிச்‌ சந்தத்தில்‌ முழுவதுமாகப்‌ 
பாடப்பட்டுள்ளது. அளவில்‌ பெரியதாகவும்‌ உள்ளது. 7410 
வரிகள்‌ அமைந்த இப்பாடல்‌ கட்டபொம்மு சரித்திரக்‌ கும்மி 
என்றே தலைப்பிடப்பட்டுள்ளது.” எனினும்‌ இரவிக்குட்டிப்பிள்ளை 
போர்ப்‌ பாடலைப்‌ போலவே இதுவும்‌ வில்லுப்பாட்டாகப்‌ பாடப்‌ 
பெற்றிருக்கலாம்‌. 


அவப்‌ 


1. ஜெகவீரபாண்டியனார்‌. பாஞ்சாலங்குறிச்சி வீர சரி ரம்‌. மவுத்‌ 
நிலையம்‌, மதுரை (1954) பக்‌ ; 45, த்திரம்‌. திருவள்ளு 


யும்‌ ட தா. வானமாமலை (பதிப்பு) வீரபாண்டியக்‌ கட்டபொம்மு கதைப்பாடல்‌ 
மதுரைப்‌ பல்கலைக்‌ கழகம்‌ (1971) பக்‌; 23. 


அறிமுகம்‌ 69 


இவ்வாருக,. வரலாற்று வீரர்களைப்‌ பற்றிய பாடல்கள்‌ 
வில்லுப்பாட்டு வடிவத்தில்‌ ஆக்கப்‌ பெற்றனவாகவும்‌, கும்மிப்‌ 
பாட்டு மெட்டில்‌ அமைந்து வில்லுப்பாட்டில்‌ பாடத்‌ தகுந்தவாறு 
அமையப்‌ பெற்றனவாகவும்‌ இருப்பினும்‌ ஓரொரு காலத்தில்‌ 
பாடப்பெற்றுப்‌ பின்னர்‌ வில்லுப்பாட்டாகப்‌ பாடும்‌ வழக்கினை 
இழந்துவிட்டன. இதற்குரிய காரணத்தைப்‌ பின்வருமாறு 
நா. வானமாமலை கருதுவதை இங்கே குறிப்பிடலாம்‌. 


““டுதய்வங்களைப்பற்றிய பாடல்கள்‌ இன்னும்‌ மக்கள்‌ நினைவி 
லிருந்து அழியாமல்‌ இருப்பதற்குக்‌ காரணம்‌ அத்‌ தெய்வங்களின்‌ 
வழிபாட்டு நாட்களில்‌ அவை பாடப்படுவதே. இன்றும்‌ கொடை 
நாட்களில்‌ நெல்லை மாவட்டத்தில்‌ அம்மன்‌ கதைகளும்‌ மாடன்‌ 
கதைகளும்‌ வில்லுப்பாட்டுகளாகப்‌ பாடப்படுகின்றன. ஆனால்‌ 
வரலாற்று வீரர்கள்‌ தெய்வங்களாக வணங்கப்படுவதில்லை. கட்ட 
பொம்மனுக்கோ தேசிங்குராஜனுக்கேோ கோவில்கள்‌ இல்லை. 
கொடை நடத்துவதும்‌ இல்லை. 


பிற வரலாற்று வீரர்களுக்குக்‌ கோயில்‌ இல்லை என்றாலும்‌ 
ஐவர்‌ ராசாக்கள்‌ என்பார்‌ தெய்வங்கள்‌ ஆகியிருத்தலை அறிதி 
ரோம்‌. ஐவர்‌ ராசாக்கள்‌ கதை இரவிக்குட்டிப்‌ பிள்ளை போர்‌ 
ஆகியவை ஆங்கில ஆதிக்கம்‌ ஏற்படும்‌ முன்‌ நிகழ்ந்த வரலாற்றுச்‌ 
செய்திகளையும்‌ கான்சாகிபு சண்டை கட்டபொம்மன்‌ கதை 
ஆகியவை ஆங்கில ஆதிக்கம்‌ ஏற்பட்ட காலத்து வரலாற்றுச்‌ 
செய்திகளையும்‌ எடுத்துரைக்கின்றன. 

மேலும்‌ கான்சாகிபுவின்‌ முடிவு, கட்டபொம்மனின்‌ முடிவு 
ஆகியவை பாட்டு வடிவில்‌ மக்களிடையே பரவி ஆங்கிலேய ஆதிக்‌ 
கத்திற்கு எதிரான சுதந்திர வேட்கையையும்‌ நாட்டுப்பற்று 
உணர்ச்சியையும்‌ வளர்த்தன. 

மிகவும்‌ அருகிக்‌ காணப்படும்‌ வரலாற்று வீரர்கள்‌ பற்றிய 
வில்லுப்பாட்டுகள்‌ பாடும்‌ வழக்கத்திலிருந்து முற்றிலும்‌ மறைந்து 
விட்டன என்றே கூறிவிடலாம்‌. எனினும்‌ அவை இலக்கிய வடிவில்‌ 
படித்துப்‌ பயன்பெறத்‌ தக்கதான பாமரர்‌ பாடல்களாக நிலவி 
வருகின்றன. 
வில்லுப்பாட்டின்‌ தோற்றம்‌ 

“வில்லுப்பாட்டு', சிற்றூர்‌ த்‌ தெய்வங்களுக்கு வழிபாடு நிகழ்த்‌ 
தும்‌ “கொடை” விழாக்களிலேயே சிறப்பிடம்‌ பெறுவது. பாட்டுப்‌ 


1. நா. வானமாமலை (பதிப்பு) கான்சாகி ்‌ ன பேல்‌ 
கழகம்‌, மதுரை-2, (1972) ட a. பு சண்டை மதுரைப்‌ பல்கலைக்‌ 


70 தமிழ்‌ வில்லுப்பாட்டுகள்‌ 


புலவர்கள்‌, மற்றும்‌ கலைஞர்கள்‌ வாயிலாக இக்கலை பலதலைமுறை 
களாக வழங்கிவருவதென அறிகின்றோமேயன்றி, இன்னவாறு 
இன்ன காலத்தில்‌ தோன்றி வளர்ந்தது எனத்‌ தெளிவாகக்‌ கூறுவ 
தற்குரிய சான்றுகள்‌ இல்லை. பொதுவாக எல்லாக்‌ கலைகளின்‌ 
நிலையும்‌ இதுவே எனலாம்‌. எனவேதான்‌ கலைகள்‌ பலவற்றின்‌ 
தோற்றங்கள்‌ கடவுளர்களுடன்‌ தொடர்பு படுத்தப்பட்டன 
எனக்‌ கருதலாம்‌. 

எனினும்‌ இக்கலையின்பால்‌ ஆர்வமும்‌ ஈடுபாடும்‌ கொண்ட 
பெருமக்கள்‌ இதன்‌ தோற்றம்‌ குறித்துச்‌ சிந்தித்ததன்‌ விளைவாக 
எழுந்த சில கருத்துக்களைக்‌ காணலாம்‌. 


“வில்லிசை என்னும்‌ வில்லுப்பாட்டு, கென்பாண்டி 
நாட்டிற்கே உரியதொரு அரிய கலை, தமிழ்ப்‌ பொதிகைக்‌ காட்டி 
டத்தே வேட்டையாடப்‌ புகுந்த வில்வீரன்‌ ஒருவன்‌ பகற்பொழு 
தெல்லாம்‌ வேட்டையாடிக்‌ களைத்துச்‌ சோர்ந்தவன்‌, மாலை நேரத்‌ 
தில்‌ செழித்த மரமொன்றின்‌ அடியில்‌ அமர்ந்தான்‌. தன்‌ 
கையமர்ந்த வில்லைத்‌ தரையில்‌ சார்த்தி, அம்புக்கோலால்‌ அவ்வில்‌ 
நாணில்‌ மெல்லிய தாளவோசை தோன்ற அடித்து, அத்தாளத்திற்‌ 
கேற்ப இன்னிசைத்‌ தமிழ்ப்பாடல்‌ பாடித்‌ தன்‌ களைப்பு நீங்கப்‌ 
பெற்றான்‌. 

“வில்‌ வீரனது களைப்பை மாற்றவந்த கலையாயெ வில்லிசை 
மலைநாட்டுச்‌ சிறுதெய்வப்‌ பெரும்பூசைக்‌ கொடை நாட்களில்‌ 
பொதுமக்கள்‌ உள்ளத்தைப்‌ பரவசப்படுத்தும்‌ நல்லிசைக்‌ கலையாக 
உருவாயிற்று.””* 


நெல்லைப்‌ பகுதியில்‌ சிறுதெய்வக்‌ கோயிலைப்‌ “பேய்க்‌ கோயில்‌ 
கள்‌” என வழங்குவர்‌. இந்தப்‌ *பேய்க்கோயில்‌”களிலே நிலை 
கொண்ட தெய்வங்களின்‌ கதைகளைப்‌ பாடப்‌ பயன்பட்ட வில்லுப்‌ 
பாட்டினைச்‌ சைவப்‌ பெருமுணிவர்‌ வரலாறுகளையும்‌, தமிழ்‌, 
கண்ணகி, வள்ளுவர்‌ வரலாறுகளையும்‌ பாடிப்‌ பரப்புவதற்குப்‌ 
பயன்படுத்தும்‌ புதுமையைப்‌ படைத்தனர்‌, நெல்லை அருணகிரி 
இசைக்‌ கழகத்தார்‌. அந்நாளில்‌ கழகத்தார்‌ கருத்தில்‌ உருக்‌ 
கொண்ட எண்ணமே மேலே காண்பது. 


வில்லுப்பாட்டுக்‌ சதை பாடும்போது கதையின்‌ வேகத்தால்‌ 
அவ்வப்போது “வீராவேச ஆரவாரம்‌” மேலோங்கி நிற்கும்‌. இதற்‌ 
கேற்றவாறு, பாட்டு நிகழும்‌ கோயிலின்‌ சூழ்நிலைகள்‌ பேரச்சம்‌ 


ட - வய்வட 


அ ஆகத்‌. 


1. செந்தமிழ்ச்‌ செல்வி, சித்தாந்த மலர்‌ (சிலம்பு: 26. பரல்‌: 10 ெ 
யீடு. சென்னை [சூன்‌ 1952] பக்‌; 477. ப்‌ 26: பரல்‌: 10) கழக வெளி 


அறிமுகம்‌ 71 


தரும்‌ பின்புலத்தை அமைக்கும்‌. இந்நிலையில்‌ இக்கலையினைக்‌ காண 
வும்‌ கேட்கவும்‌ நேர்ந்த எஸ்‌. மகாராஜன்‌ பின்வருமாறு கருதினார்‌. 

“அ இமனிதன்‌ வாழ்ந்த உலகமானது பயம்‌ நிறைந்த உலகம்‌. 
புளியமரத்தடியிலே பூதம்‌ இருக்கும்‌, சந்தியிலே முக்கடிகி 
கருப்பன்‌; வேங்கை மரத்திலே வேதாளம்‌: எதைப்‌ பார்த்தாலும்‌ 
மனிதனுக்கு மருட்சி; சொல்ல முடியாத பீதி) ஈரலைக்‌ கலக்இ 
ஆன்மாவையே கலக்கும்‌ எல்லையற்ற பயங்கரம்‌. இந்த உணர்ச்சி 
யைச்‌ சமாளிப்பதற்காகவே தான்‌ ஆதிமனிதன்‌ ஒரு விசித்திரமான : 
சங்கதத்தைச்‌ சிருஷ்டிக்க ஆரம்பித்தான்‌. இந்தச்‌ சங்கீத 
ரகத்தைச்‌ சேர்ந்துதான்‌ நாம்‌ திருநெல்வேலி ஜில்லாவில்‌ கேட்கக்‌ 
கூடிய வில்லுப்பாட்டு," 

வில்லுப்பாட்டின்‌ முதன்மைக்‌ கருவியான வில்‌, வீரர்களின்‌ 
வேட்டைக்கருவியாகவும்‌, போர்க்கருவியாகவும்‌ தொன்று 
தொட்டுப்‌ பயன்பட்டுவரும்‌ கொலைக்கருவியாகும்‌, கூரிய நேரிய 
அம்பினைக்‌ குறிதவறாமல்‌ செலுத்துவதன்‌ மூலமாக, எதிர்‌ நிற்போ 
ருக்கு இன்னலும்‌ இறுதியும்‌ தந்திடும்‌ ஒர்‌ கொலைக்‌ கருவி, எதிர்‌ 
இருந்து கேட்போருக்கு இன்பம்‌--இசையின்பம்‌--விளைவிக்கும்‌ 
கலைக்கருவியாக அமைந்தது எவ்வாறு? இவ்வாறு சிந்தித்து 
இவ்வினாவிற்கு விடைகாண முனைந்த புலவர்‌ பிச்சைக்குட்டி தரும்‌ 
செய்தி வருமாறு : 
“வில்லின்‌ நாணொலியை நமது மக்கள்‌ கேட்டு அனந்தித்துள்‌ 

ளார்கள்‌. பிற்காலத்தில்‌ வெண்கலம்‌ போன்ற *உலோகங்களினால்‌ 

ஆக்கப்பட்ட சிறிய சதங்கைகளை வில்லின்‌ இரண்டு நுனிகளிலும்‌ 
பொருத்திக்‌ கொள்ளும்‌ வழக்கம்‌ வந்தது. வெற்று நாணொலியை 
விடச்‌ சதங்கைகள்‌ பொருத்தப்பட்ட பின்னர்‌ நாணினுடைய 
அதிர்ச்சி சதங்கைகளில்‌ பரவ அதனால்‌ ஏற்படும்‌ நாதமும்‌ 
நாணொலியும்‌ சேரும்போது மிகவும்‌ இங்கிதமான இனிய ஓசை 
ளெம்பலாயிற்று. வேட்டையாடிக்‌ களைத்த சமயங்களிலும்‌ கூட்ட 
மாக இருந்து கேளிக்கையாகப்‌ பொழுதுபோக்க விரும்பிய காலங்‌ 
களிலும்‌ சதங்கைகள்‌ பொருத்தப்பட்ட வில்லின்‌ நாணைத்‌ தட்டி 
ஓசை எழுப்பிக்கொண்டே பாட்டுக்கள்‌ பாடி ஆனந்திக்கத்‌ 
தொடங்கினார்கள்‌. இப்படி ஏற்பட்ட அனுபவம்தான்‌ பின்னர்‌ 
தங்களுக்கு நன்கு பழக்கப்பட்ட தாளக்‌ கருவிகளாகிய குடமுழவு, 
உடுக்கு, தாளம்‌, பம்பை ஆகியவற்றையும்‌ இணைத்துக்‌ கூட்டு 
இசையாக மலரச்‌ செய்தது. 


1. எஸ்‌. மகராஜன்‌, ஒலிச்‌ செல்வம்‌. மனோன்மணி பதிப்பகம்‌. மதுரை 
(1974) பக்‌: 40. i 


72 தமிழ்‌ வீல்லுப்பாட்டுகள்‌ 


“பழைய போர்க்கருவியாக இருந்த வில்லைச்‌ சற்றே பெரி 
தாக்கி அதன்‌ முதுகுப்‌ புறத்தில்‌ பெரிய சதங்கைகளைப்‌ பொருத்தி 
அசல்‌ கலைக்கருவியாக்கி விட்டார்கள்‌. கொலைக்‌ கருவியாக 


2.2? 1 


இருந்த வில்‌ கலைக்கருவியாக மா றின கதை இதுதான்‌”. 

இக்கலை தோன்றிய பாங்கினைப்‌ பற்றி டாக்டர்‌. ஏ. என்‌! 
பெருமாள்‌ பின்வருமாறு குறிப்பிடுகிறார்‌. 

“வில்லுப்பாட்டை மிகச்சிறந்த நாட்டுப்புறக்களையாகக்‌ 
கூறலாம்‌. வில்லின்‌ நாணொலி மகிமையை அறிந்த மனிதன்‌ 
அதனை முறைப்படுத்தி விரைவில்‌ இசையின்‌ வசப்படுத்திக்‌ கருவி 
களின்‌ துணேயினை அதோடு இணைத்து வில்லிசையைச்‌ செம்மைப்‌ 
படுத்தி ஒரு நல்ல பெரும்‌ கலையாக்கி மகிழ்கிறான்‌. இன்று நெல்லை, 
குமரி ஆகியவற்றில்‌ வில்லுப்பாட்டுக்கலை சீருடனும்‌ சிறப்புடனும்‌ 
வளர்க்கப்படுகிறது.””” 


கவிஞர்‌ சுப்பு ஆறுமுகம்‌ தரும்‌ கருத்து வருமாறு : 

“தென்பாண்டி நாட்டுப்‌ பகுதியில்‌ அன்றுள்ள வேடர்கள்‌ 
காட்டில்‌ தங்கள்‌ வேட்டை முடிந்ததும்‌ மரத்தடி நிழலில்‌ கூடி 
யிருந்து தோளிலிருந்த வில்லை மடியில்‌ சாய்த்து அம்பை அந்த 
நாணில்‌ தட்டித்‌ தட்டிப்‌ பாட்டைத்‌ துவக்கியிருக்கிறார்கள்‌. 
பாவத்தின்‌ கரையில்‌ புண்ணியம்‌. ஆடலின்‌ மூடிவில்‌ பாடல்‌. 
கொல்லும்‌ விளையாட்டின்‌ ஓய்வில்‌ வில்லுப்பாட்டு, இதுதான்‌ 
வில்லுப்பாட்டுக்குச்‌ சொன்னால்‌ பொருந்தக்‌ கூடிய சுவையான 
வரலாறாக இருக்கமுடியும்‌,??£ 

*சோமலெ” பின்வருமாறு கருதுகிறார்‌ : 


“கட்டபொம்மனின்‌ வீரவாழ்க்கையை உணர்ச்சியோடு 
உரைப்பதற்கு வில்லுப்பாட்டுக்கலை தோன்றிற்று... சிறு தெய்வங்‌ 
களை வழிபட. வில்லுப்பாட்டு நன்கு அமைூறது... வேட்டையாடிய 
வில்வீரன்‌ களைப்புற்ற நிலையில்‌ பாடிய பாடல்களே இவை.”'* 


மு.சண்முகம்பிள்ளை வழங்கும்‌ விளக்கம்‌ வருமாறு : 


1. சா.பா. பிச்சைக்குட்டி, வில்லிசை" கட்டுரை. தமிழ்வட்டம்‌, 2-ஆம்‌ 
ஆண்டு மலர்‌. (11-4-1969). பக்‌: 165-1 66, ப்‌ ட 
2. டாக்டர்‌. ஏ. என்‌. பெருமான்‌-- நாட்டுப்புறக்‌ ர 
: றக்‌ கலைகளின்‌ வரலாறு, 
(கட்டுரை). கிராமியக்‌ கலைவிழா, சிறப்புமலர்‌, தமிழ்‌ ப 
நாடகமன றம்‌. சென்னை. (1678) வக்ர த்து டன்‌ வு 


3. சுப்பு ஆறுமுகம்‌, காந்தி வந்தார்‌. (வில்லுப்‌ ச 
கம்‌ சென்ன-[17, (1969), ண்டு (வில்லுப்பாட்டு) கலைவாணர்‌ பதிப்ப 


4. சோமலெ, நமது தமிழ்நாடு, திருநெல்வேலி டு | 
சென்னை-1. 1965 பத்மம்‌. திருநெல்வேலி மாவட்டம்‌. பாரிநிலையம்‌ 


ப 3 
அறிமுகம்‌ 7 


“புண்டை மனிதர்களின்‌ வேட்டைத்‌ தொழிலுக்கும்‌ போர்த்‌ 
தொழிலுக்கும்‌ பயன்பட்ட முக்கியமான கருவி வில்‌. இக்‌ கருவி 
யில்‌ மணி கோத்திருப்பது வழக்க மென்பதைக்‌ கம்ப இராமா 
யணம்‌ போன்ற காவியங்கள்‌ வாயிலாய்‌ அறிந்து கொள்ளலாம்‌. 
இராமனுடைய வில்மணி ஓசை ஒலிக்கேற்ப யானை முதலிய எதிரி 
களின்‌ படைகள்‌ வீழ்ந்தன என்பதைக்‌ கம்பர்‌, *“கடுமணி நெடி 
யவன்‌ வெஞ்சிலை, கணகண கணகண எனும்‌ தொறும்‌” 
(யுத்த: மூலபல : 214) என்று குறிப்பிடுகின்றார்‌. இங்ஙனம்‌ 
வெற்றிபெற்ற வீரர்கள்‌ மசிழ்ச்சியால்‌ வில்‌ நாண்‌, வில்மணி ஓலிக்‌ 
கேற்ப மகிழ்ச்சிக்‌ கூத்து ஆடினர்‌. இந்த வில்மணி ஒசை. 
மகிழ்ச்சிக்‌ கூத்தாட்டத்திற்‌ கேற்ப அமைந்திருப்பது கொண்டு, 
வீரர்‌ வழிபாட்டிலும்‌ வில்லை இயக்கி ஆடிப்பாடும்‌ மரபு தோன்றி 
யிருக்கலாம்‌. மற்றும்‌ இதுபற்றிய இன்னொரு கருத்தும்‌ உண்டு. 
அதாவது வேட்டைத்‌ தொழிலில்‌ ஈடுபட்டு வீர வாழ்வு நடத்திய 
மனிதன்‌ ஓய்வு நேரங்களில்‌ இளைப்பாறும்‌ போது வில்மணி ஓசைக்‌ 
கேற்பப்‌ பாடியிருக்கலாம்‌ என்பதே. எவ்வாறாயினும்‌ வில்லிசை 
எழுப்பிப்‌ பாடும்‌ பாடல்‌ வீரர்களின்‌ எழுச்சிக்காகவே முதன்‌ 
முதலில்‌ தோன்றியிருத்தல்‌ வேண்டும்‌. பின்னர்‌ அது வீரர்‌ வழி 
பாட்டிற்கும்‌. பயன்பட்டிருக்க வேண்டும்‌ எனக்‌ கருதுவது 
இயல்பே””.” 

பல்வேறு கருத்துகள்‌ வில்லுப்பாட்டின்‌ தோற்றம்‌ குறித்துக்‌ 
காணப்படும்‌ நிலையில்‌, வழிவழியாக வில்லுப்பாட்டைக்‌ 
கையாண்டு வரும்‌ கலைஞரிடையே வழங்கும்‌ ஒர்‌ பாடல்‌, இக்கலை 
யின்‌ தோற்றத்திற்குத்‌ தெய்வநிலை ஏற்றி அமைதி கொள்ளும்‌ 
வகையும்‌ இங்கே காணலாம்‌, 

*“வினாயகர்‌ குடம்போட--வெற்றி 
வேலவர்‌ வலம்பாட 
பார்வதியாள்‌ வில்லடிக்க_—எங்கள்‌ 
பரமசிவம்‌ கதைகள்‌ கேட்க” 

இவ்வாறெல்லாம்‌ கூறப்பெறும்‌ கருத்துகள்‌ அனைத்தும்‌ 
“வில்லேர்‌ உழவர்‌” ஆகிய வீரர்களின்‌ கதை சொல்லும்‌ ஆர்வம்‌, 
ஆற்றல்‌ ஆகியவற்றின்‌ அடிப்படையிலேயே வில்லுப்பாட்டுக்கலை 
தோன்றியிருத்தல்‌ கூடும்‌ எனவே பொதுவாகக்‌ குறிப்பிடுதலைக்‌ 
காணலாம்‌. “வேட்டம்‌” மேற்சென்று மீண்ட வீரர்‌, ஆநிரை 
கவரவும்‌, மீட்கவும்‌ செய்த போரில்‌ வீரம்காட்டி மடிந்தவர்‌ 
பற்றிய செய்திகளைப்‌ பிறர்கேட்டு மகிழுமாறு தம்‌ திறமைக்கு 


1. மு. சண்முகம்பிள்ளை. ஈனமுத்துப்பாண்டியன்‌ கதை ன்னுரை, 
தமிழாய்வு, 3. சென்னைப்பல்கலைக்கழகம்‌, 1974, பக்‌;V, ல்‌ 


74 தமிழ்‌ வில்லுப்பாட்டுகள்‌ 


ஏற்ப எடுத்துரைக்கும்‌ நிலை ஏற்படுதல்‌ இயல்பே ஆகும்‌. அவ்வாறு 
எடுத்துரைக்கும்போது கையிலுள்ள வில்லைத்‌ தட்டிக்கொண்டே 
உணர்ச்சிப்‌ பெருக்கால்‌ இசைகூட்டிப்‌ பாடியிருத்தலும்‌ கூடும்‌. 


இவ்வாறு பாடும்‌ முறையே, பின்னர்‌ வெற்றி விளைக்கும்‌, 
கொற்றவையை வழிபட்டு வாழ்த்தி நிற்கும்‌ காலத்திலும்‌, 
வீழ்ந்த வீரர்களுக்கு நடுகல்‌ நாட்டி வழிபாடு செய்யும்‌ காலத்‌ 
திலும்‌, கொற்றவை வரலாற்றினையும்‌ நடுகல்லின்‌ தெய்வநிலை 
பெற்றோர்‌ வரலாறுகளையும்‌ பாடுவதற்கும்‌ பயன்பட்டிருத்தல்‌ 
கூடும்‌, கையிலுள்ள வில்லைத்‌ தட்டிப்‌ பாடிய போது ஆநிரை, 
கவருங்கால்‌ துணைபுரிந்த துடியாயெ இசைக்கருவியும்‌, வழிபாட்டுக்‌ 
காலங்களில்‌ ஒலிக்கப்‌ பெற்ற பிற இசைக்கருவிகளும்‌ அத்துடன்‌ 
பக்கத்‌ துணையாகச்‌ சேர்ந்திருத்தலும்‌ இயல்பே. 


நாளடைவில்‌, “ஐயன்‌ வரலாறு” எனத்‌ தெய்வ வரலாறு 
முறையாகப்‌ பாட நேர்ந்த நிலையில்‌, ஆசுகவிப்‌ புலமை வாய்ந்த 
ஒருவர்‌--பாணர்‌ போன்றோர்‌--வீரர்‌ தம்‌ வில்லினையே முதன்மைக்‌ 
கருவியாகக்‌ கொண்டும்‌ பிறகருவிகளைப்‌ பக்கமேளங்களாகச்‌ 
சேர்த்துக்‌ கொண்டும்‌ கதைபாடத்‌ தொடங்கியிருத்தல்‌ கூடும்‌. 
இவ்வாறாக வில்லினை முதன்மைக்‌ கருவியாகக்‌ கொண்டதோர்‌ 
கூட்டிசைப்‌ பாட்டு தோற்றமெடுத்துப்‌ படிப்படியாகப்‌ பக்க 
மேளங்களிலும்‌, பாடும்முறைகளிலும்‌, கதைப்‌ பொருளிலும்‌ மாற்‌ 
றங்களைப்‌ பெற்று நாளடைவில்‌ முழுநிலை வில்லுப்பாட்டுக்‌ கலை 
யாக வளர்ச்சி அடைந்திருக்க வேண்டும்‌ என்றே கருதலாம்‌, 


மேலும்‌, வில்லுப்பாட்டு அமைப்பிலே, வில்லில்‌ பொருத்தப்‌ 
பெற்றுள்ள மணிகள்‌ ஆநிரைகளின்‌ கழுத்தில்‌ அணியப்படுவன 
போன்று பெரிய அளவில்‌ காணப்படுதல்‌, அவை ஆநிரை கவர்ந்த 
வெற்றிக்கு அறிகுறியாக அந்த ஆநிரைகளின்‌ கழுத்து மணி 
களையே வீரர்கள்‌ தங்கள்‌ வில்லில்‌ பொருத்திக்‌ கொண்டனரோ 
என எண்ண இடம்‌ தருகின்றது, 

ஆறிரை கவர்ந்திடும்‌ காலத்தில்‌ துணை புரிந்ததும்‌, வழி 
பாட்டுக்‌ காலத்தில்‌ சிறப்பாக ஒலிக்கப்‌ பட்டதும்‌ ஆகிய துடியே 
முக்கியமான துணைக்‌ கருவியாக அமைந்துவிட நேர்ந்ததும்‌ காண்கி 
றோம்‌, 

இன்று வரையிலும்‌ “குடம்‌” பயன்படுத்தப்பட்டு வரும்‌ நிலை 
யினை நோக்கும்‌ போது, களத்திலிருந்து மீண்டபின்‌ கள்ளுண்டு” 


1. “தொட்டிமிழுங்‌ கழன்‌ மறவர்‌, மட்டுண்டு மகிழ்தூங்கின்‌ | 
து”: 14, 

உண்டாட்டு, வெட்சிப்படலம்‌, ஐயனாரி ர்‌, பா Q 

மாலை, கழகவெளியீடு, (1972) பக்‌: 22, ன்‌ க்‌ 


அறிமுகம்‌ பூ 


மகிழ்ந்த வீரர்‌, களிப்பு மிகுதியால்‌ காலியான அக்குடங்களையே 
கையால்‌ தட்டித்‌ தாளமிட்டவாறு கதைபாடுவோருடன்‌ சேர்ந்து 
கொண்டு பாடி மகழப்‌ பின்னர்‌ அதுவே வில்லுக்குரியதோர்‌ 
துணைக்‌ கருவியாகக்‌ “குடமும்‌” அமைந்துவிடக்‌ காரணமாக இருத்‌ 
குல்‌ வேண்டும்‌ என்றே எண்ணத்‌ தோன்றுகிறது. 


கஞ்சக்கருவிகள்‌, பாணர்‌ போன்றோர்‌ பழங்காலம்‌ தொட்டே 
தங்களுடன்‌ வைத்துக்‌ கொண்டிருந்தவை. ஆதலால்‌ தாளத்திற்‌ 
காக அவையும்‌ சேர்த்துக்‌ கொள்ளப்‌ பெற்றிருத்தல்‌ கூடும்‌ 
எனவே கருதலாம்‌. 

வீரர்கள்‌ தம்‌ கையிலிருந்த அம்பினால்‌ வில்லைத்‌ தட்டிப்‌ 
பாடினர்‌ எனும்‌ கருத்தும்‌ பொருத்தமானதே. தற்போது புலவ 
ரால்‌ பயன்‌ படுத்தப்படும்‌ “வீசுகோல்கள்‌ ” அம்பினுக்குப்‌ பதிலாக 
இடம்‌ பெற்றவையே என்பதைத்‌ தெளிவாகக்‌ காட்டுவன 
போன்றே அமைந்துள்ளன. 


எவ்வாறு தோன்றியிருத்தல்‌ கூடும்‌ என்பதற்குரிய எண்ணங்‌ 
களே மேலே கூறப்பெற்றன. இனி வில்லுப்பாட்டு எந்தக்‌ கால 
எல்லையில்‌ தோன்றியிருத்தல்‌ கூடும்‌ என்பதனைக்‌ காண உதவும்‌ 
சில இலக்கியச்‌ செய்திகளைக்‌ காணலாம்‌. 
இலக்கியச்‌ செய்திகள்‌ 
தற்காலத்தில்‌, இந்த 20-ஆம்‌ நூற்றாண்டின்‌ முற்பகுதியில்‌ 
எழுந்த “மருமக்கள்வழி மான்மியம்‌” எனும்‌ நூலிலே வில்லுப்‌ 
பாட்டு நிகழ்ச்சியைப்‌ பற்றிய குறிப்புக்களைக்‌ காணலாம்‌, 
“ஆண்டுதோறும்‌ ஆலடி. மாடன்‌ 
கொடைக்கு ரூபாய்‌ கொஞ்சமா செல்லும்‌ 
போன கெடைக்குப்‌ புதிதாய்‌ வந்த 
வில்லுக்கரரி வீரம்மைக்கு 
நானுசேலையும்‌ ரூபாய்‌ நாற்பதும்‌ 
கொடுத்தது தியும்‌ கூடியல்லவா''1 


ஓவ்வொரு ஆண்டிலும்‌ ஆலமரத்தடி மாடன்‌ தெய்வத்திற்குக்‌ 
கொடை நடத்தல்‌, அது மிகுதியான பொருட்செலவில்‌ சிறப்பாக 
நிகழ்தல்‌, கொடைவிழாவின்‌ முக்கிய நிகழ்ச்சியாக வில்லுப்‌ 
பாட்டு நடைபெறுதல்‌, ஆண்டுதோறும்‌ புதிய வில்லுப்பாட்டுக்‌ 
காரர்களின்‌ நிகழ்ச்சிக்கு ஏற்பாடுசெய்தல்‌, பெண்டிர்‌ புலவராக 
அமர்ந்து கதை பாடுதல்‌, அவர்களுக்குச்‌ சேலைகளும்‌ பணமும்‌ 


1, தேசிக விநா யகம்பிள்‌ ளை--மருமக்கள்‌ வழிமான்மியம்‌, (7. கருடாஸ்திரப்‌ 
படலம்‌) பாரி நிலையம்‌, சென்னை-], (1970). பக்‌ : 47, 


96 தமிழ்‌ வில்லுப்பாட்டுகள்‌ 


கொடுத்துச்‌ சிறப்புச்‌ செய்தல்‌ ஆகிய வில்லுப்பாட்டுச்‌ செய்திகள்‌ 
பலவும்‌ இப்பகுதியால்‌ அறியமுடிகிறது. 

நாஞ்சில்‌ நாட்டு ஒருசார்‌ மக்களின்‌ சமுதாய வழக்கத்தினைச்‌ 
சுட்டிக்காட்டும்‌ இந்த “மருமக்கள்வழி மான்மியம்‌” அப்பகுதி 
மக்களிடையே வில்லுப்பாட்டு அடைந்துள்ள செல்வாக்கினை 
நன்கு புலப்படுத்துகிறது எனலாம்‌. 

பள்ளு” நூல்களுள்‌ தலைசிறந்ததாயெ “முக்கூடற்பள்ளு” 
ஆறை அழகப்ப முதலியார்‌, திருமலைக்கொழுந்துப்‌ பிள்ளையன்‌ 
ஆகியோர்‌ வாழ்ந்த காலமாகிய கி.பி. 1676 முதல்‌ 1682-க்குள்‌ 
இயற்றப்பட்டதாகலாம்‌ என்பர்‌." 17-ஆம்‌ நூற்றாண்டின்‌ 
பிற்பகுதியைச்‌ சேர்ந்த இந்நூலுள்‌ வில்லுப்‌ பாட்டுச்‌ செய்திகள்‌ 
காணப்படுகின்றன. 

இந்நூலில்‌ வரும்‌ மூத்தபள்ளி, பண்ணை ஆண்டையிடம்‌ தன்‌ 
கணவனாகிய வடிவழகக்‌ குடும்பனைக்‌ குறித்து முறையீடு செய்‌ 
கையில்‌, அவன்‌ கொட்டு, கூத்து, கொடை என்றே காலம்‌ கழித்‌ 
தான்‌ என்றும்‌, ஊர்க்கொடையை ஒட்டி ஏற்பாடு செய்யப்பெற்ற 
வில்லுப்பாட்டிற்கும்‌ கணியான்‌ பாட்டுக்குமாக மக்களிடம்‌ வரி 
மேல்‌ வரியாக அரித்துப்‌ போட்டுவிட்டான்‌ என்றும்‌ வில்லுப்‌ 
பாட்டுக்கு அளவுக்கு அதிகமாகவே :மொய்‌”வைத்துப்‌ பாராட்டுச்‌ 
செய்தான்‌ என்றும்‌ குறிப்பிடுகிறாள்‌. 

“உரத்திடும்‌ காளை - சுழியன்‌ 
நரைத்தலை மோழை - புதியவன்‌ 
ஊட்டுக்குக்‌ குறித்தான்‌ - வில்லடிப்‌ 
பாட்டுக்குப்‌ பொறித்தான்‌”?” 

“ஆருக்கும்‌ பணியான்‌ - சீவலப்‌ 
பேரிக்குள்‌ கணியான்‌ - வில்லென்னும்‌ 
அரிப்பிட்டுப்‌ போட்டான்‌ - பள்வரி 
தெரிப்பிட்டுக்‌ கேட்டான்‌”? 

“வில்லுப்பாட்டு” வில்‌ என்றும்‌ 'வில்லடிப்பாட்டு” என்றும்‌ 
வழங்குதலை இப்பகுதிகள்‌ குறிப்பிடுகின்றன. மேலும்‌ ஓர்‌ சிறப்‌ 
பான செய்தியும்‌ இங்கு அறியமுடிகிறது. குறிப்பிட்டுள்ள முதல்‌ 
பகுதியுள்‌ காணப்படும்‌ :புதியவன்‌', நெல்லைமாவட்டத்தில்‌ 


1. ந. சேதுரகுநாதன்‌ (உரை க்கடடற்‌ பள்ளு, கழகவெளியீடு, 
சென்ன-1. (1970) பக்‌, 1 பூ ஞு ்‌ ய 


2. ந. சேதுரகுநாதன்‌ (உரை) முக்கூடற்பள்‌ டக வெளியீடு, சென்னை, 
(1967) பக்‌: 114. ர்‌ வண்டு பரம்‌ 


3. 93 99 35 பக்‌: 118. 


77 


அறிமுகம்‌ 


பரவலாக வணங்கப்‌ பெற்றுவரும்‌ “தடிவீரசாமியின்‌ முன்னோடித்‌ 
தெய்வம்‌? வடிவழகக்‌ குடும்பன்‌ இப்‌ “புதியவன்‌” தெய்வத்திற்கு 
ஊட்டுப்‌ போட்டுக்‌ கொடுக்க விரும்பி, அதற்காகும்‌ செலவினங்‌ 
களுக்காகவே குறிப்பிடப்பட்டுள்ள காளைகளை விலைகுறித்து விற்று 
விட்டான்‌ என அறிகிறோம்‌. 

“ஊட்டுப்‌' பெறும்‌ புதியவன்‌ எவ்வாறு தடிவீரசாமி (மந்திர 
மூர்த்தியின்‌ முன்னோடித்‌ தெய்வமானான்‌ என்ற கதையினை மந்திர 
மூர்த்தி கதை வில்லுப்பாட்டின்‌ வாயிலாக அறியலாம்‌. குலத்‌ 
தாழ்ச்சியைப்‌ பற்றிக்‌ கவலைகொள்ளாமல்‌ மந்திரமூர்த்தியிடம்‌ 
மாணவனாகச்‌ சேர்ந்து அவன்பால்‌ பல மந்திரங்களைக்‌ கற்றுணர்ந்த 
பின்‌, புதியவனுக்கு ஆணவம்‌ மேலிடுகிறது. அதன்‌ விளைவாக 
ஆசானுக்கும்‌ மாணவனுக்கும்‌ இடையே எழுந்த பகைமை 
யாலேயே மந்திரமூர்த்தியைக்‌ காட்டிக்கொடுக்கிறான்‌ புதியவன்‌. 
இதனால்‌ மாண்டுபோக நேரும்‌ மந்திரமூர்த்தியோ பேய்‌ வடிவத்‌ 
தாங்கிப்‌ புதியவனைப்‌ பழிவாங்கிவிடுகிறான்‌. எனினும்‌, செய்த 
பிழைக்கு வருந்தி மன்னிப்புக்‌ கேட்கவே, புதியவனை மன்னித்துத்‌ 
கன்‌ முன்னோடித்‌ தெய்வமாகவும்‌ ஏற்றுக்கொள்கிறான்‌ தடிவீர 
சாமி ஆன மந்திரமூர்த்தி. 

இந்த மந்திரமூர்த்தி திருநெல்வேலிச்‌ சீமையை ஆண்ட வட 
மலையப்ப பிள்ளை காலத்தில்‌ வாழ்ந்தவனாகக்‌ காட்டப்படுகின்றான்‌. 
முக்கூடற்பள்ளு “புதியவன்‌ தெய்வமாகி வழிபாடுபெறும்‌ நிலை 
யைக்‌ குறிப்பதால்‌ “மந்திரமூர்த்தி? வாழ்ந்தகாலம்‌ முக்கூடற்பள்ளு 
எழுந்த காலத்திற்கு முந்தியதே என்பது கெளிவு. இக்காலத்தில்‌ 
'ஆண்டிருந்தவராகக்குறிக்கப்‌ பெறும்‌ வடமலையப்பபிள்ளை 16-ஆம்‌ 
நூற்றாண்டிலேயே மச்சபுராணத்தைத்‌ தமிழில்‌ தந்து புகழ்பெற்ற 
வடமலையப்பபிள்ளையன்‌" என்பாரே எனக்‌ கொள்ளலாம்‌. முக்‌ 
கூடற்பள்ளு “வடமலேந்திரன்‌'ூ எனக்‌ குறிப்பிடும்‌ வடமலையப்ப 
பிள்ளையனும்‌ இவரே யாதல்‌ வேண்டும்‌ எனலாம்‌. அவ்வாறாயின்‌ 
16-ஆம்‌ நூற்றாண்டில்‌ வில்லுப்பாட்டு பரந்த நிலையில்‌ வழங்கப்‌ 
பட்டுவந்த பான்மையினை அறியலாம்‌. 

இந்நிலையில்‌, 16-ஆம்‌ நூற்றாண்டின்‌ இடைப்பகுதியில்‌ £ எழுந்த 
“தெய்வச்‌ சிலையார்‌ விறலிடுவிடுதூது' எனும்‌ நூலினுள்‌ வில்லுப்‌ 
பாட்டைக்‌ குறித்த செய்தி சிறப்பாக அமைவதைக்‌ காணலாம்‌. 


1. டாக்டர்‌ தெ.பொ.மீ. தமிழ்ப்புராணங்கள்‌ (கட்டுரை) கலைக்‌ களஞ்சியம்‌ 
தொகுதி 7 தமிழ்வளர்ச்சிக்‌ கழகம்‌ சென்னை. (1960) பக்‌: 438. 

2 த. சேதுரகுதா தன்‌ (உரை) முக்கூடற்‌ பள்ளு, கழக வெளியீடு, (1970 
பக்‌: 22, 


3. மூ. அருணாசலம்‌-தமிழ்‌ இலச்கிய வரலாறு, கா வித்யாலயம்‌ 
மாயூரம்‌. (1976) பக்‌: 293. று, காந்தி வித்யாலயம்‌, 


75 தமிழ்‌ வில்லுப்பாட்டுகள்‌ 

இந்தரலின்‌ கதைத்தலைவனாகிய *நடலீங்கப்‌ பட்டன்‌” 
என்பான்‌ மாமனாருடன்‌ ஏற்பட்ட சச்சரவால்‌ தன்‌ மனைவியைப்‌ 
பிரிந்து சென்று சங்கரநயிஞர்‌ கோவிலைச்‌ சேர்த்த *அதிரூப 
ரத்தனம்‌' என்ற தாசியின்‌ மையலில்‌ சிக்கித்‌ தன்‌ கைப்பொருள்‌ 
யாவும்‌ இழக்கிறான்‌. அந்த நங்கையின்‌ நன்மைக்காக ஆங்குள்ள 
தாய்க்கிழவியின்‌ யோசனைப்படி, சுடலைமாடன்‌ கோயிலுக்குத்‌ தன்‌ 
செலவில்‌ தனிக்கொடை கொடுத்து வழிபடும்‌ நிலைமை அவனுக்கு 
நேர்கிறது. இதனைக்‌ குறித்துவருந்தும்‌ நிலையில்‌ விறலியிடம்‌ பின்‌ 
வருமாறு விவரிக்கிறான்‌. 


(2 


சா சட வெொறுக்கரிது 

தொத்தமுள்ள நான்வரைக்குத்‌ தோற்றாது வேறொன்றுஞ்‌ 
செந்தளீர்க்கை நல்லாள்‌ திரண்டநாள்‌ - வத்துதொட்ட 
மாடெனன்ற தேவதைக்கு வைச்சு வணங்குவளாம்‌ 
ஆடுபன்றி கோழியிவை யல்லாமல்‌ - பாடுகின்ற 
வில்லரம்‌ முரசாம்கை வெட்டும்‌ கணியானாம்‌ 

எல்லா வகைக்கும்‌ எழுபதுபெரன்‌ செல்லுமென்று 
கேட்ட படிக்குக்‌ கொடுத்தேன்‌..." ** 


இப்பகுதியுள்‌ “பாடுகின்ற வில்லாம்‌” என்ற சொற்கள்‌ வில்லுப்‌ 
பாட்டைக்‌ குறித்து நிற்கின்றன. மக்களனைவரும்‌ சேர்ந்து 
கொடுக்கும்‌ ஊர்க்கொடையில்‌ மட்டுமன்றி ஒருவரே தன்‌ செலவில்‌ 
கொடுக்கும்‌ தனிக்கொடையிலும்கூட வில்லுப்பாட்டு இன்றியமை 
யாத நிகழ்ச்சியாக அமைகின்ற தன்மையும்‌ இங்கே அறியலாம்‌, 
இதனால்‌ 16-ஆம்‌ நூற்றாண்டின்‌ இடைப்பகுதியில்‌ வில்லுப்பாட்டு 
பெருவழக்குடையதாக இருந்தமை தெளியலாம்‌, 


தமிழ்நாட்டு நாட்டுப்புற இயல்‌ பற்றிய “The Folklore of 
Tamil Nadu’ எனும்‌ ஆங்கில நூலுள்‌ வில்லுப்பாட்டைப்‌ பற்றிய 
விவரம்‌ தரப்படுகிறது. இதில்‌ 15-ஆம்‌ நூற்றாண்டில்‌ அரசப்‌ 
புலவர்‌ என்னும்‌ ஒருவரால்‌ “வில்லுப்பாட்டு” உருவாக்கப்‌ பெற்றது 
என்ற செய்தியைக்‌ காண்கிறோம்‌.” இச்‌ செய்திக்கு உரிய ஆதாரம்‌ 
ஏதும்‌ தெரியவில்லை. என்றாலும்‌ முன்பு கூறப்பட்ட இலக்கியச்‌ 
சான்றுகளைக்‌ கொண்டு காணும்போது 15-ஆம்‌ நூற்றாண்டில்‌ இக்‌ 
கலை தோற்றம்‌ பெற்றதெனக்‌ கொள்வதிலும்‌ தவறில்லை எனலாம்‌. 
எனினும்‌ இதற்கும்‌ முந்திய காலத்திலேயே இக்கலை வழக்கிலிருந் 
திருக்க வேண்டும்‌ எனக்கருதலாம்‌. 16-ஆம்‌ நூற்றாண்டின்‌ இடைப்‌ 

1. குமாரசாமி அவதானி, தெய்வச்சிலையார்‌ விறலிவிடுதூது( 1936) பக்‌:32. 


2, ‘Somalay’ Folklore of Tamil Nadu, National Book Trust India 
(1973) pazc, 150. , Tru 


அறிமுகம்‌ 79 
. பகுதியில்‌ பெருவழக்குப்‌ பெற்றிருந்த நிலையில்‌ இதற்குச்‌ சில 
நூற்றாண்டுகளுக்கு முன்பேனும்‌ வில்லுப்பாட்டுகலை உருவாக்கம்‌ 
பெற்றிருத்தல்‌ வேண்டும்‌ எனலாம்‌. 

“ஜயனுக்குப்‌ பாடும்‌ பாட்டு” 

“வில்லுப்பாட்டு எனும்‌ களஞ்சியக்‌ கட்டுரையுள்‌ பாமர 
மக்கள்‌ பரம்பரையாகப்‌ பாடிவருகிற பாடலைப்‌ பல்வரிக்கூத்து 
என்பர்‌ அடியார்க்கு நல்லார்‌. இதன்‌ வகையில்‌ ஒன்று எனலாம்‌ 
வில்லுப்பாட்டை” என்று ஆசிரியர்‌ கு. அருணாசலக்‌ கவுண்டர்‌ 
குறிப்பிடுகிறார்‌." 


அடியார்க்கு நல்லார்‌, சிலப்பதிகார அரங்கேற்றுக்‌ காதையுள்‌ 
“பல்வரிக்கூத்‌ தும்‌ விலக்கினிற்‌ புணர்த்து” எனும்‌ அடிக்குப்பொருள்‌ 
விரிக்கையில்‌, அவ்வுரைப்பகுதியின்‌ இறுதியில்‌ வரி எட்டுவகைப்‌ 
படும்‌ எனக்‌ கூறுவதன்மேல்‌ “இவ்வரி என்பதனைப்‌ பல்வரிக்‌ கூத்‌ 
தென்பாரும்‌ உளர்‌ என்னை'* எனக்குறிப்பிட்டுப்‌ பின்வரும்‌ மேற்‌ 
கோளைத்‌ தருரறோர்‌. 


“சிந்துப்‌ பிழுக்கை யுடன்சந்தி யோர்முலை 
கொத்தி கவுசி குடப்பிழுக்கை-கந்தன்பாட்‌ 
டாலங்காட்‌ டாண்டி பருமண னெல்லிச்சி 
சூலத்‌ தருநதட்டத்‌ தூண்டிலுடன்‌-ீலமிகும்‌ 
ஆண்டி அமன்புனவே டாளத்தி கோப்பாளி 
பாண்டிப்‌ பிழுக்கையுடன்‌ பாம்பாட்டி-மீண்ட 
கடவுட்‌ சடைவீர மாகோசங்‌ காமன்‌ 
மகிழ்சிந்து வாமன ரூபம்‌-விகட நெடும்‌ 
பத்திரங்‌ கொற்றி பலகைவாள்‌ பப்பசப்பெண்‌ 
டத்தசம்‌ பாரந்‌ தகுணிச்சங்‌-கத்து 
முறையீண்‌ டிருஞ்சித்து முண்டித மன்னப்‌ 
பறைபண்‌ டி.தன்புட்ப பாணம்‌-இறைபரவு 
பத்தன்‌ குரவையே பப்பறை காவதன்‌ 
பித்தஜொடு மாணி பெரும்பிழுக்கை-எத்‌ துறையும்‌ 
ஏத்திவரும்‌ கட்களி யாண்டு விளையாட்டுக்‌ 
கோத்த பறைக்குடும்பு கோற்கூந்து-மூத்த 
கிழவன்‌ கழவியே கின்றாப்‌ பிருண்டி 
அழகுடைய பண்ணிவிக டாங்கம்‌-திகழ்செம்பொ 
னம்மனை பத்து கழங்காட லாலிக்கும்‌ 


1. கு. அருணாசலக்‌ கவுண்டர்‌,ர்வில்லு பாட்டு, (கட்டுரை) கலைக்‌ கள; 
சியம்‌ தொகுதி, 9. தமிழ்வளச்சிக்‌ கழகம்‌, சென்னை, (1968) பக்‌ : 362 


80 தமிழ்‌ வில்லுப்பாட்டுகள்‌ 


விண்ணகக்‌ காளி விறற்கொத்தி-௮ல்லாத 
வாய்ந்த தனிவண்டு வாரிச்சி பிச்சியுடன்‌ 
சாந்தமுடைய சடாதாரி-ஏய்ந்த விடை 

தக்க பிடார்‌ நிர்த்தந்‌ தளிப்பாட்டுச்‌ .சாதுரங்கம்‌ 
தொக்க தொழில்‌ புனைந்த சோணாண்டு-மிக்க 
மலையாளி வேதாளி வாணி குதிரை 

சிலையாடு வேடு சிவப்புத்‌- தலையில்‌ 
திருவிளக்குப்‌ பிச்சி திருக்குன்றயிற்பெண்‌ 
டிருண்‌ முகத்துப்‌ பேதை யிருளன்‌-பொருமுகத்துப்‌ 
பல்லாங்‌ குழியே பகடி பகவதியாள்‌ 

நல்லார்‌ தந்‌ தோள்வீச்சு நற்சாழல்‌-அல்லாத 
உந்தி யவலிடி. யூராளி யோகினிச்சி 

குத்திவரும்‌ பாரன்‌ குணலைக்கூத்‌-தத்தியம்போ 
தாடுங்‌ களிகொய்யு முள்ளிப்பூ வையனுக்குப்‌ 
பாடும்பாட்‌ டாடும்‌ படுபள்ளி- நாடறியும்‌ 
கும்பீடு நட்டங்‌ குணாட்டங்‌ குணாலையே 
துஞ்சாத சும்மைப்பூச்‌ சோகை-மஞ்சரி 

ஏற்ற வுழைமை பறைமுத லென்றெண்ணிக்‌ 
கோத்தவரிக்‌ கூத்தின்‌ குலம்‌” 


கலிவெண்பா யாப்பில்‌ எழுதப்பெற்ற இந்த நீண்ட மேற்‌ 
கோள்‌ நாட்டுக்கலைகளின்‌ சுரங்கம்‌ எனலாம்‌.இது யார்‌ கூற்று என 
அறிய இயலவில்லை. ஏறத்தாழ நூறு வகை நாட்டுப்புறக்கலைகள்‌ 
இங்கே குறிக்கப்படுகின்றன எனலாம்‌. ஒவ்வொரு வகையினையும்‌ 
தனித்தனியே விரித்துரைக்கும்‌இலக்கணங்களும்‌ இருந்திருக்கலாம்‌. 
ஆனால்‌ அவற்றை நாம்‌ அறியமுடியவில்லை. எனினும்‌ இம்‌ மேற்‌ 
கோள்‌, அந்தக்‌ காலத்திலே நாட்டுப்‌ புறக்கலைகளின்‌ மீது நாட்டம்‌ 
செலுத்தி அவைகுறித்து ஆய்ந்து இலக்கணமும்‌ காணுகற நிலை 
இருந்ததனைத்‌ தெளிவாக்குகிறது. 


அம்மனை, பந்து, கழங்கு, பல்லங்குழி ஆயன இன்றும்‌ வழக்கி 
லிருப்பவை “பிழுக்கை” எனும்‌ சொல்‌ நான்கு இடங்களில்‌ வரு 
கின்றது. இச்சொல்‌ கூத்து என்னும்‌ பொருள்‌ உடையதாக 
இருக்கலாம்‌. சிந்துப்‌ பிமுக்கை என்பது சிந்துபாடி ஆடும்‌ கூத்தா 
கலாம்‌. முருகனுக்கு ஆடும்‌ காவடியாட்டமாகவும்‌ இருக்கலாம்‌. 
மன்மதனை நோக்கிப்‌ பாடும்‌ சிந்து காமன்‌ மகிழ்‌சந்து எனப்‌ பின்‌ 
னால்‌ கூறப்படுகின்றது. ஓர்‌ முலை கெந்தி என்பது கண்ணகி கதை 


' சிலப்பதிகாரம்‌ மூலமும்‌ யார்க்‌ ்‌ த ர 
பதிப்பு. (1960) பக்‌ 88.907 15% நல்லார்‌ உரையும்‌. உ.வே.சா. 


அறிமுகம்‌ 81 
குறித்த கூத்தாகலாம்‌. குடப்பிமுக்கை, பதினொரு வகை ஆடலுள்‌ 
ஒன்றாகிய குடக்கூத்து எனும்‌* குடம்‌ கொண்டு ஆடும்‌ ஆட்ட 
மாகலாம்‌. இதுவே, இன்றைய நிலையில்‌ “கரக ஆட்டம்‌” எனும்‌ நிலை 
யில்‌ எஞ்சி நிற்பதாகலாம்‌. பாண்டிப்‌ பிழுக்கை என்பது பள்ளி 
எழுச்சிப்பாட்டாகலாம்‌. “பாண்டிகன்‌' எனும்‌ சொல்‌ பள்ளி 
எழுச்சி பாடுவோன்‌ எனப்‌ (வைதாளிகன்‌) பொருள்படுகிறது.” 
அல்லது “பாண்டில்‌' எனும்‌ கஞ்சக்கருவியினை இயக்கிப்‌ பாடும்‌ 
பாட்டாகலாம்‌. பாம்பாட்டி என்பது “மகுடி” என வழங்கும்‌ 
பாம்பிசை ஆகலாம்‌. இறைபரவு பத்தன்‌ குரவை, மாயோனையோ 
முருகனையோ வாழ்த்தும்‌ குரவையாட்டம்‌ ஆகலாம்‌. கோற்‌ 
கூத்து கோலாட்டம்‌ ஆகலாம்‌. மூத்த கிழவன்‌ கழவியே என்பது, 
இன்றும்‌ நரைமுடிக்‌ கோலத்துடன்‌ ஆடிப்பாடும்‌ “பகல்‌ வேடக்‌ 
காரர்‌ எனப்படுவோர்‌ நிகழ்த்தும்‌ கூத்தினைப்‌ போன்றதாகலாம்‌2 
ஆலிக்கும்‌ விண்ணகக்‌ காளி என்பது இன்றும்‌ நெல்லைமாவட்ட த்‌ 
தின்‌ சில பகுதிகளில்‌ வழக்கில்‌ இருக்கும்‌ *காளிவேட' ஆட்டமா 
கலாம்‌. கிள்ளுப்‌ பிராண்டி என்பதும்‌ ஒருவகை ஆடலாகும்‌. 
வாய்ந்த தனிவண்டு, திருவாசகத்துள்‌ காணப்படும்‌ திருக்‌ 
கோத்தும்பி போன்றதோர்‌ வகையில்‌ அமைந்தது ஆகலாம்‌. 


சாந்தமுடைய சடாதாரி என்பது சிவனின்‌ கூத்தாகவும்‌. 
ஏய்ந்த விடை தக்க பிடார்‌ நிர்த்தம்‌ என்பது சன விடை மேல்‌ 
நின்று அருளும்‌ காளியின்‌ (கெரற்றவை) ஆட்டமாகவும்‌ கொள்ள 
லாம்‌. சாதுரங்கம்‌, சதுரங்க ஆட்டமாகலாம்‌. குதிரை என்பது 
பொய்க்குதிரை ஆட்டமாகவும்‌ கருதலாம்‌. நல்லார்தம்‌ தோள்‌ 
வீச்சு, நற்சாழல்‌, உந்தி ஆகியவை முறையே திருவாசகத்துள்‌ 
காணப்படும்‌ திருத்தோள்‌ நோக்கம்‌, திருச்சாழல்‌, திருவுந்தியார்‌ 
என்பனவே எனலாம்‌. அவலிடி என்பதும்‌ திருப்பொற்‌ சுண்ணம்‌ 
போன்றதோர்‌ “உலக்கைப்பாட்டு' வகை எனலாம்‌. குணலைக்‌ 
கூத்து என்பது *வென்றிக்கூத்து” போன்றதாகலாம்‌. அந்தியம்‌ 
போதாடும்‌ களி என்பது மாலைக்காலத்து ஆடுவதோர்‌ கூத்தாக 
லாம்‌. கொய்யு முள்ளிப்பூ என்பது திருவாசகத்துத்‌ திருப்பூவல்லி 


1. சிலப்பதிகாரம்‌ கடலாடுகாதை (அடியார்க்குநல்லார்‌ உரை) உ.வே.சா 
பதிப்பு. (1978) பக்‌: 191. 


2. V. Visvanatha pillaih. A Tamil English Dictionary. The 
Madras School Book and Literature Society, (1972) page: 525 
'குணலை ௨ warrior’s Shout of triumph, joy, valour or defizrice, 
V. , Visvanatha pillai A Tamil English Dictionary. The M.5.3.1. 

socicty 1972 page: 255 


கு.வி--6 


82 தமிழ்‌ வில்லுப்பாட்டுகள்‌ 


போன்றதாகலாம்‌ ஏனையவும்‌ இவ்வாறே ஓரொரு கூத்து 
வகையினைப்‌ போன்றதாக இருக்கலாம்‌." 


“ஐயனுக்குப்‌ பாடும்‌ பாட்டு” என்பதும்‌ அவற்றுள்‌ ஒன்றாக 
அமைக்கிறது. ஐயன்‌ எனும்‌ தெய்வம்‌ குறித்துப்‌ பாடப்பெறும்‌ 
பாட்டு என்பது தான்‌ இத்தொடரின்‌ பொருள்‌ எனலாம்‌. தெய்‌ 
வத்‌ தொடர்புடையதெனத்‌ தெளிவாக அறியமுடிகற கந்தன்‌ 
பாட்டு, ஆலங்காட்டாண்டி, சூலந்தரும்‌ நட்டம்‌, காமன்‌ மகிழ்‌ 
சிந்து, வாமன ரூபம்‌,பிடார்‌ நிர்த்தம்‌, இருளன்‌, பகவதி போலும்‌ 
வகைகள்‌ கூறப்படுவதினின்றும்‌ வேறுபட்டுப்‌ “பாடும்‌ பாட்டு 
எனக்‌ குறிப்பிடப்படுவது கொண்டு “ஐயனுக்குப்‌ பாடும்‌ பாட்டு” 
என்னும்‌ இவ்வகை பலரால்‌ கூட்டாகப்‌ பாடப்படும்‌ - பாட்டாக 
அமைவகெனவும்‌ மற்றவை ஓரளவு கூத்து நிகழ்ச்சிகளாக அமை 
வன எனவும்‌ கருதலாம்‌. “பாடுகின்ற வில்லாம்‌” என்ற தெய்‌ 
வச்சிலையார்‌ விறலிவிடுதூதின்‌ தொடரும்‌ இங்கு எண்ணிப்‌ 
பார்க்கத்‌ தக்கதாம்‌. 

வில்லுப்பாட்டுப்‌ புலவர்‌ பெருமக்களால்‌ வழிவழியாகப்‌ 
பாடப்பெற்றுவரும்‌ தெய்வக்‌ கதைகளுள்‌ முதன்மைச்‌ சிறப்புடை 
யது ஐயன்‌ கதை எனப்படும்‌ சாத்தா கதையே ஆகும்‌. பிற 
தெய்வக்‌ கதைகளையோ அல்லது சமுதாயத்‌ தொடர்புடைய பிற 
வகைக்‌ கதைகளையோ வில்லில்‌ பாடுவதாக இருந்தாலும்கூட ஐயன்‌ 
பிறப்பை முதன்‌ முதல்‌ சுருக்கமாகவேனும்‌ பாடிமுடித்த பின்னரே 
அன்று குறிப்பிட்ட கதையினைப்‌ பாடும்‌ ஓர்‌ மரபினை இன்றும்‌ 
வில்லுப்பாட்டு நிகழ்ச்சிகளில்‌ கையாளுகின்றனர்‌. 


சங்க காலத்திலேயே பெருவழக்குடையதாக இருந்துவந்த 
சாத்தன்‌ வழிபாடு இன்றுவரை அந்நிலையிலேயே மக்களிடை நிலவி 
வருகிறது”. இச்சாத்தனே ஐயன்‌ எனவும்‌ வழங்கப்பட்டான்‌ 
என்பதைப்‌ “பாசண்டச்‌ சாத்தற்கு”' எனும்‌ தொடருக்குச்‌ 


1. மு. அருணாசலம்‌ இர்மேற்கோள்பற்றிக்‌ கருத்துச்‌ தெரிவிக்‌ கையில்‌, 
கழங்கு, தணலை, குரவை, பகடி, பகவதி, பந்து, பறை, பாம்பாட்டி, 
பிடாரன்‌ ஆகியவை. தத்துவராயர்‌ பாடுதுறையுள்‌ (15-ம்நூற்‌) 
இடம்‌ பெற்றுள்ளன என்றும்‌. ஆலங்காட்டு ஆண்டி என்பது காரைக்‌ 
கால்‌ அம்மை கதையுடன்‌ கொடர்புடையது எனவும்‌. சும்மைப்பூ ஓர்‌ 
வள்ளைப்பாட்டு என்றும்‌ 'ஆடும்படுபள்ளி “பள்ளு நூலாக வளர்ச்சி 
பெற்றிருக்கலாம்‌ என்றும்‌ சோழன்‌ கல்வெட்டுகளில்‌ காணும்‌ திருவிளக்‌ 
குப்‌ பிச்சன்‌ என்பதன்‌ பெண்பால்‌ திருவிளக்குப்‌ பிச்சி என்றும்‌ கூறி 
யுள்ளார்‌. 
தமிழ்‌ இலக்கிய வரலாறு 12-ம்‌ நூற்றாண்டு (2) காந்திவித்தியாலயம்‌ 
மாயூ.ம்‌ (1975) பக்‌ 591 


2. பி.எல்‌. சாமி, சாத்கன்‌ வழிபாடு (கட்டுரை) “ஆராய்ச்சி? மலர்‌: 1. 
இதழ்‌: 2, (ஜனவரி 74) பக்‌: 152. ழ்‌ 


அறிமுக்ம்‌ 83 


சாத்தன்‌ என்ற ஐயன்‌ கோவிலிலே” என அரும்பத உரைகாரர்‌ 
பொருள்‌ கூறுவதிலிருந்து அறியலாம்‌", 

சிலப்பதிகார வேட்டுவவரிக்‌ கொற்றவைத்‌ தெய்வத்தின்‌ 
ஐயையின்‌ - இயல்புகளாக அரன்‌ அரி ஆகிய இரு தெய்வங்களின்‌ 
ஆற்றல்களும்‌ ஒருங்கே வைத்துக்‌ கூறப்படுகின்றன.” ஐயன்‌ 
அல்லது சாத்தா ஆகிய தெய்வம்‌ அரன்‌ அரி ஆகிய இரு தெய்வங்க 
ளின்‌ இணைப்பால்‌ தோன்றியதாகவே புராணக்‌ கதைகள்‌ சொல்கின்‌ 
றன. இவ்விரண்டினையும்‌ பொருத்திப்‌ பார்க்கையில்‌ கொற்றவை 
எனவும்‌ “ஐயை” எனவும்‌ வழங்கி வந்த அத்‌ தாய்த்‌ தெய்வத்தின்‌ 
அமிசங்களையே கொண்டதாகக்‌ கருதி அடுத்து வணங்கப்பெற்ற 
“மகன்‌” தெய்வமே “ஜயன்‌” என அறியலாம்‌. 


சிலப்பதிகாரம்‌ புறஞ்சேரியிறுத்த காதையுள்‌ கோவலன்‌ 
பாணருடன்‌ யாழிசைத்துப்பாடிய செய்தியைக்‌ காண்கிறோம்‌, 
இளங்கோவடிகள்‌ இதனை ““ஆஅடியல்‌ கொள்கை அந்தரி கோலம்‌ 
பாடும்‌ பாணரிற்‌ பாங்குறச்‌ சேர்ந்து”” எனவும்‌ *பாய்கலைப்பாவை 
பாடற்பாணி ஆசான்‌ திறத்தின்‌ அமைவரக்‌ கேட்டுப்‌ பாடற்பாணி 
யளைஇ”? எனவும்‌ குறிப்பிடுகிறார்‌. இவற்றால்‌ வெற்றி விளைக்கும்‌ 
கொற்றவையாகிய “ஐயை':யின்‌ கோலத்தினை விளக்கிப்‌ பாடும்‌ 
பாட்டினைப்‌ பாணர்கள்‌ பாடும்‌ வழக்கம்‌ அக்காலத்தில்‌ இருந்தமை 
யும்‌, அது பாய்கலைப்‌ பாவைக்குப்‌ பாடும்‌ பாட்டாக அமைவதும்‌ 
நன்கு அறியலாம்‌. இவ்வாறே அத்தாய்த்‌ தெய்வத்தின்‌ இயல்பு 
களைக்‌ கொண்ட “ஐயன்‌” தெய்வத்திற்குப்‌ பாடும்‌ பாட்டும்‌ பாணர்‌ 
களால்‌ பாடப்பெற்றிருத்தல்‌ வேண்டும்‌ எனக்‌ கருதலாம்‌, 


வில்லுப்பாட்டினில்‌ இன்றுவரையும்‌ ஐயன்‌ கதை பெற்றுள்ள 
முதன்மைச்‌ சிறப்பினை நோக்க, ஐயன்‌ வரலாறு பாடும்‌ வழக்கமே 
முதன்‌ முதல்‌ வில்லுப்பாட்டிலே இடம்‌ பெற்றிருத்தல்‌ கூடும்‌ என 
எண்ணலாம்‌. 

மேலும்‌, “பாட்டு' என்னும்‌ சொல்வழக்கு இன்றுவரை 
வில்லுப்பாட்டுக்‌ கலைஞர்களிடையே வில்லுப்பாட்டு என்னும்‌ 
பொருளிலேயே பயன்பட்டு வருகுலும்‌' காண்கிறோம்‌, 


1. சிலப்பதிகாரம்‌, கனாத்திறம்‌ உரைத்த காதை, அரும்பத உரை. உ.வே. 
சா. பதிப்பு. (1960 ),பக்‌: 240. 

2. சிலப்பதிகாரம்‌. வேட்நுவவரி பாடல்கள்‌: 8, 9, 10, 11, 21, 22, 23. 
உ.வே.சா. பதிப்பு (1978) பக்‌: 316-319, 

3. சிலப்பதிகாரம்‌ புறஞ்சேரியிறுத்த காதை, வரி: 104-105; 111-183. கழக 
வெளியீடு சென்னை-1. (1972) பக்‌: 71-72, 

4. சிலப்பதிகாரம்‌ “வேட்டுவவரி? (வரி: 13) 'வெட்சிப்‌ புறநடை" (வரி: 4) 
உ, வே. சா, பதிப்பு (1978) பக்‌: 312-317. 


$த தமிழ்‌ வில்லுப்பாட்டுகள்‌ 


ப வேகவதனகைகாகிவாவைவககள்‌.. எரரானம்கராகக்காளார்‌ 


கொற்றவையாகிய ஐயையின்‌ போர்க்‌ கருவியாகவும்‌; பின்‌ ஐயன்‌ 
தெய்வத்தின்‌ போர்க்‌ கருவியாகவும்‌ அமைந்த வில்லே வில்லுப்‌ 
பாட்டின்‌ முதன்மைக்‌ கருவியாக அமைந்துள்ளது எனலாம்‌, 

இவை யாவும்‌ நோக்க, அடியார்க்கு நல்லாரின்‌ மேற்கோளில்‌ 
காட்டப்பெறும்‌ “ஓயனுக்குப்‌ பாடும்‌ பாட்டு” எனும்‌ தொடர்‌ முழு 
அளவில்‌ வளர்ச்சி பெற்ற அல்லது பெரும்‌ அளவில்‌ வளர்ச்சியுற்ற 
நிலையிலான வில்லுப்பாட்டுக்‌ கலையினையே குறித்து நிற்பதாகும்‌ 
எனக்‌ கொள்ளலாம்‌. 

அடியார்க்கு நல்லாரின்‌ காலம்‌ குறித்தும்‌ ஆய்வாளர்‌ கருத்து 
வேறுபாடு கொள்கின்றனர்‌. இவர்‌ காலம்‌ 12-ஆம்‌ நூற்றாண்டு 
எனவும்‌, 14-ஆம்‌ நூற்றாண்டு எனவே கருதலாம்‌ எனவும்‌.” 
தெளிவுறுத்துவர்‌. *ஐயனுக்குப்‌ பாடும்‌ பாட்டு எனும்‌ தொடர்‌ 
வில்லுப்பாட்டுக்‌ கலையினைக்‌ குறிப்பதெனக்‌ கொள்ளலாம்‌ எனின்‌, 
அடியார்க்கு நல்லார்‌ காலமாயெ 14-ஆம்‌ நூற்றாண்டிற்கு முன்பே 
தோன்றிய அம்‌ “மேற்கோள்‌ ஆசிரியர்‌” காலத்திற்கும்‌ முற்பட்ட 
தான காலப்பழைமை உடையதோர்‌ கலை, வில்லுப்பாட்டு என 
அறியலாம்‌. 


புலவர்‌ ஐயம்பிள்ளையின்‌ கருத்து 


இதுவரையிலும்‌ அறியமுடிறெ வில்லுப்பாட்டின்‌ காலம்‌ 
குறித்த இலக்கியச்‌ செய்திகள்‌ இவ்வாறெல்லாம்‌ உள்ளன. இணி) 
வில்லுப்பாட்டினைப்‌ பரம்பரையாகவும்‌ பழைய மரபுவழியும்‌ 
கையாண்டு வரும்‌ திருநெல்வேலி முதுபெரும்புலவர்‌ ஐயம்பிள்ளை 
நேரில்‌ தெரிவித்த ஓர்‌ செய்தியினைக்‌ குறித்தும்‌ இங்கு எண்ணிப்‌ 
பார்த்தல்‌ நலம்‌. இக்கலை தோன்றிய காலம்‌ குறித்து அன்னார்‌ 
தெரிவிக்கையில்‌, *வில்லுப்பாட்டு' மாணிக்கவாசர்‌ காலத்தி 
லிருந்தே வழங்கி வருவது என்பதே பலகாலமாகச்‌ சொல்லப்பட்டு 
வரும்‌ செய்தி” என அறிவித்தனர்‌. இதனைச்‌ செவிவழிச்‌ செய்தி 
தானே எனப்‌ புறக்கணிக்க முடியவில்லை. இதிலும்‌ உண்மை 
இருக்கலாம்‌. 

நாட்டுப்புறக்‌ கலைகளின்‌ செல்வாக்கு மணிவாசரின்‌ திருவாச 
கத்துள்‌ சிறப்பாக அமைந்திருப்பதைக்‌ காணலாம்‌, நாட்டுப்‌ 


he மு. அருணாசலம்‌ தமிழ்‌ இலக்கிய வாலா ட ட த்‌ 
்‌ 4 ன்‌ ர்லாறு- 12ஆம்‌ ண்‌ “ஆ, 
2 பரமம்‌. காந்தி வித்தியாலயம்‌ மாயூரம்‌ ( பரா: தத்‌ அத்து 
ர்‌ க்‌ ராத த யன்‌ *அடிார்க்கு நஃ்லார்‌' அடியார்க்கு 
ட்‌ ல்‌ ரத்‌ 5 உல்‌ 1 இ மி ர ட்‌ ஈரி மி ௪ ்‌ 
ப்பான xx ட ற கத்‌ தமிழர ய்ர்சி நிறுவனம்‌. சென்னை. 
3. டாக்டர்‌ சு சண்முக சுந்தரம்‌ ணக்கம்‌ 
ப . i நாட்டுப்‌ ல தி ட ய்‌ ல்‌ 5 1 ௫. ்‌ 
இலக்கிய மாணவர்‌ வெளியீடு ர கெடு த தத கு 


அறிமுகம்‌ ன 


பாடலின்‌ பண்புகள்‌ பல திருவாசகத்துள்‌ காணப்படும்‌ பாங்கினை 
எடுத்துக்‌ காட்டுவர்‌. * 

அடியார்க்கு நல்லார்‌ காட்டும்‌ நாட்டுப்புறக்‌ கலைகள்‌ அடங்‌ 
கியதான “சிந்துப்‌ பிழுக்கை' எனத்‌ துவங்கும்‌ மேற்கோளில்‌ திரு 
வாசகத்தில்‌ எடுத்தாளப்படும்‌ அம்மானை, உந்தியார்‌, சாழல்‌ 
போன்றவை கெளிவாகக்‌ குறிக்கப்பெறுதலை முன்பே கண்டோம்‌. 

“தேன்புக்க தண்பணைகூழ்‌ தில்லைச்‌ சிற்‌ றம்பலவன்‌ 

: தான்புக்கு நட்டம்‌ பயிலுமது என்னேடீ 

தான்புக்கு நட்டம்‌ பயின்‌ றிலனேல்‌ தரணியெல்லாம்‌ 

ஊன்புக்க வேற்காளிக்கு ஊட்டாங்காண்‌ சாழலோ.” 

இத்திருவாசகப்பாடல்‌ காளிக்கு ஊட்டுப்‌ போட்டுக்‌ கொடுத்‌ 
தல்‌ பற்றிக்‌ குறிப்பிடுறெது. ஊட்டுப்‌ போட்டுக்‌ கொடுத்தல்‌ 
என்பதும்‌ “கொடை” கொடுத்தல்‌ என்பதும்‌ ஒரே பொருளில்‌ 
வழங்கப்படுவன. “வில்லோட முரசோட எட்டுப்‌ போட்டுத்‌ 
தருவார்கள்‌”, ““வில்லோடே முரசோடே கொடை கொடுத்தார்‌ 
அந்நேரம்‌” எனவரும்‌ “கடலைமாடன்கதை”யின்‌ வரிகள்‌.” இதனை 
உணர்த்தும்‌, | 

மணிவாசகர்‌ காலத்திலேயே காளியூட்டு எனப்படும்‌ தெய்வ 
வழிபாட்டுமுறை பெருவழக்காக இருந்ததால்தான்‌ அது அவர்தம்‌ 
பாடலில்‌ இடம்பெற நேர்ந்தது எனக்‌ கருதலாம்‌. ஊட்டு அல்லது 
கொடை நடைபெறுதல்‌ அதனையொட்டி நடைபெறும்‌ பாட்டு 
நிகழ்ச்சிகளும்‌ மேளங்களும்‌ இல்லாமல்‌ நடைபெறுவதே இல்லை. 
மேலே கூறப்பெற்ற “சுடலைமாடன்‌ கதையின்‌ வரிகளிலும்‌, 
“கொடையும்‌”, “ஊட்டும்‌” பற்றிக்‌ குறிப்பிடும்‌ தெய்வச்‌ சிலையார்‌ 
விறலிவிடுதூது, முக்கூடற்பள்ளு போலும்‌ நூல்களில்‌ காணும்‌ 
பாடல்‌ பகுதிகளிலும்‌, வில்லுப்பாட்டும்‌ கணியான்‌ பாட்டும்‌ 
கொடையில்‌ இன்றியமையா நிகழ்ச்சிகள்‌ எனக்‌ குறிக்கப்பெறுதல்‌ 
காணலாம்‌.* 


பேய்க்கொடை, காளியூட்டு இவற்றைக்‌ குறிப்பிடும்போது, 
மேற்கண்ட திருவாசகப்‌ பாடலை மேற்கோள்‌ காட்டும்‌ 


1. தூ. சேதுபாண்டியன்‌ திருவாசகத்தில்‌ நாட்டுப்‌ பாடற்‌ கூறுகள்‌ 
(கட்டுரை) ஆறாவது கருத்தரங்கு ஆய்வுக்‌ கோவை. இ.ப.த.ம. 
(1974) பக்‌: 347-352 

2. மணிவாசகர்‌ திருவாசகம்‌ திருச்சாழல்‌ பாடல்‌ 14 திருப்பனந்தாள்‌ ஸ்ரீ 
காசிமடம்‌ வெளியீடு (1969) பக்‌: 89 

3. சுடலைமாடன்‌ வில்லுப்‌ பாட்டு. கலைமகள்‌ கம்பெனி திருநெல்வேலி 
1261 பக: 4,5 


4. இங்கே குறிக்கப்‌ பெறும்‌ பாடல்‌ பகுதிகளை முன்னரே காணலாம்‌, 


66 தமிழ்‌ வில்லுப்பாட்டுகள்‌ 


மு. சண்முகம்‌ பிள்ளை, *சிறுதெய்வங்களின்‌ வழிபாட்டையொட்டி 
அதற்கான இசையும்‌ கூத்தும்‌ பாட்டும்‌ எழுந்திருத்தல்‌ இயல்பே?* 
என்பர்‌,” இன்றும்‌, கணியான்‌ பாட்டு இல்லாவிட்டாலும்‌ கூட, 
வில்லுப்பாட்டு இல்லாமல்‌ கொடை கொடுக்கும்‌ வழக்கம்‌ தென்‌ 
மாவட்டங்களில்‌ இல்லை. 

மாணிக்கவாசகர்‌ காலம்‌ குறித்துப்‌ பல்வேறு விதமான கருத்து 
களைக்‌ கூறுவர்‌. எனினும்‌ ஒன்பதாம்‌ நூற்றாண்டு என்பதே பலரும்‌ 
ஒப்பக்‌ கூறும்‌ கருத்தாம்‌.” காளியூட்டு அல்லது காளியம்மன்‌ 
கொடை. நடை பெறுதல்‌ பெருவழக்காக இருந்திருத்தல்‌ கூடும்‌ 
எனக்‌ கருத இயலும்‌ மாணிக்கவாசகர்‌ காலத்தில்‌ அக்கொடை 
விழாவின்‌ இன்றியமையாத நிகழ்ச்சிகளாக வில்லுப்பாட்டும்‌ அது 
போலும்‌ பிற இசை நிகழ்ச்சிகள்‌ கூத்து நிகழ்ச்சிகளும்‌ நடந்திருத்‌ 
தல்‌ வேண்டும்‌ என்றே கொள்ளலாம்‌. 

மேலும்‌ முன்னர்‌ விவரித்த *ஐயனுக்குப்‌ பாடும்‌ பாட்டு' 
எனும்‌ தொடர்‌, திருவாசகப்‌ பாடல்வகை பலவற்றைக்‌ குறிப்‌ 
பிடும்‌ அடியார்க்கு நல்லார்‌ காட்டும்‌ மேற்கோளிலேயே அமைந்து 
காணப்படுவதும்‌ இங்கே சிந்திப்பதற்குரியது. 

எனவே, புலவர்‌ ஐயம்பிள்ளை தரும்‌ செய்தி உண்மைக்குப்‌ 
பொருந்தவதாகவே கருத இடமுள்ளது எனலாம்‌ 

வில்லுபபாட்டின்‌ தோற்றம்‌ குறித்த பல்வேறு ககுத்துகளை 
யும்‌ இலக்கியச்‌ செய்திகளையும்‌ இதுவரையிலும்‌ அறிந்தவாறு 
தொகுத்துக்‌ கண்டோம்‌. இதன்‌ தொடர்பாக மேலும்‌ செய்தி 
கள்‌ கிடைக்கப்‌ பெறுமாயின்‌ தெளிவான உண்மைகள்‌ இன்னும்‌ 
பல வெளியாகலாம்‌. 


வில்லுப்பாட்டின்‌ தற்கால வளர்ச்சி 


“காலத்துக்‌ கொவ்வாத சில அம்சங்களை நீக்கிவிட்டு 
வில்லுப்பாட்டை ஒரு கலைக்கருவியாய்‌ அமைக்க வேண்டியது 
தமிழர்‌ கடமை. இந்தக்‌ கடமையைத்‌ திறமையுடன்‌ செய்து 
வருகிறார்‌ சாத்தூர்‌ பிச்சைக்குட்டி'' என்று முன்னாள்‌ நீதிபதி 


1, மு. சண்‌ முகம்‌ பிள்ளை ஈனமுத்துப்‌ பாண்டியன்‌ கதை ன்னுரை. 
தமிழாய்வு.3. சென்னைப்பல்கலைக்‌ கழகம்‌ 1975 பக்‌: Xi க்கல்‌ 
2. 1. மு.சு. அருள்சாமி தமிழ்‌ இலக்கிய வரலாறு பாரிநிலையம்‌ சென்னை -1 
1978 பக்‌: 178--180 ண்டு நி ப 
2. மு. அருணாசலம்‌ தமிழ்‌ இலக்கிய வரலாறா 9- ம்‌ நூற்றாண்டு 1 
காத்தி வித்தியாலயம்‌ மாயூரம்‌ 1875 பக்‌: 359, 438. ஷய 


3. அ.ச. ஞானசம்பந்தன்‌. மாணிக்கவாசகர்‌ த ்‌ ர்‌ 
கழகம்‌ 1974 பூக்‌; 37 அண்ணாமலைப்‌ பல்கலைக்‌ 


அறிமுகம்‌ ப்‌ 


எஸ்‌. மகராஜன்‌ குறிப்பிட்டுள்ளார்‌. தற்கால வில்லுப்பாட்டின்‌ 
வளர்ச்சிக்கு முன்னோடியாக நின்று முதல்‌ வித்திட்டவர்‌ இங்கே 
குறிப்பிடப்‌ பெற்ற காலஞ்சென்ற சாத்தூர்‌ பிச்சைக்குட்டியே 
ஆவார்‌. 

இவருடைய சீரிய முயற்சியாலேயே, சிற்றூர்த்‌ தெய்வங்‌ 
களின்‌ கோயில்‌ கொடை விழாக்களில்‌ மட்டுமே இடம்பெற்று 
அத்தெய்வங்களின்‌ கதைகளையே பாடிவந்த வில்லுப்பாட்டு”, 
கோயில்‌ அல்லாத பெர்து மேடைகளிலும்‌ இடம்பெற்று, இலக்‌ 
கியத்‌ தொடர்பான கதைகளையும்‌, தேசத்தந்தை காந்தியடிகள்‌ 
போன்றோரின்‌ வரலாறுகளையும்‌ பாடும்‌ நிலைக்கு வந்தது. பாமர 
மக்கள்‌ மட்டுமே கேட்டு இன்புற்று வந்த இக்கலை, படித்தவர்‌ 
மத்தியிலும்‌ ஒலிக்கத்‌ தொடங்கிய நிலையில்‌ கல்லார்க்கும்‌ கற்ற 
வர்க்கும்‌ களிப்பினைத்‌ தரும்‌ கலையாக விளங்கத்‌ தலைப்பட்டது. 
பிச்சைக்குட்டியின்‌ பெரும்பணி 

வில்லுப்பாட்டுக்‌ கலைக்குப்‌ புதியதோர்‌ பொலிவைத்‌ தேடித்‌ 
தந்த பிச்சைக்குட்டி, சாத்தூர்‌ உயர்நிலைப்பள்ளியில்‌ இடைநிலை 
ஆசிரியராகப்‌ பணியாற்றியவர்‌. அந்தக்‌ காலத்தில்‌ இவர்‌ வாழ்ந்த 
சாத்தூர்ப்‌ பகுதியில்‌ அம்மை நோய்‌ வெகுவாகப்‌ பரவியது. 
மக்கள்‌ பெரிதும்‌ அல்லலுக்கு ஆளாயினர்‌. ஊர்மக்கள்‌ அம்மன்‌ 
கோயிலுக்குக்‌ கொடை விழா நடத்தினர்‌. விழாவின்‌ இறப்பு 
நிகழ்ச்சியாக வில்லிசைப்‌ புலவர்‌ ஐயம்பிள்ளையின்‌ வில்லுப்பாட்டு 
பல நாட்கள்‌ தொடர்ந்து நடத்தப்பட்டது. பாட்டை நாள்‌ 
தோறும்‌ கேட்டு மகிழும்‌ வாய்ப்புக்‌ கிடைத்த ஆசிரியர்‌ பிச்சைக்‌ 
குட்டிக்கு இக்கலையில்‌ ஆர்வம்‌ பிறந்தது. அவரிடம்‌ இயல்பாக 
அமைந்திருந்த கலையுணர்வு (நாடகங்கள்‌ பலவற்றில்‌ நடித்த அனு 
பவமும்‌ இவருக்கு உண்டு) வில்லுப்பாட்டுக்‌ கலையின்‌ பால்‌ 
அவருக்கு ஏற்பட்ட ஆர்வத்திற்கு உறுதுணையாய்‌ அமைந்தது. 
தமது பள்ளியிலேயே ஓர்‌ வில்லிசைக்‌ குழுவை உருவாக்கினார்‌, 
மாணவர்களைக்‌ கொண்டு முதலில்‌ அமைக்கப்பட்ட இக்குழு புதிய 
கருத்துகளையும்‌, வரலாறுகளையும்‌ வில்லுப்பாட்டின்‌ வழியே 
வெளியிட்டது. இக்குழு இவரது கலையாற்றலினால்‌ பல இடங்‌ 
களிலும்‌ நிகழ்ச்சிகளை நடத்திப்‌ புகழ்பெறலாயிற்று. 

ஆசிரியரின்‌ கலை ஆர்வம்‌ இதனால்‌ மேலும்‌ மேலும்‌ வளர்ந்‌ 
தோங்கவே, தாமே புலவராக இருந்து பாடும்‌ ஓர்‌ குழுவினை 
அமைத்துக்‌ கொண்டார்‌. புலவர்‌ ஐயம்பிள்ளையின்‌ பாட்டுகளை 


1. எஸ்‌. மகராஜன்‌ “வில்லுப்பாட்டு? (கட்டுரை) (1940-இல்‌ ஒலிபரப்‌ 
பாகிய பேச்சு) ஒலிச்செல்வம்‌, மனோன்மணி பதிப்பகம்‌, மதுரை, 
(1974) பக்‌:45 ப 


88 தமிழ்‌ வில்லுப்பாட்டுகள்‌ 


ஆர்வமுடன்‌ கேட்டுச்‌ சுவைத்த அனுபவத்தைக்‌ கொண்டு, அவர்‌ 
கம்‌ பாட்டு 'முறைகளைப்‌ பின்பற்றிப்‌ பாடிப்‌ பயிற்சி செய்து, 
வில்லுப்பாட்டு மெட்டுக்களைப்‌ புதிய மெருகுடன்‌ பாடும்‌ திறம்‌ 
வாய்ந்தவர்‌ஆனார்‌. (பிச்சைக்குட்டி, தம்‌ வாழ்வின்‌ இறுதிவரையும்‌ 
புலவர்‌ ஐயம்பிள்ளையே தமக்கு வழிகாட்டியும்‌ ஆசானும்‌ ஆவார்‌ 
எனக்கருதி, உரிய மதிப்பும்‌ மரியாதையும்‌ காட்டிவந்தார்‌ என்பது 
குறிப்பிடத்தக்கது) 

தம்முடைய குழுவின்‌ மூலமாசப்‌ பல்வேறு கருத்துகளையும்‌ 
எடுத்துரைத்துப்‌ பிரச்சாரம்‌ செய்யலானார்‌. இவர்‌ கொண்டிருந்த 
முற்போக்குக்‌ கொள்கைகள்‌ இவர்‌ பாட்டின்‌ இடையிடையே தலை 
காட்டின. சமுதாயச்‌ சிக்கல்கள்‌ பலவற்றையும்‌ பொருத்தமாக 
வும்‌ நயமாகவும்‌ பாட்டோடு பாட்டாகப்‌ பரப்பினார்‌. கதை 
நிகழ்ச்சிகளுக்கு ஏற்றவாறு பல்வேறு துணைக்கதைகளைப்‌ பொருத்த 
மான நகைச்சுவையுடன்‌ எடுத்துரைத்துக்‌ கேட்கும்‌ மக்கள்‌ அனை 
வரையும்‌ அடிக்கடியும்‌ சிரிக்கச்‌ செய்வதிலும்‌ அதே நேரத்தில்‌ 
ஆழ்ந்து சிந்திக்கச்‌ செய்வதிலும்‌ ஒப்பற்ற தனித்திறமை கொண்டு 
விளங்கினார்‌. ஆயினும்‌, இவர்தம்‌ முற்போக்குக்‌ கொள்கைகள்‌ 
அரசியல்‌ ஈடுபாடுகள்‌ ஆகியவை காரணமாகக்‌ தாம்‌ பார்த்துவந்த 
ஆசிரியர்‌ வேலையினின்றும்‌ இவர்‌ விலகும்படியாக ஆயிற்று 
ஆனாலும்‌, இதுவே வில்லுப்பாட்டுக்கலை இவரால்‌ ஆக்கம்‌ பெற்றுத்‌ 
திகழ்வதற்கோர்‌ நல்வாய்ப்பாகவும்‌ அமைந்தது எனலாம்‌. 


புதிய மாறுதல்கள்‌ இடம்‌ பெறுதல்‌ 


வேலையினின்றும்‌ விலகியபின்‌ வில்லுப்பாட்டில்‌ முழுமூச்சாக 
இறங்கினார்‌. முழுநேரக்‌ கதைகள்‌ .பாடினார்‌. அந்நாளில்‌ இவர்‌ 
பாடிய “சீதாக்‌ கல்யாணம்‌” வில்லுப்பாட்டு, இலக்கியச்‌ சுவை 
யோடும்‌ புதிய மெருகுடன்‌ அமைந்த மெட்டுகளிலும்‌ பாடப்‌ 
பெற்றது. வில்லுப்பாட்டுக்கலை, புதிய பாதையில்‌ நடைபோடத்‌ 
துவங்கியது. எனினும்‌ பழைய மரபுகள்‌ சிதையாமல்‌ வில்லுப்‌ 
பாட்டிற்குரிய தனித்தன்மைகள்‌ கெடாமல்‌ நிகழ்ச்சிகளை நடத்‌ 
தினார்‌. “*சீதாக்கல்யாணம்‌””, பாடும்‌ முறையிலும்‌, உரை 
சொல்லும்‌ முறையிலும்‌ பழமைக்கும்‌ புதுமைக்கும்‌ இடைப்பட்ட 
நிலையில்‌ அமைந்திருந்தது. (இசைத்தட்டாக வெளிவந்த இவ்‌ 
வில்லுப்பாட்டினைக்‌ கேட்போர்‌ இதனை நன்குணரலாம்‌.) 


நாளடைவில்‌ தமக்குரிய தனித்திறமையால்‌ வில்லுப்‌ 
பாட்டிலே பல புதுமைகளைப்‌ புலவர்‌ பிச்சைக்குட்டி புகுத்தலானார்‌. 
(1) பாடும்‌ முறை (2) பாடும்‌ நேரம்‌ (3) பக்கமேளங்கள்‌ (4) 
இசையின்‌ அமைப்பு (5) கதைப்‌ பொருள்‌ ஆகியவற்றில்‌ இவர்‌ 


அறிமுகம்‌ 69 


கையாண்ட மாறுதல்கள்‌ குறிப்பிடத்தக்கன ஆகும்‌. அவற்றை 
ஒவ்வொன்றாகக்‌ காணலாம்‌. .. 


(1) பாடும்‌ முறை : வில்லுப்புலவர்கள்‌ தம்‌ கதைநிகழ்ச்சிகளில்‌ 
பொதுவாகப்‌ பாடல்களையே மிகுதியும்‌ பாடுவர்‌. இடையிடையே 
உரை விளக்கப்பகுதி அமையும்‌. ஆனாலும்‌ அவ்வுரைப்‌ பகுதிகள்‌ 
தாளமற்ற ஒருவகையான இசையோடு இழுத்துச்‌ சொல்லப்‌ 
படுவனவாகவே அமையும்‌, பிச்சைக்குட்டி இந்த முறையை 
மாற்றி, உரைப்பகுதியை நன்கு நிறுத்திக்‌ கூறும்‌ தெளிவான 
சொற்பொழிவு முறையில்‌ அமைத்தார்‌. இதனால்‌ பாடல்‌ 
பகுதிக்குக்‌ கருத்து விளக்கம்‌ தருவதைக்‌ கேட்போர்‌ தெளிவாகப்‌ 
புரிந்துகொள்ளும்‌ நிலை ஏற்பட்டது. பாட்டும்‌ உரையும்‌ முழுமை 
யாக வேறுபடுத்திக்‌ காட்டப்பெறும்‌ எடுத்துரை அழகும்‌ அமைவ 
தாயிற்று. 

(2) பாடும்‌ நேரம்‌ : கோயில்களில்‌ நிகழும்‌ வில்லுப்பாட்டு 
கள்‌ இரவு முழுவதும்‌, பல இரவுகள்‌ தொடர்ந்தும்‌ பாடப்‌ 
பெறுவன. கோயில்‌ அல்லாத பிற பொது இடங்களில்‌ நிகழ்ச்சி 
கள்‌ இவ்வாறு நடைபெற இயலாது, எனவே இத்தகைய நீண்ட 
நேர அளவைக்‌ குறைக்கச்‌ சில திருத்தங்கள்‌ செய்யப்‌ பெற்றன. 
கோயில்‌ விழாக்களில்‌ நடைபெறும்‌ வில்லுப்பாட்டில்‌, கதைநிகழ்ச்‌ 
சிகள்‌ பலவற்றையும்‌ பல அடிகளில்‌ வெவ்வேறு சொற்களிலே 
மீண்டும்‌ மீண்டும்‌ விளக்கமாகப்‌ பாடுவர்‌. பின்பாட்டுக்காரர்கள்‌ 
தொடர்ச்சியாகப்‌ புலவர்‌ பாட்டை நீண்ட நேரம்‌ வாங்கிப்‌ 
பாடுவர்‌. (புலவர்‌ பாடி முடிக்கும்‌ ஒவ்வொரு நிலையிலும்‌ 
ஏ...ஏ...ஏ; ஆ . ஆ...ஆ; ஓ...ஓ...ஓ என்றெல்லாம்‌ இழுத்துப்‌ பாடி 
முடிப்பர்‌.) பக்கமேளங்களும்‌ நீண்டநேரம்‌--துவக்க மேளம்‌, 
முடிப்பு மேளம்‌ ஆகியவை தட்டப்படும்‌ போதும்‌, பாட்டின்‌ 
இடையிடையேயும்‌--இயக்கப்‌ பெறும்‌. இத்தகைய காலம்‌ 
நீட்டிக்கும்‌ முறைகளைக்‌ குறைத்துக்‌ கொண்டு கதைகளைச்‌ சுமார்‌ 
மூன்று அல்லது முன்றரை மணிநேரத்திற்குள்‌ பாடிமுடிக்கும்‌ நிலை 
யினை ஏற்படுத்தினார்‌. இதன்‌ வளர்ச்சியாகவே குற்பொழுது 
வானொலி நிகழ்ச்சிகள்‌ பதினைந்து அல்லது பத்து நிமிட அளவில்‌ 
கூட அமையும்‌ நிலை ஏற்படலாயிற்று. 


(3) இசையின்‌ அமைப்பு : வில்லுப்பாட்டிற்குரிய பழமை 
யான அமைப்புகளையே பிச்சைக்குட்டி போற்றிக்‌ கையாண்டார்‌. 
எனினும்‌, மிகுதியும்‌ ஒரே இசைவகையை மீண்டும்‌ மீண்டும்‌ பாடு 
வதை விடுத்தும்‌, அதிகமாக இழுத்துப்‌ பாடாமலும்‌, தெளிவாக 
வேறுபாடு தெரியும்படியாகப்‌ பலவகையான மெட்டுவகைகளை 


90 தமிழ்‌ வில்லுப்பாட்டுகள்‌ 


வய பபப வையக 


அளவுடன்‌ ஒலி கூட்டிப்‌ பாடியும்‌, மாற்றம்‌ தோன்றும்படியாக 
அவ்வப்போது வேறுபட்ட இசைகளை மாறி மாறிப்‌ பாடியும்‌, கேட்‌ 
பவர்களுக்குப்‌ புதுச்சுவை ஊட்டினார்‌, 

இவ்வாறு வில்லுப்பாட்டிற்கே உரிய பழைய சந்தங்களைக்‌ 
காலத்திற்கேற்றவாறு மெருகூட்டிச்‌ செம்மைப்படுத்திப்‌ பாடி 
னாரே யல்லாமல்‌, வில்லுப்பாட்டின்‌ தனித்தன்மை கெடுமாறு தற்‌ 
காலத்‌ திரைப்பட மெட்டுகளையோ அல்லது திரைப்‌ பாடல்களை 
யோ தாம்‌ நடத்திய நிகழ்ச்சிகளில்‌ தலைகாட்டாவாறு காத்து 
வந்தது இவரது தனிச்சிறப்பாகும்‌. 

புதிய முறையில்‌ வில்லுப்பாட்டை இவர்வழி பற்றி 
அமைத்துப்‌ பாடிவரும்‌ தற்காலப்‌ புலவர்‌ சிலர்‌, தம்‌ பாட்டினில்‌ 
பெருமளவுக்குத்‌ திரைமெட்டுகளைப்‌ பயன்படுத்தியும்‌, திரைப்‌ 
பாடல்களை அப்படியே சந்தர்ப்பத்திற்‌ கேற்றவாறு புகுத்தியும்‌ 
பாடி வருகின்றனர்‌. வில்லுப்பாட்டுக்‌ கலையின்‌ தனித்தன்மை 
இதனால்‌ மிகுதியும்‌ பாதிக்கப்படும்‌ நிலை தற்பொழுது உருவாகி 
வருவது வருந்துதற்குரியதாகவே உள்ளது. 

(4) பக்கமேளம்‌: பழைய மரபு வழியே பாடப்‌ பெறும்‌ 
வில்லுப்‌ பாட்டுகளில்‌ முதன்மைக்‌ கருவியாகிய மணிகள்‌ 
பொருத்தப்‌ பெற்ற வில்லுடன்‌, உடுக்கு, குடம்‌, தாளம்‌, 
கட்டைஆகிய துணைக்‌ கருவிகளே பயன்படுத்தப்படும்‌. இந்தப்‌ 
பக்க மேளங்களுடன்‌ மேலும்‌ சில தற்காலத்திற்கேற்ற 
இசைக்‌ கருவிகளைச்‌ சேர்த்துக்‌ கொண்டு தம்முடைய நிகழ்ச்சிகளை 
நடத்தலானார்‌ பிச்சைக்குட்டி இவ்வாறு சேர்க்கப்பட்ட 
இசைக்கருவிகளுள்‌ முக்கியமானவை ஆர்மோனியம்‌, *டோலக்‌' 
முதலியனவாகும்‌. இவையே யன்றி அவ்வப்போது வசதிக்‌ 
கேற்றவாறு “புல்புல்தராங்‌' எனப்படும்‌ தந்திக்‌ கருவியும்‌, 
“மோர்சிங்‌' எனப்படும்‌ கருவியும்‌ சேர்த்துக்‌ கொள்ளப்பட்டன. 
இவ்வாறு மேலும்‌ சில கருவிகள்‌ சேர்த்துக்‌ கொண்டதற்கு ஆதார 
மாகத்‌ “*தந்தனைத்தோம்‌ என்று சொல்லியே வில்லினிற்பாட”* 
எனத்துவங்கும்‌ முதல்‌ வணக்கப்‌ பாடலை எடுத்துக்‌ கூறுவர்பிச்சைக்‌ 
குட்டி.இப்பாடலிலே குறிப்பிடப்படும்‌ “பம்பை? எனும்‌ கருவிக்குப்‌ 
பதிலாகவே *டோலக்‌' பயன்படுத்துவதாகவும்‌ கூறுவார்‌.இவ்வாறு 
கூடுதலான கருவிகள்‌ சேர்த்துக்‌ கொள்ளப்‌ படினும்‌, முன்னர்க்‌ 
கூறியவாறு, பிச்சைக்குட்டி வில்லுப்பாட்டிற்கே உரிய தனித்‌ 
தன்மையான இசைமுறையினையே பின்பற்றி வந்தார்‌. 

(5) கதைப்பொருள்‌: கோவில்களில்‌ பாடப்பெறும்‌ வில்லுப்‌ 
பாட்டுக்‌ கதைகள்‌ அனைத்தும்‌ அங்காங்கே அமைந்துள்ள தெய்வங்‌ 
களின்‌ வரலாறுகளை விளக்கும்‌ கதைகளாகவே இருக்கும்‌, பல 


அறிமுகம்‌ ஸ்‌ 


கதைகளில்‌ மானிடராகப்‌ பிறந்து வாழ்ந்து வீர முடிவு அடைந்து 
மக்களால்‌ வணங்கத்தக்க தெய்வங்களாக நிலை கொண்டவர்களின்‌ 
வரலாறுகள்‌ இடம்பெறும்‌.இவற்றுள்‌ ஐயன்‌ கதை. சுடலைமாடன்‌ 
கதை: இசக்கிகதை,முத்தாரம்மன்‌ கதை,சங்கிலி பூதத்தான்‌ கதை 
முத்துப்பட்டன்‌ கதை, தடிவீரன்‌ கதை, சின்னத்தம்பிக்‌ கதை 
ஆயெவை குறிப்பிடத்தக்கனவாகும்‌.சிலவேளைகளில்‌ இராமயண, 
மகாபாரதக்‌ கதைப்‌ பகுதிகளும்‌ பாடுவர்‌. பிச்சைக்குட்டி 
தெய்வக்கதைகள்‌ சிலவற்றையும்‌ பாடிவந்தார்‌ என்றாலும்‌ கோயில்‌ 
அல்லாத பிற பொதுமேடைகள்‌, இலக்கிய விழா மேடைகள்‌ 
ஆயெவற்றிலும்‌ பாடும்‌ வாய்ப்பினை உண்டாக்கிக்‌ கொண்டார்‌, 
புதிய புதிய கதைகளைப்‌ பொருளாகக்‌ கொண்ட வில்லுப்‌ 
பாட்டுகளை உருவாக்கி அவற்றைத்‌ தமக்குரிய தனித்தன்மையில்‌ 
பாடி வந்தார்‌. 


கட்டபொம்மன்‌, வ.உ.சி, பாரதி,காந்தியடிகள்‌ போன்றோரின்‌ 
வரலாறுகள்‌ இவர்‌ பாட்டினில்‌ இடம்பெற்றன. இவர்‌ பாடிய 
“கண்ணகி கதை” இளங்கோவின்‌ இலக்கியவழி அமைக்கப்பட்டது. 
“சிதாக்‌ கல்யாணம்‌, “வாலிவத ம்‌” ஆகிய இராமயணக்கதைகள்‌ 
“பிறை சூடிக்குப்‌ பிரம்படி. என்னும்‌ தலைப்பில்‌ அமைந்த திருவிளை 
யாடல்‌ புராணத்தின்‌ பிட்டுக்கு மண்சுமந்தகதை, சூடிக்‌ 
கொடுத்த சுடர்க்‌ கொடியான ஆண்டாள்‌ கதை, கண்ணப்பன்‌ 
கதை ஆகியவையும்‌ பிறவும்‌ இவருக்குப்‌ பெரும்புகழ்‌ தேடித்‌ 
குந்தன. இவற்றுள்‌ பெரும்பான்மையான கதைகள்‌ இசைத்தட்டில்‌ 
வெளியிடப்பட்டன. எளிய வடிவில்‌ அமைந்த இலக்கியத்‌ 
தொடர்பான கதைகள்‌ வில்லுப்பாட்டிலே அமைவதான 
புதிய போக்கு இதன்‌ பின்‌ வெகுவாகப்‌ பரவியது. 
“வில்லிசைவே ந்தர்‌” 

மங்கிய நிலையில்‌ நிலவி வந்த வில்லுப்‌ பாட்டுக்‌ கலையில்‌ புதிய 
உத்திகளைப்‌ புகுத்தி,அதன்தற்கால மறுமலர்ச்சக்குப்‌ பெரிதும்‌ கார 
ணமாகித்‌ திகழ்ந்த பிச்சைக்குட்டி மக்களால்‌ “வில்லிசை வேந்தர்‌” 
எனப்‌ புகழப்‌ பட்டார்‌. 

தமிழகத்தில்‌ மட்டுமன்றி மலேயாநாடு போலும்‌ வெளி 
நாடுகளிலும்‌ சென்று வில்லிசையாதிய தமிழ்க்கலையின்‌ தனிச்‌ 
சிறப்பை நன்முறையில்‌ எடுத்துக்‌ காட்டுதற்குரிய நல்வாய்ப்பு 
களும்‌ இவருக்குக்‌ கிடைத்தன. 

இக்கலை மேதையின்‌ மறைவு வில்லுப்பாட்டுக்‌ கலையின்‌ முறை 


யான வளர்ச்சியில்‌ ஓர்‌ தேக்கத்தையே ஏறபடுத்தியது என்று 
கூறலாம்‌, 


92 ப தமிழ்‌ வில்லுப்பாட்டுகள்‌ 


கலைவாணரின்‌ அரும்பணி: 

வில்லுப்‌ பாட்டுக்‌ கலையின்தற்கால மறுமலர்ச்கிக்குப்‌ பெருங்‌ 
காரனமாணவர்‌ பிச்சைக்குட்டி என்றால்‌, அக்கலையின்‌ புகழ்‌ 
மணத்தை--தமிழகத்தின்‌ தென்கோடி மாவட்டங்களில்‌ மட்டுமே 
சிறந்திருந்த அதன்‌ இசைமணத்தை--நாடு முழுவதும்‌ பரவும்‌ 
வகை செய்த பெரும்பெருமை காலஞ்சென்ற கலைவாணர்‌ 
என்‌. எஸ்‌. கிருஷ்ணனையே சாரும்‌. 

கலைவாணர்‌ திரைப்பட உலகில்‌ ஓர்‌ சிரிப்பு நடிகர்தான்‌ .என்றா 
லும்‌ சொந்தமாகச்‌ சிந்திக்கும்‌ ஆற்றலும்‌, அச்சிந்தனைகளுக்குக்‌ கலை 
வடிவம்‌ தந்து சிறப்பாக வெளியிடும்‌ ஆற்றலும்‌ அவர்‌ பால்‌ மண்‌ 
டிக்‌ கடந்தன. கலையுணர்வு இயல்பாகவே அமைந்திருந்த பிறவிக்‌ 
கலைஞர்‌ அவர்‌. இதனால்‌ எல்லாக்கலைகளையும்‌ நன்கு கவைக்கும்‌ 
திறனும்‌ இவரிடம்‌ உண்டு. சிறந்த இயக்குநரும்‌ ஆனார்‌. அனைத்‌ 
திலும்‌ மேலாகத்‌ தமிழகத்தின்‌ நாட்டுப்புறக்‌ கலைகளிலே இவர்‌ 
கொண்டிருந்த நாட்டம்‌ பெரிதும்‌ போற்றத்‌ தக்கதாம்‌. 


நாட்டுப்புறக்‌ கலைகள்‌ தற்கால நாகரிகத்திற்கு ஒவ்வாதவை 
எனப்‌ புறக்கணிக்கப்பட்ட அந்தக்‌ காலத்தில்‌.அக்கலைகளுக்குக்குரிய 
தனிச்சிறப்புகளை உணர்ந்து அவற்றைப்‌ பெருமைப்படுத்தியவர்‌ 
கலைவாணர்‌. அவர்‌ நடித்த ஒவ்வொரு திரைப்படத்திலும்‌ ஓவ்‌ 
வொரு நாட்டுப்புறக்கலை இடம்‌ பெறுமாறு செய்தார்‌.” வில்லுப்‌ 
பாட்டுக்கலையின்‌ மீதோ அவருச்குத்‌ தனியானதோர்‌, தணியாத 
தோர்‌ ஆர்வம்‌இருந்தது. பிற கலைகளைப்‌ போலவே வில்லுப்பாட்‌ ' 
டையும்‌ திரைப்படம்‌ ஒன்றில்‌ இடம்பெறுமாறு செய்தார்‌.” 
இதனால்‌ நாட்டின்‌ ஒவ்வொரு பகுதியில்‌ மட்டுமே வழங்கி வந்து 
பிறபகுதி மக்களால்‌ பெயரும்‌ அறியப்படாத பல்வேறு பழந்‌ 
குமிழ்க்‌ கலைகளை, நாட்டுமக்கள்‌ அனைவரும்‌ கண்டுகளிக்கும்‌ 
படியான வாய்ப்பு ஏற்பட்டது. ஓர்பகுதியில்‌ மட்டும்‌ ஒடுங்கிக்‌ 
கிடந்த கலை பல்வேறு பகுதிகளுக்கும்‌ பரவும்‌ நிலையும்‌ உருவா 
யிற்று. 

வில்லுப்பாட்டுக்‌ கலையின்‌ மீது கலைவாணருக்குத்‌ தனித்த 
தோர்‌ ஆர்வம்‌ ஏற்பட்டமைக்கு, அவர்‌ குமரி மாவட்டத்தைச்‌ 
சேர்ந்தவர்‌ என்பதும்‌ ஓர்‌ காரணம்‌ எனலாம்‌. அன்றியும்‌, சிறு 


1. மாயாமச்சிந்திரா, திருநீலகண்டர்‌. மனோன்மணி, நல்லதம்பி ஆகிய 
படங்களில்‌ முறையே பொய்க்குதிரை, லாவணி: துந்கனாப்பாட்டு, 
கெருக்கூத்து ஆகியவையும்‌, அலிபாபா, மதுரைவீரன்‌, சக்கரவர்த்தித்‌ 
ன ட ஆகியபடங்களில்‌ “டேப்‌? இசையும்‌ [தப்பட்டை] இடம்‌ 


25 “ஜோதிஇராமலிங்கசுவாமிகள்‌” எனும்‌ படம்‌, 


93 


_————— 


அறிமுகம்‌ 


வயதிலேயே தம்முடன்‌ விளையாடும்‌ நண்பர்களைச்‌ சேர்த்துக்‌ 
கொண்டு குழு அமைத்துத்‌ தாம்‌ நாடகத்தில்‌ கண்டுகளித்த 
“இராமதாஸ்‌” போலும்‌ கதைகளை வில்லுப்பாட்டாக்கிப்‌ பாடி 
மகிழ்தல்‌ இவர்‌ வழக்கமாக இருந்ததென அறிகிறோம்‌. இவ்வாறு 
இளமையிலேயே இக்கலையின்‌ மீது இவருக்கு இருந்த ஆர்வமே 
பின்னாளிலும்‌ அவர்‌ வில்லுப்புலவராகி நிகழ்ச்சிகள்‌ நடத்தும்‌ 
நிலைக்கு இவரை ஆளாக்கி விட்டது எனலாம்‌. கலைவாணரின்‌ 
இந்த ஆர்வத்தைத்‌ தூண்டிச்‌ சுடர்விட்டு ஒளிருமாறு செய்தவர்‌ 
பிச்சைக்குட்டியே எனவும்‌ அறிகிறோம்‌. 

சுதந்திரம்‌ அடைந்த நிலையில்‌, நாடெங்கிலும்‌ காந்தியடிகள்‌ 
போற்றித்‌ துதிக்கப்பட்டார்‌. பிச்சைக்குட்டியின்‌ வில்லுப்பாட்‌ 
டிலும்‌ காந்திமகான்‌ சரிதம்‌ இடம்‌ பெற்றது. இதனைக்‌ கேட்டு 
மகிழும்‌ வாய்ப்புக்‌ கிடைத்தது கலைவாணருக்கு. இளமை ஆர்வம்‌ 
பெருவடிவம்‌ கொண்டது. சென்னையில்‌ காந்தி மகான்‌ கதையை 
வில்லுப்பாட்டிலே அமைத்துப்‌ பாடவேண்டும்‌ என்ற விருப்பம்‌ 
அவர்‌ நெஞ்சில்‌ எழுந்தது. உடனடியாக நாஞ்சில்‌ நாட்டிலிருந்து- 
(குமரி மாவட்ட) வில்லிசைக்கலைஞர்கள்‌ வரவழைக்கப்பட்டனர்‌. 
தோவாளை சுந்தரம்‌ பிள்ளை என்னும்‌ பழம்பெரும்‌ வில்லிசைப்‌ 
புலவரும்‌ சென்னைவந்து கலைவாணருக்குக்‌ குழு அமைப்பதில்‌ உறு 
துணை புரிந்தார்‌ என்பர்‌. 

கலைவாணரின்‌ காந்திமகான்‌ கதை வில்லுப்பாட்டு உருவா 
யிற்று. வானொலி வழியாகத்‌ தமிழகமெங்கும்‌ காந்தியடிகளின்‌ 
புகழ்‌ “வில்‌”ஒலியில்‌ பரவி எதிரொலித்தது. காந்தியடிகளின்‌ 
கதையுடன்‌ வில்லிசைக்‌ கலையினையும்‌ யாவரும்‌ அறிந்து கொண் 
டனர்‌. 


இந்நிலையில்‌, காலஞ்சென்ற கொத்தமங்கலம்‌ சுப்பு நடத்தி 
வந்த “காந்திமகான்‌ கதை” இசைநிகழ்ச்சி பற்றியும்‌ குறிப்பிட 
வேண்டும்‌. முழுவதும்‌ நாட்டுப்பாடல்‌ வடிவில்‌ காந்தியடிகளின்‌ 
வாழ்க்கையை எழுதி அதனை அவரே நாட்டுப்பாடல்‌ இசையில்‌ 
பாடினார்‌. 1945-ஆம்‌ ஆண்டில்‌ எழுதப்‌ பெற்ற காந்திமகான்‌ 
கதை, 1947-ஆம்‌ ஆண்டு சுதந்திரத்‌ திருநாளில்‌ நூல்வடிவில்‌ 
வெளியிடப்பட்டது. அன்றே அவர்‌ அசைநிகழ்ச்சியும்‌ நடத்தத்‌ 
தொடங்கினார்‌ எனவும்‌ அறிகிறோம்‌ . 


1. சென்னை, உலகத்தமிழாராய்ச்சி நிறுவனத்தின்‌ 3-ஆம்‌ கருத்தரங்கு 
அன்று தலைமை தாங்கிய கவிஞர்‌ 5 0. சுந்தரம்‌ தமது உரையில்‌ தெரி 
வித்த கருத்து. (4-5-77) 

2. 9-10-77 முதல்‌ ஒவ்வொரு ஞாயிறும்‌ நண்பகலில்‌ கொத்‌ தமங்கல: சுப்பு 
வின்‌ பதிவு செய்யப்‌ பெற்ற “காந்திமகான்‌ கதை" முழுவதும்‌ பகுதி பகுதி 
யாகச்‌ சென்னை வானொலி ஒலிபரப்பியது, “முதல்‌ நாளில்‌, 1945இல்‌ இக்‌ 
கலக எழுதியதாக அவரால்‌ தெரிவிக்கப்பட்டது . 


94 தமிழ்‌ வில்லுப்பாட்டுகள்‌ 


கொத்தமங்கலம்‌ சுப்பு காந்திமகான்‌ கதையை “வில்லுப்‌ 
பாட்டு என்ற பெயரில்‌ நடத்தினார்‌ என்றாலும்‌ அந்நிகழ்ச்சி 
முழுமையான வில்லுப்பாட்டாக அமைந்திருக்கவில்லை. வில்லுப்‌ 
பாட்டின்‌ சிறப்புக்‌ கருவிகளான உடுக்கு, குடம்‌ முதலிய கருவி 
களைப்‌ பயன்படுத்தாமல்‌, ஒரு சிறிய வில்வடிவம்‌ ஒன்றுமட்டும்‌ 
வைத்துக்‌ கொண்டு, அவ்வப்போது வில்நாணில்‌ கட்டப்பட்டிருந்த 
சலங்கைகளைத்‌ தட்டியவாறும்‌, “6 டோலக்‌” போலும்‌ சில இசைக்‌ 
கருவிகளின்‌ துணையுடனும்‌, நாட்டுப்பாடல்‌ இசையில்‌ அமைந்த 
தான ஓர்‌ புதுவகைக்‌ ₹கதாகாலட்சேப£ மாகவே அவர்தம்‌ 
நிகழ்ச்சி அமைந்திருந்தது.” எனினும்‌ நாட்டுப்பாடல்‌ முறையில்‌ 
கணக்கற்ற கவிதைகளைப்‌ புனைந்த இவர்‌, நாட்டுப்புற இசையில்‌ 
அமைந்த ஓர்‌ இசைநிகழ்ச்சியை அந்தக்‌ காலத்தில்‌ சென்னையில்‌ 
நடத்தியதிறம்‌ பாராட்டுதற்குரியதே ஆகும்‌. 

கலைவாணர்‌ வில்லுப்பாட்டுக்குரிய எல்லாக்கருவிகளும்‌ 
அமையக்‌ *காந்திமகான்கதை' நிகழ்ச்சியினை நடத்தினார்‌. காந்தி 
மகான்‌ கதையைக்‌ கலைவாணர்‌ இந்தி, ஆங்கிலம்போலும்‌ பிற 
மொழிகளிலும்‌ கூட எடுத்துச்‌ சொல்லும்‌ முயற்சியில்‌ ஈடுபட்டு 
அம்மொழிகளில்‌ அமைந்த நிகழ்ச்சிகளும்‌ நடத்தினார்‌ என 
அறிகிறோம்‌. இது அவர்தம்‌ ஆர்வ மிகுதியினையும்‌ ஆற்றல்‌ மேம்‌ 
பாட்டினையும்‌ நமக்கு உணர்த்துகின்றது. 

இன்றைய நிலையில்‌ தமிழகத்தின்‌ எல்லா மாவட்டங்களிலும்‌ 
வில்லிசைக்‌ கலைஞர்கள்‌ காணப்படுகின்றனர்‌. நாடு முழுவதும்‌ 
வில்லுப்பாட்டுக்கலை ஓர்‌ கருத்து விளக்கச்‌ சாதனமாகவும்‌ பயன்‌ 
படுகிறது. நிகழ்ச்சிகள்‌ கலைவாணரின்‌ வழிபற்றியே நடத்தப்படு 
தின்றன. வில்லுப்பாட்டுக்‌ கலையினை இவ்வாறு நாடறிந்த கலை 
யாக வளர்த்துத்‌ தந்துள்ள கலைவாணரின்‌ அரும்பணி என்றும்‌ 
கலைஞர்களால்‌ நன்றியோடு நினைவு கொள்ளத்தக்கதா கும்‌. 
இலக்கிய விழாக்களில்‌ வில்லிசை 

வில்லுப்பாட்டுக்கலை தமிழகம்‌ அறிந்த பழங்கலையாக பரவிய 
நிலையில்‌, நாடெங்கிலும்‌ ஆங்காங்கே கலையார்வம்‌ கொண்ட 
மக்களும்‌, ஆசிரியர்களும்‌, மாணவர்களும்‌ வில்லிசை நிகழ்ச்சிகளை 
விருப்பத்துடன்‌ நடத்தலாயினர்‌. இலக்கிய விழா மேடைகளிலும்‌ 
கல்வி நிறுவனங்களில்‌ நிகழும்‌ விழாக்களிலும்‌ “வில்லுப்பாட்டு? 
சிறப்பிடம்‌ பெறுவதாயிற்று. இந்நிலையில்‌ திருநெல்வேலி, 


1, கொத்தமங்கலம்‌ சுப்புவின்‌ புதல்வர்‌ கொத்தமங்கம்‌ விசு என்பார்‌ தற்‌ 
பொழுது , தந்தை பாடிய அதே வழியில்‌ அதே வில்வடிவத்தை மட்டும்‌ 
பயன்படுத்தி நிகழ்ச்சிகளை நடத்தி வருகிறார்‌. 


அறிமுகம்‌ 95 
தருமையருள்பெறு நெல்லை அருணகிரி இசைக்கழகத்தார்‌ 
வில்லிசைக்குக்‌ காட்டியுள்ள ஆதரவு என்றும்‌ போற்றத்‌ 
தக்கதாகும்‌. தலைசிறந்த முறையில்‌ தமிழ்ப்பணியும்‌ சமயப்‌ 
பணியும்‌ ஆற்றிவந்த இக்கழகத்தார்‌ 1947-ஆம்‌ ஆண்டு முதல்‌ 
ஒவ்வொரு ஆண்டும்‌ **தமிழ்த்‌ திருநாளை”'ப்‌ பெருவிழாவாகக்‌ 
கொண்டாடி வந்தனர்‌. 


இக்கழகத்தின்‌ அமைச்சர்‌ பொறுப்பில்‌ அருந்தொண்டு ஆற்றி 
வந்த இராம, கனகசபாபதி என்பார்‌ சிறந்த இசை வல்லுநரும்‌ 
ஆவர்‌. இவர்தம்‌ கலையார்வத்தின்‌ விளைவாகவே தமிழ்த்‌ 
திருநாள்‌ மேடையில்‌ வில்லுப்பாட்டு இடம்பெறலாயிற்று. இசை 
மணி கா. சங்கரனார்‌ போன்றோர்‌ பெரிதும்‌ துணை நின்றனர்‌. 
கழகத்தின்‌ விரிவுரைப்‌ பொறுப்பாளராக இருந்த ௮.௧, 
நவநீத கிருட்டினன்‌ என்பார்‌ “தமிழ்‌ வளர்ந்த கதை” எனும்‌ தலைப்‌ 
பிலே வில்லுப்பாட்டை எழுதி அமைத்தார்‌. (1951). அமைச்சர்‌ 
இராம. கனகசபாபதி புலவராகவும்‌ ஏனையோர்‌ பிற கருவியாளர்‌ 
களாகவும்‌ பின்பாட்டுக்காரர்களாகவும்‌ அமைய வில்லிசை நிகழ்ச்‌ 
சிகள்‌ நடத்தப்‌ பெற்றன. 


அடுத்தடுத்து “வள்ளுவர்‌ கதை”, “கண்ணகி கதை” “பத்துப்‌ 
பாட்டின்பம்‌', “சிவஞானமுனிவர்‌ வரலாறு”, மெய்கண்டார்‌ 
வரலாறு”, “திருஞானசம்பந்தர்‌ வரலாறு”, மாணிக்கவாசகர்‌ 
வரலாறு”, முதலியனவும்‌ வில்லிசை வடிவம்‌ பெற்றன. இவற்றுள்‌ 
“தமிழ்‌ வளர்ந்த கதை”, “வள்ளுவர்‌ கதை”, “கண்ணகி கதை, 
ஆகிய மூன்றுமே அச்சு வடிவில்‌ சை,.௫. நூற்பதிப்புக்‌ கழகத்‌ 
தாரால்‌ (சென்னை) வெளியிடப்‌ பெற்றன, புலவர்‌ ஐயம்பிள்ளை 
போன்ற கலைஞர்‌ பலரும்‌ கழகமேடையில்‌ தம்நிகழ்ச்சிகளை 
நடத்தும்‌ வாய்ப்பினைப்‌ பெற்றனர்‌. 
கலைவளர்க்கும்‌ கலைஞர்கள்‌ 


கலைவாணர்‌ காந்திமகான்‌ கதை போன்று வேறு எதுவும்‌ வில்லி 
சையில்‌ பாடியதாக.த்‌ தெரியவில்லை. பின்னர்‌ அவர்‌ நிகழ்த்திய 
வில்லிசை நிகழ்ச்சிகள்‌ யாவும்‌ அரசியல்‌ மேடைகளில்‌ இடம்‌ 
பெற்ற கொள்கை விளக்கப்‌ பாட்டுகளாகவே அமைந்தன.” கலை 
வாணருடன்‌ குழுவில்‌ இருந்ததரர்‌ செல்லமுத்துப்‌ பாண்டியன்‌, 


1. இவ்வாறு வெளிவந்த கதைகள்‌ யாவும்‌ கற்றோர்‌ புனையும்‌ பெற்றியை 
அடைந்ததாலோ என்னவோ உயர்ந்த இலக்கிய நடையிலேயே 
அமைவதாயின, 


7A பெரியார்‌, அண்ணா ஆகியோர்‌ தனித்தனியே கூட்டிய மாநாடுகளில்‌ 
புத்தர்‌ வரலாறு கஸைவாணரால்‌ பாடப்பெற்றது என அறிகி3ோ ம. 


பூந்‌ தமிழ்‌ வில்லுப்பாட்டுகள்‌ 


——— 


தங்கப்பா, குலதெய்வம்‌ இராஜகோபால்‌, வேலுச்சாமி, 
இராமையா, மதுரைமுத்து ஆகியோர்‌ என அறிதின்‌ ரோம்‌, 

1957இல்‌ சலைவாணரின்‌ மறைவுக்குப்பின்‌, அதுவரை 
அவருடன்‌ இருந்து பாடும்‌ பேறு பெற்றவர்கள்‌ அவர்வழி பின்‌ 
பற்றித்‌ தற்பொழுது வில்லுப்பாட்டு நிகழ்ச்சிகளைத்‌ தொடர்ந்து 
நடத்தி வருகின்றனர்‌. சுப்பு ஆறுமுகம்‌, குலதெய்வம்‌ இராஜ 
கோபால்‌, தங்கப்பா ஆகியோர்‌ இவ்வகையில்‌ குறிப்பிடத்‌ தகுந்‌ 
தோர்‌ ஆவர்‌. கலைவாணரின்‌ புதல்வர்‌ N.5.K.கோலப்பன்‌ என்‌ 
பாரும்‌ தந்தைவழியில்‌ காந்திமகான்‌ கதையை வில்லுப்‌ 
பாட்டாகப்‌ பாடிவந்தார்‌. இவர்‌ பிற கருவிகளுடன்‌ “டேப்‌' 
எனும்‌ “தப்பட்டை” யினையும்‌ பயன்படுத்திப்‌ பாடிவத்தார்‌, 
தற்பொழுது இவர்‌ நிகழ்ச்சிகள்‌ நடத்துவதில்லை என்றே தெரி 
கின்றது. 


சுப்பு ஆறுமுகம்‌ நல்ல கவிஞர்‌. கலைவாணருடன்‌ மிகவும்‌ 
நெருங்கிப்‌ பழகியவர்‌, கலைவாணருக்குத்‌ தேவைப்படும்‌ பாடல்‌ 
களை அவ்வப்போது எழுதிவந்தார்‌. கலைவாணரின்‌ வழிபற்றி 
இவர்‌ பல்வேறு கதைகளைச்‌ கிறப்புறப்‌ பாடிவருகின்றார்‌. “காந்தி 
வந்தார்‌”, “ஐயப்பன்‌ சரிதம்‌”. “வள்ளித்‌ திருமணம்‌”, *வள்ளுவர்‌ 
கதை' போலும்‌ கதைகள்‌ குறிப்பிடத்‌ தக்கவையாகும்‌. 
“மதுவிலக்கு”, குடும்பக்கட்டுப்பாடு” போலும்‌ பல்வேறு பிரச்சார 
நோக்கப்‌ பாடல்களையும்‌ அவ்வப்போது இவர்‌ பாடி வருகிறார்‌. 
“காந்தி வந்தார்‌ வில்லுப்பாட்டு அச்சாகி வெளிவந்துள்ளது. 
ஆர்மோனியம்‌, டோலக்‌ இவற்றோடு மொராக்கோஸ்‌, கொரி 
னெட்‌ ஆகியவையும்‌ பயன்படுத்துகிறோர்‌. சென்ற ஆண்டின்‌ 
இறுதியில்‌ 2-12-77 முதல்‌ 5-12-77 முடிய சென்னையில்‌ நடந்த 
உலகத்‌ தாவர உணவினர்‌ மாநாட்டில்‌ இருநாட்களில்‌ வில்லுப்‌ 
பாட்டு நிகழ்ச்சிகள்‌ ஏற்பாடு செய்திருந்தனர்‌. 2-12-77 அன்று 
சுப்பு ஆறுமுகம்‌ நடத்திய தாவர உணவுப்‌ பிரச்சார வில்லுப்‌ 
பாட்டு சிறப்பாக அமைந்திருந்தது. சென்னை இயலிசை நாடக 
மன்றம்‌ இவருக்குக்‌ “கலைமாமணி” எனும்‌ விருது வழங்கிச்‌ சிறப்பித்‌ 
துள்ளது. 


குலதெய்வம்‌ இராஜகோபால்‌, “ஐயப்பன்‌ சரிதம்‌,” மீனாட்சி 
கல்யாணம்‌, போலும்‌ பாட்டுகளைச்‌ இறப்பாக நடத்தி வருகிறார்‌. 
“பம்பை”எனும்‌,கருவியையும்‌ பயன்படுத்துகிறார்‌. ஆர்மோனியமும்‌ 
உண்டு. இவர்தம்‌ நிகழ்ச்சிகள்‌ அரசியல்‌ மேடைகளிலும்‌ பயன்‌ 
பட்டன, "காவல்‌ தெய்வம்‌”, “நீ உள்ள வரை” ஆமயெ திரைப்படங்‌ 
களில்‌ முறையே “ஐயனார்‌ கதை”, “அம்மன்‌ கதை” - ஆகியவற்றை 


அறிமுகம்‌ 97 


இவர்‌ பாடியிருக்கிறார்‌. விழாக்கள்‌ பலவற்றில்‌ இவர்தம்‌ வில்லிசை 
இடம்பெறுகிறது. 

திரைப்பட நடிகர்‌ எஸ்‌.எஸ்‌.இராஜேந்திரன்‌ வில்லுப்‌ பாட்டுக்‌ 
கலையில்‌ ஆர்வம்‌ கொண்டு சிலகாலமாக நிகழ்க்ககளை நடத்தி 
வந்தார்‌, இவர்‌ இக்கலையில்‌ ஈடுபாடு கொள்ளக்‌ காரணமாக 
இருந்தவரும்‌ பிச்சைக்குட்டியே என அறிகிறோம்‌.ஒர்‌ சமயம்‌ (1964- 
இல்‌ எனலாம்‌) நாகர்‌ கோவிலில்‌ நடத்த பொருட்காட்சி ஒன்றில்‌ 
முந்திய நாளில்‌ .பிச்சைச்குட்டியின்‌ வில்லிசையும்‌ அடுத்த நாள்‌, 
எஸ்‌. எஸ்‌. ஆரின்‌ நாடகமும்‌ ஏற்பாடு செய்யப்‌ பெற்றிருந்தன 
வாம்‌. முந்திய நாள்‌ வில்லிசை குறித்து யாவரும்‌ பாராட்டிச்‌ 
சொல்லவே, தம்‌ செலவிலே மீண்டும்‌ மறுநாளிலும்‌ பிச்சைக்‌ குட்டி 
யின்‌ வில்லிசைக்கு ஏற்பாடுசெய்து, அதனை நேரில்‌ கண்டும்‌ கேட்டும்‌ 
மகிழ்ந்த இராஜேந்திரனுக்குத்‌ தாழும்‌ வில்லுப்பாட்டுப்‌ பாட 
வேண்டும்‌ எனும்‌ வேட்கை பிறந்தது. 

இதன்‌ விளைவாகப்‌ பிச்சைக்குட்டியைச்‌ சுமார்‌ ஒரு மாதகாலத்‌ 
திற்குமேல்‌ தம்முடன்‌ இருக்கவைத்து அவரிடம்முறையான பயிற்சி 
பெற்றுப்‌ பாடத்தொடங்கினார்‌. பிச்சைக்குட்டியின்‌ வழிபற்றியே 
பக்கமேலங்களுடன்‌ “கண்ணகி கதை'யினை வில்லுப்‌ பாட்டாகப்‌ 
பாடினார்‌. இலங்கை வானொலியினர்‌ விருப்பத்தின்‌ பேரில்‌ அங்கும்‌ 
பின்னர்‌ இங்கே தமிழகத்தில்‌ சென்னை மற்றும்‌ பல ஊர்களிலும்‌ 
“கண்ணகி கதை” பாடப்பெற்றது. அதன்‌ பின்னர்‌ அரசியல்‌ 
மேடைகளில்‌ பிரச்சாரநோக்கிலமைந்த வில்லிசை நிகழ்ச்சிகள்‌ பல்‌ 
வேறு இடங்களிலும்‌ 1967--ஆம்‌ ஆண்டுத்‌ தேர்தலை ஒட்டி நடை 
பெற்றன என அறிகிறோம்‌.ஆனால்தொடர்ச்சியாக வில்லிசையை 
இவர்‌ நிகழ்த்‌. தாமல்‌ விட்டுவிட்டார்‌. நல்ல குரல்‌ வளம்‌, பாடும்‌ 
ஆற்றல்‌ இவை கொண்ட இவர்‌ மீண்டும்‌ இக்கலை நிகழ்ச்சியினைத்‌ 
தொடர்ந்து நடத்த முற்படுவாராயின்‌ நாட்டிற்கு நல்லதோர்‌ 
வில்லிசைக்‌ கலைஞர்‌ கிடைக்கலாம்‌. 

இங்கே குறிப்பிட்டவர்களேயன்றி இக்கலையின்பால்‌ ஆர்வம்‌ 
கொண்டோர்‌, நிகழ்ச்சியினை நடத்துவோர்‌ நாடெங்கிலும்‌ பலர்‌ 
உள்ளனர்‌. 
வில்லிசைக்கு நல்லாதரவு 

தற்காலத்தில்‌ வில்லுப்பாட்டுகலையின்‌ வாழ்வுக்கும்‌ வளர்ச்‌ ' 
சிக்கும்‌ தங்களின்‌ நல்லாதரவினைத்‌ தந்துவருவோரில்‌ குறிப்பிடத்‌ 
தக்கவர்‌ காஞ்சிப்‌ பெரியவர்‌ சங்கராச்சாரிய சுவாமிகள்‌ ஆவார்‌. 
1962-ஆம்‌ ஆண்டிலே இளையாத்தங்குடி என்னும்‌ ஊரில்‌ இப்பெரி 


யவர்‌ ஏற்பாடு செய்த *சதஸ்‌” என்னும்‌ கலைமாநாடு குறிப்பிடத்‌ 
தவி7 


98 தமிழ்வில்லுப்‌ பாட்டுகள்‌ 


தக்கது. ஆங்கே பல்வேறு கலைவல்லுநர்களையும்‌ அழைத்துப்‌ 
யெருமைப்படுத்தினர்‌. அவரவர்‌ கலை குறித்த ஆராய்ச்சிகளும்‌ 
நடத்தப்‌ பெற்றன. நாட்டுப்புறக்‌ கலை வல்லுநர்‌ பலரும்‌ இம்மா 
நாட்டில்‌ கலந்து கொள்ளும்‌ வாய்ப்பினைப்‌ பெற்றனர்‌.தொடர்ந்து 
ஆண்டுதோறும்‌ நடைபெற்ற இந்த “சதஸ்‌” களில்‌ பிச்சைக்குட்டி 
யின்‌ வில்லுப்பாட்டும்‌ இடம்‌ பெற்றது. தற்பொழுதும்‌ வில்லிசைக 
கலைஞர்‌ சுப்பு ஆறுமுகம்‌ போன்றோருக்குக்‌ காஞ்சிப்‌ பெரியவர்‌ 
நல்லாதரவு நல்கி வருதலை அறிகிறோம்‌. 

புலவர்‌ பிச்சைக்குட்டி வாழ்ந்த காலத்தில்‌ அவரது சீரிய கலைத்‌ 
தொண்டினைப்‌ பாராட்டித்‌ திருவாவடுதுறை ஆதனத்தார்‌ அவ 
ரைத்‌ தம்‌ “ஆஸ்தானப்‌ புலவராக” நியமித்துப்‌ பெருமைப்‌ 
படுத்தினர்‌. 


தருமையாஇனஅருள்பெறு நெல்லை அருணகிரி இசைக்‌ கழகதி 
தார்‌ வில்லிசைக்கு அளித்த நல்லாதரவு பற்றி முன்னர்க்‌ குறிப்பிட்‌ 
டூள்ளமை காணலாம்‌, 


எட்டயபுரம்‌ பாரதிவிழா நிகழ்ச்சிகளில்‌ “பாரதி முற்போக்கு 
வாலிபர்‌ சங்கத்தார்‌, ஆதரவில்‌ ஆண்டுதோறும்‌ பிச்சைக்‌ 
குட்டியின்‌ வில்லுப்பாட்டு நிகழ்ச்சி இடம்பெற்றுவந்தது. 


அனைந்திந்திய வானொலி நிலையத்தார்‌ வில்லுப்பாட்டுக்குத்‌ 
தந்து வரும்‌ நல்‌ஆதரவு போற்றுதற்குரியது. வில்லிசைக்‌ கலை 
ஞர்கள்‌ புலவர்‌ ஐயம்பிள்ளை, செவல்குளம்‌ தங்கையா, நெல்லை 
நாரயணதாஸ்‌, மம்சாபுரம்‌ பாலுநிராவிடன்‌, மடத்தரர்‌ அருணா 
சலம்‌, மடத்தூர்‌ செல்லையா, வீரப்பட்டி சண்முகம்‌, கோவை 
முருகானந்த பாரதி, காஞ்சீபுரம்‌ பஞ்சாட்சரம்‌, முத்துகணேசன்‌, 
சுப்பு ஆறுமுகம்‌, குலதெய்வம்‌ ராஜகோபால்‌, தங்கப்பா இன்னும்‌ 
இவர்கள்‌ போலும்‌ பலர்‌ சென்னை, திருச்சி, நெல்லை, திருவனந்த 
புரம்‌, பாண்டிச்சேரி நிலையங்களின்‌ ஆதரவில்‌ தங்கள்‌ நிகழ்ச்‌ 
களை நடத்தியுள்ளார்‌. 


சென்னை, தொலைக்காட்சி நிலையத்தாரும்‌ வில்லிசைக்கு உரிய 
ஆதரவு தந்துவருகின்றனர்‌. இத்நிலையம்‌, 8-11-76 அன்று ஒளி 
பரப்பிய வில்லுப்பாட்டுக்‌ கலை பற்றிய விளக்கக்‌ காட்சி சிறந்த 
முறையில்‌ அமைந்திருந்தது. தொடர்ந்து பல்வேறு வில்லிசைக்‌ 
கலைஞர்களின்‌ நிகழ்ச்சிகளும்‌ சிறுவர்‌ சிறுமியர்‌ பங்குகொள்ளும்‌ 
நிகழ்ச்சிகளும்‌ அவ்வப்போது இடம்‌ பெறுகின்றன. 


தமிழக அரசின்‌ சார்பில்‌, டை கனு ம்‌. முதல்‌ 24-3-78 வரை, 
தமிழ்நாடு இயலிசை நாடக மன்றம்‌ சென்னையில்‌ தொடர்ந்து 


அறிமுகம்‌ 99 
ல்ல 
பத்து நாட்களாகப்‌ பெரியதோர்‌ “கிராமியக்‌ கலை விழா” நடத்திப்‌ 
பல்வேறு துறைப்பட்ட கிராமியக்‌ கலை வல்லுநர்கள்களின்‌ 
நிகழ்ச்சிகளுக்கும்‌ ஏற்பாடு செய்து, அக்கலைஞர்கள்‌ அனைவரையும்‌ 
பெருமைப்‌ படுத்தியது பெரிதும்‌ பாராட்டுதற்குரியது. இவ்விழா 
விலே வில்லுப்பாட்டு நிகழ்ச்சிகளை இரண்டு நாட்கள்‌ நடத்திச்‌ 
சிறப்பித்தனர்‌. 


வில்லுப்பாட்டுக்‌ கலையின்பால்‌ ஆர்வம்‌ கொண்ட பல்வேறு 
பெருமக்களும்‌, கல்லூரி ஆசிரியர்கள்‌, பள்ளி ஆசிரியர்கள்‌, 
மாணவர்‌, மாணவியர்‌ முதலானோரும்‌ ஆங்காங்கே வில்லுப்பாட்டு : 
நிகழ்ச்சிகளைப்‌ பொதுமேடைகளிலும்‌, கல்வி நிறுவனங்களின்‌ 
விழாக்களிலும்‌ நடத்தி வருதலும்‌ போற்றுதற்குரியது. கேசவ 
ராமசாமித்‌ தேவரின்‌ “வேள்பாரி, இரா. மதிவாணனின்‌ “எல்லைப்‌ 
போர்‌” போன்ற வில்லுப்பர்ட்டுக்கள்‌ அசசிட்டு வெளியிடப்‌ 
பட்டுள்ளன. இவ்வகையில்‌ மேலும்‌ பல பாட்டுகளும்‌ அச்சில்‌ 
வெளிவந்துள்ளன என அறிகிறோம்‌. 


இவ்வாறெல்லாம்‌:நாடு முழுவதும்‌ வில்லுப்‌ பாட்டுக்‌ கலைக்கு 
நல்லாதரவு பெருகிவருதலைக்‌ காண்கிறோம்‌. அரசு சார்பிலும்‌ 
தனிப்பட்டோர்‌ சார்பிலும்‌ நடைபெறும்‌ பல்வேறு விழாக்களிலும்‌ 
“வில்லுப்பாட்டு” இடம்‌ பெறுதல்‌ மகிழ்ச்சிக்குரிய செய்தியே 
ஆகும்‌, 


இன்றைய நிலை 

புதிய உத்திகளுடன்‌, புதிய கதைகளைப்‌ பாடவும்‌, காலத்துக்‌ 
கேற்ற கருத்துகளைப்‌ பரப்பவும்‌, “வில்லுப்பாட்டு” இன்றைய 
நிலையில்‌ இனிமையும்‌ எளிமையும்‌ வாய்ந்ததோர்‌ சாதானமாகப்‌ 
பயன்படுகிறது. எனினும்‌, தென்‌:மாவட்டங்களில்‌ இன்றும்‌ 
ஊர்த்‌ தெய்வங்களின்‌ வழிபாட்டுகுரிய கொடை விழாக்களில்‌ 
பழைய மரபுவழியிலான வில்லுப்பாட்டு விரும்பிக்‌ கேட்கப்பட்டு 
வருவதனைக்‌ காணலாம்‌. பெண்கள்‌ புலவராக இருந்து பாடுதல்‌ 
தற்காலம்‌ மிகவும்‌ பெருகியுள்ளது எனலாம்‌. 


தற்கால நாகரிகம்‌, குறிப்பாகத்‌ திரைப்படநாகரிகம்‌ வில்லுப்‌ 
பாட்டு நிகழ்ச்சிகளையும்‌ பாதிக்காமல்‌ இல்லை. வில்லிசை நிகழ்ச்சி 
களிலும்‌ திரைப்பட்ப்‌ பாடல்களை மக்களின்‌ விருப்பத்தை நிறை 
வேற்றும்‌ நோக்குடன்‌ இடையிடையே விடுபாட்டாகப்‌ பாடும்‌ 
நிலையும்‌, அதுவே மெல்லிசை கலத்த வில்லிசை என்ற ஓர்‌ புதிய 
போக்கினைத்‌ தழுவும்‌ நிலையும்‌ சல இடங்களில்‌ நேர்ந்துள்ளன . 
கலைஞர்கள்‌ இத்தகையதோர்‌ “இரண்டுங்‌ கெட்டான்‌” போக்கிற்கு 


100 தமிழ்‌ வில்லுப்பாட்டுகள்‌ 
ஊக்கம்‌ தராமல்‌ வில்லுப்‌ பாட்டின்‌ தனித்தன்மையைக்‌ காப்பதில்‌ 
காலஞ்சென்ற கலைஞர்‌ பிச்சைக்‌ குட்டியின்‌ வழிமுறைகளைப்‌ பின்‌ 
பற்றிக்‌ கலையினைக்‌ காத்து வளர்த்தலே நல்லதாம்‌: ட்‌ 


ஆங்காங்கே வாழ்ந்துவரும்‌ நல்ல திறமை வாய்ந்த கலைஞர்‌ 
களிடம்‌ அமைந்திருக்கும்‌ ஆற்றல்‌, அவர்களுடன்‌ நின்றுபோகாத 
வாறு வழிவழியாக வருதற்குரிய வகையில்‌ புதிய கலைஞர்கள்‌ 
பயிற்சிபெறுமாறு ஊக்கம்‌ தருதலும்‌ வேண்டும்‌. இதுவே கலையின்‌ 
வாழ்வுக்கும்‌ வளர்ச்சிக்கும்‌ துணை செய்வதாகும்‌. முன்னாள்‌ முறை 
மைகள்‌ கெடாதவாறு இந்நாள்‌ புதுமைகளை ஏற்றி, வில்லுப்‌ 
பாட்டினை நல்லதோர்‌ கலையாக நாளும்‌ வளர்த்திடப்‌ பாடு 
படுதலும்‌, திறம்‌ வாய்ந்த கலைஞர்களைப்‌ பேணிக்‌ காத்து ஊக்க 
மளிப்பதிலும்‌, இக்கலையின்பால்‌ ஆர்வம்‌ கொண்டோர்‌ அனை 
வரின்‌ கடமையாகும்‌, 


ஆல்போலே தான்‌ தழைத்து நல்ல 
அறுகதுபோல்‌ வேரூன்றி 
நாள்தோறும்‌ வில்வலிசையே-— இங்கு 
தலம்‌ பெருகி வாழவேணும்‌ 
பூதத்தின்‌ தேசமெல்லாம்‌-—இதன்‌ 
யுகழ்பெருகி வாழவேணும்‌ 


ஜயன்‌ கதை 


ஐயன்‌ கதை 


காப்பு 
மெய்தவத்தில்‌ நின்றரகீகன்‌ விரல்‌ தண்ட வரம்வாஙிகி 
செய்யவெனார்‌ தனைவிரட்டத்‌ தருமாலிடமே மகிழ்ந்துசெல்ல 
தையல்வடிவாய்‌ பெண்வேசம்‌ கொண்டு சத்தியம்‌ செய்து 
வரமழித்த 
ஐயன்கதை தன்னைப்பாட ஆனைமுகவன்‌ காப்பாமே. 
கதை 


(கயிலையில்‌ சிவனும்‌ உமையும்‌ கொலுவிருத்தல்‌) 


தானாகிய பொன்னும்‌ கயிலாசத்தில்‌ 
தக்கசிவனாரும்‌ வீற்றிருந்தார்‌ 
ஆணிப்பொன்‌ சிம்மாதனம்‌ தனில்‌ 
அம்மை உமையாளும்‌ தானிருந்தாள்‌ 

5 முப்பத்து முக்கோடி தேவர்களும்‌ அங்கே 
நாற்பத்து நாற்கோடி ரிசிகளுமே 
கெம்புருடர்‌ கணம்புருடர்‌ நல்ல 
கின்னரி நாதர்களும்‌ 


€ “கரப்பு? விருத்தமாக, ஆனைமுகன்‌ வணக்கமாக, அமைந்துள்ளது. 
பாடப்போகும்‌ கதையின்‌ சுருக்கம்‌ இவ்வீருத்‌ தத்திலேயே அமைதல்‌ காணலாம்‌. 

1-10. தெய்வத்‌ தொடர்பான கதைகள்‌ பெரும்பான்மையும்‌ கயிலைக்‌ காட்‌ 
சியை முதலில்‌ கூறியே தொடங்கும்‌ மரபு உடையன. 

1. தரனாகிய - தரனே தோன்றிய. 

3. ஆணிப்‌ பொன்‌ - உயர்ந்த பொன்‌, ஆணிமுத்து,கட்டாணிமுத்து இவை 
போல்வன காண்க. 

6. ரிசி - ரிஷி. 

7. கெம்புகுடர்‌-கிம்புருடர்‌, காந்தருவர்‌ ; கிணம்புருடர்‌ -கணங்கள்‌ எனலாம்‌: 


104 தமிழ்‌ வில்லுப்பாட்டுகள்‌ 


ட 


இப்படியே கொலுவிருநீதார்‌ அந்த 
10 ஏற்றதொரு கயிலையிலே. 


(தேவரும்‌ அசுரரும்‌ பால்கடல்‌ கடைதலும்‌ மாயன்‌ 
மோகினிக்‌ கோலம்‌ கொள்ளுதலும்‌) 


இந்த விதமாக ஈசன்‌ சமூகத்தில்‌ முப்பத்து முக்கோடி தேவர்‌ 
களும்‌ முனிவர்களும்‌ சிவபெருமானை வணங்கிறிற்கக்‌ கூடிய சமயத்‌ 
தில்‌, ஒருநாள்‌ தேவர்களும்‌ அசுரர்களும்‌ சேர்ந்து திருப்பால்‌ கடல்‌ 
ஒருதாழியாகவும்‌ மயந்தர கிரியை மத்தாகவும்‌ ஆதிசேடன்‌ என்ற 
பாம்பை கயிறாகவும்‌ கொண்டு அமுதம்‌ கடைந்தார்கள்‌. அதிலே 
கிடைத்த அமுதத்தை தேவர்கள்‌ எங்களுக்கே என்றார்கள்‌ 
அசுரர்கள்‌ எங்களுக்கே என்றார்கள்‌ ஆக யிருபேர்களும்‌ சண்டை 
யிட அதை அறிந்த மாயன்‌ பெருமாள்‌ ஒரு மோகினி வடிவம்‌ 
கொண்டு என்னவிதமாக வாறார்‌ ஆனால்‌. 


(மோகினிக்‌ கோலத்தின்‌ சிறப்பு) 


முன்னழகும்‌ பின்னழகும்‌ ்‌ தல்ல 
முகத்தினுட திருவழகும்‌ ப 
முத்துநல்ல பதித்ததுபோல்‌ அவள்‌ 
முன்வரிசை பல்லழகாம்‌ 
15 குற்றமில்லா மூக்கதைத்தான்‌ நல்ல 
குமிழமலர்‌ ஒப்பிடலாம்‌ 
சித்துடுக்கு கடைந்ததுபோல்‌ அவள்‌ 
சேலைகட்டும்‌ இடையழகாம்‌ 
இளவாழைத்‌ தண்டதுபோல்‌ அவள்‌ 
20 இரண்டுநல்ல துடையழகாம்‌ 
கடைந்துநல்ல எடுத்ததுபோல்‌ நல்ல 


கணுக்கால்கள்‌ ரெண்டழகாம்‌ 


8. கின்னரி நாதர்‌ - கின்னரர்‌, (கந்தருவர்‌) 

10-11. இடையே அமைந்துள்ளஉரை: : மயந்தரகிரி - மந்தரமலை. வாரார்‌ 
ஆனால்‌ - வருகிறார்‌ என்றால்‌ “வாறார்‌* என்பது எல்லா இடங்களிலும்‌ வல்லினமே 
பெற்றுவருதல்‌ கவனிக்கத்தக்கது, வாரார்‌” எனின்‌ வரமாட்டார்‌ என ஆகி 
விடுதல்‌ தவிர்க்கப்படுகிறது. “என்றால்‌” என்பது ஆனால்‌” என்‌ றே எல்லா 
இடங்களிலும்‌ வழங்குதல்‌ காணலாம்‌. 5 

11-38. பெண்ணின்‌ அழகை வருணிக்கும்‌ இடங்களில்‌ இத்தகைய அமைப்‌ 
பினைப்‌ பல கதைகளிலும்‌ காணலாம்‌, 

12. முகத்தினுட - முகத்தினுடைய. 

17. சித்துடுக்கு - வில்லுப்பாட்டிலே பயன்‌ படும்‌ சிறிய அளவு உடுக்கு, 


105 


ஐயன்‌ கதை 

எலுமிச்சங்‌ கனியப்போலே மொகினிக்கு 
இரண்டுநல்ல தனமழகாம்‌ 

25 குன்னிமுத்துக்‌ கானாலும்‌ அதில்‌ 
கொஞ்சம்கூட. கருப்பும்‌உண்டு 
காலகண்ட நாதருக்கு அவர்‌ 
கண்டத்திலே கருப்புமுண்டு (மோகினிக்கு) 
மயிரோநல்ல கருப்பொழிய அவள்‌ 

30 மற்றும்‌ஒரு கருப்புமில்லை 
புருவம்நல்ல கருப்பொழிய அந்த 
பூவையவள்‌ கருப்புமில்லை 
தன்னழகு போதாதென்று ஒரு 
தங்கமுத்து மாலையிட்டாள்‌ 

35 வேணும்‌என்ற ஆபரணம்‌ அவள்‌ 
விதவிதமாய்‌ பூட்டுகிறாள்‌ 
காப்புமிட்டாள்‌ கொலுசுமிட்டாள்‌ அவள்‌ 


கைக்குத்தங்க வளையவிட்டாள்‌ 


(அரக்கரை வஞ்சித்து மாயன்‌ மறைதல்‌) 


இந்தவிதமாக மாயன்பெருமான்‌ ஒரு மோகினி வடிவம்‌ 
கொண்டு அரக்கர்களுக்கும்‌ தேவர்களுக்கும்‌ மத்தியில்‌ தோன்றி 
அமுதத்தைக்‌ கையில்‌ வாங்கி நான்‌ பங்கிட்டுத்‌ தருகிறேன்‌ என்று 
அமுதத்தை தேவர்களுக்கு மட்டும்‌ கொடுத்துவிட்டு அரக்கர்‌ 
களுக்கு கொடுக்காமல்‌ அமுத கலயத்தை கீழே போட்டு உடைத்து 
விட்டு மறைந்தார்‌. 


40 


(அரக்கர்‌ சினம்கொண்டு தேவரைக்‌ துன்புறுத்தல்‌) 


அப்போது அரக்கர்களும்‌ அது 
ஆயன்‌ என்று அறியாமல்‌ 

குண்ணன்‌என்றும்‌, அறியாமல்‌ அவர்‌ 
கடுங்கோவம்‌ தானுங்கொண்டு 

தேவர்செய்க சதி தான்‌என்று அப்போ 


சினந்துஅவர்‌ போர்‌ தாடுத்தார்‌ 


துடை - தொடை 22. ரெண்டழகாம்‌ - இரண்டழனீம்‌. 
- குன்னிமுத்துக்கானாலும்‌ - குன்‌ நிமுத்துக்காயினும்‌ 
வேணும்‌ என்ற - வேண்டும்‌ என்ற, 

.. கடுங்கோவம்‌ .. கடுங்கோபம்‌, பெருஞ்சீனம்‌ 


1 தமிழ்‌ வில்லுப்பாட்டுகள்‌ 


45 அழிபொறுக்க மாட்டாமல்‌ தேவர்‌ 
அபயசத்தம்‌ போட்டமுதார்‌ 


(மாயன்‌ ஏனிய சக்கரத்திற்குஅஞ்சி அரக்கர்‌ பரதானத்தில்‌ 
பதுங்கியருத்தல்‌) 


அதை அறிந்த மாயன்‌ பெருமான்‌ தேவர்களை பாதுகாப்‌ 
பாற்றும்‌ பொருட்டு தன்னுடைய சக்குராயுதத்தை அரக்கர்களின்‌ 
பேர்ல்‌ ஏவினார்‌, அதைக்‌ கண்ட அரக்கர்கள்‌ சக்குராவுதற்திற்குப்‌ 
பயந்து பாதாள உலகில்‌ பதுங்கியிருந்தார்கன்‌. அதில்‌ பாதாள 
வல்லி என்ற அரக்கப்‌ பெண்‌ அந்த சக்குராயுதத்‌ இன்‌ மகிமையால்‌ 


(பாதாளவல்லி எனும்‌ அரக்கி கருவுறுதனும்‌, பாலகனைப்‌ 


பெறுதலும்‌] 
அன்றுமுதல்‌ குளிமறந்தான்‌ தல்ல 
அரக்கியந்த பெண்கொடியான்‌ 
ஓராவது மாதத்திலே அவன்‌ 
50 உடையவனே தஞ்சோமென்றாள்‌ 
இரண்டாவது மாஸ்த்தையிலே அத்த 
எம்பெருமான்‌ தஞ்சோமென்றாள்‌ 
மூன்றாவது மாஸ்த்தையிலே அவள்‌ 
முகவெளுப்பு கொண்டிடுவாள்‌ 
55 நான்காவது மாஸ்த்தையிலே அவள்‌ 
தல் மயக்கம்‌ கொண்டிடுவாள்‌ 
ஐந்தாவது மாஸ்த்தையிலே அரக்கிக்கு 
அரைவயிறு பூரணமாம்‌ 
ஆடுவது மாஸ்த்தையிலே அவள்‌ 
60 அங்கமெல்லாம்‌ தங்கநிறம்‌ 
ஏழாவது மாஸ்த்தையிலே நல்ல 


இடையதுவும்‌ சிறுத்திடுமாம்‌ 


46. அபயசத்தம்‌ - அபயக்குரல்‌, 


46-47. இடைஉரை : சக்குராயுதம்‌ - சக்கரம்‌ ஆகிய ஆயுதம்‌. 

47-68. கருவுற்ற பெண்ணின்‌ நிலைபைகளை இவ்வாறு வருணித்தல்‌ ஓர்‌ 
பொதவரன மரபாக எல்லா விடங்களிலும்‌ காணலாம்‌. இதுபோலும்‌ பகுதிகள்‌ 
பெண்கள்‌ விரும்பிக்‌ கேட்பனவாம்‌. 

47. குளிமறந்தரள்‌ - மாதவிலக்கு நிற்கப்பெற்றாள்‌. 

50. தஞ்சோம்‌ -தஞ்சம்‌ 53. மரஸ்த்தையிலே - மாதத்திலே. 

௪8. பூரணமாம்‌-நிறைவுற்றதாம்‌, 


ஐயன்‌ கதை 

ப கனக லவ்வ வைகை 

எட்டாவது மாஸ்த்தையிலே வயிறு 
திட்டுமுட்டு அடித்திடுமாம்‌ 

65 ஒன்பதாம்‌ மாஸ்த்தையிலே அவன்‌ 
ஓலைபோலே சுழண்டிடுவாள்‌ 

பத்தான மாதத்திலே (அந்த 

பாதாள வல்லியானவள்‌) ஒரு 


பாலகனை பெற்றெடுத்தாள்‌ 
(பேறுகால நேரத்தில்‌ நிகழ்ந்தவை) 

இந்த விதமாக அந்தப்‌ பாதாளவல்லி என்ற அரக்கிப்‌ பெண்‌ 
னாள்‌ மாதம்‌ பத்து சரியாகினவுடன்‌ ஓர்‌ ஆண்‌ குழந்தையைப்‌ 
பெற்றெடுத்தாள்‌: 
(அந்த) பாலகன்வந்து பிறந்தபோது அவள்‌ 

70 பச்சைக்கிளிபோலே மயங்கிவிட்டாள்‌ 

அதை அறிந்த அரக்கிப்‌ பெண்கள்‌ ஓடோடிவந்து அந்தப்‌ 
பாதாள வல்லியாள்‌ மயக்கம்‌ தீர என்னவெல்லாம்‌ செய்தார்‌ 
களானால்‌ 


தாங்கிநல்ல எடுப்பார்களாம்‌ அப்போ 
தண்ணீர்கொண்டு தொளிப்பார்களாம்‌ 
மயில்யிறகு விசிறிகொண்டு அந்த 
மங்கையர்கள்‌ வீசுவாராம்‌ 

75. ஆயாசம்‌ இரவென்று. ப அப்போ 


அன்புடனே தேற்றுவாராம்‌ 


இந்தவிதமாக அந்த அரக்கிப்‌ பெண்கள்‌ பாதாளவல்லி 
கொண்ட மயக்கத்தைப்‌ போக்கி அவள்‌ பெற்ற பாலகனை 


கோப்பாடை தானும்நீக்கி நல்ல 
குழந்தைதனை எடுத்தார்கள்‌ 
கொப்பிள்கொடி தானறுத்தார்‌ எட்டு 


80 குலவைகளும்‌ இட்டாராம்‌ 


66. சுழண்டிடுவாள்‌-தளர்ந்து விடுவாள்‌. 
69-84. பேறுகால நேரத்து நிகழ்ச்சிகள்‌ சுவையோடு சொல்லப்‌ பெறுதல்‌ 
72. தொளிப்பார்களாம்‌-தெளிப்பார்களாம்‌. 


75. ஆயாசம்‌-அயர்வு,களைப்பு. 
77. கோப்பாடை தானும்‌ நீக்கி- நஞ்சுக்‌ கொடிகளை அகற்றி 6கொப்பாடை? 
எனவும்‌ வழங்கும்‌. 


79. கொப்பூழ்க்கொடி அறுத்தல்‌, *கொப்பிஸி அறுத்தல்‌ எனும்பேச்சு வழக்‌ 
கும்‌ உண்டு. 


108 தமிழ்‌ வில்லுப்பாட்டுகள்‌ 


ஆண்குழந்தை பிறந்ததென்று அப்போ 
அடித்தாரே மணிக்குலவை. 
இந்தவிதமாக அந்த அரக்கிப்‌ பெண்கள்‌ அநீதப்‌ பாதாளவல்லி 
பெற்ற பாலனுக்கு மேலும்‌ என்ன செய்தார்களானால்‌ 


சேனையது ஊட்டியல்லோ அப்போ 
கெளியவைத்தார்‌ பாலகனை 

85 மாணிககப்பொன்‌ தொட்டிலிலே அந்த 
மைந்தனையும்‌ தான்கிடத்தி 
ஓராட்டித்‌ தாலாட்டி அங்கே 


உருக்கமுடன்‌ வளத்துவாறார்‌ 
(அரக்கி, மைந்தனுக்குப்‌ பெயர்‌ வைத்தல்‌) 


இந்தவிதமாக வளர்ந்துவரப்பட்ட குழந்தைக்கு அந்தப்‌ 
பாதாளவல்லியானவள்‌ என்ன விதமாகப்‌ பெயர்‌ வைத்தாளானால்‌ 


பெற்றெடுத்த பாலனுக்கு அவள்‌ 
90 பெயர்கொடுக்க வேணுமென்று 
என்னபெயர்‌ கொடுக்கவென்று A அந்த 
ஏந்திழையாள்‌ பெண்கொடியாள்‌ 
(இவன்‌) வல்லபத்தில்‌ சிறந்ததினால்‌ பாலனுக்கு 


வல்லரக்கன்‌என்று பெயர்கொடுத்தாள்‌ 
(அரக்கி மைந்தன்‌ வல்லரக்கன்‌ என்று பெயர்‌ பெற்று வளர்தல்‌) 


அதாவது அந்தப்‌ பாதாள வல்லி என்ற அரக்கப்‌ பெண்ணாள்‌ 
தான்‌ பெற்றெடுத்த பாலனுக்கு வல்லரக்கன்‌ என்ற பெயர்‌ 
கொடுத்து வளர்த்து வரக்கூடிய காலத்தில்‌ அந்தப்‌ பாலகனாயெ 
அவனுக்கு 


80, குழந்தை பிறந்தவுடன்‌ ஆண்‌ ஆயின்‌ எட்டுமுறை குரவை ஒலி முழக்‌ 
குதலும்‌, பெண்‌ ஆயின்‌ ஏழுமுறை குரவையிடுதலும்‌ மரபு, வெட்டும்‌ சிவனுக்கு 
எட்டு, ஏழைப்‌ மெண்ணுக்கு ஏழு” என்பர்‌. குலவை - குரவை, வாய்‌ குவித்து 
தாக்கினை மணிநாபோல்‌அசைத்து மகளிர்‌ எழுப்பும்‌ மங்கல ஒலி. குரவையிடுதலஸ்‌ 
தற்காலம்‌! மிக அரிது. 

83 சேனையது ஊட்டி-சேசை கொடுத்தல்‌, குழந்தை பிறந்தவுடன்‌ ஊட்டப்‌ 
பெறும்‌ முதல்‌ நீருணவு. 

87. பாராட்டித்‌ தாலாட்டுப்‌ பாடுதல்‌, 

88, வளத்து - வளர்த்து. 

60. வேணுமென்று - வேண்டுமென்று 93, வல்லபத்தில்‌ - வல்லமையில்‌, 
வலிமையில்‌, 


ஐயன்‌ கதை 

95 ஒருவயதாம்‌ இருவயதாம்‌ நல்ல 
உற்றமூன்று வயதாச்சி 
மூன்றுநல்ல வயததிலே அரக்கனுக்கு 
முடியிறக்கி காதுகுத்தி . 
நான்கு வயததிலே பாலன்‌ 

100 நடந்தோடித்‌ திரிந்திடுவான்‌ 

ஐந்துவய தானவுடன்‌ ஒரு 


அண்ணாவியை வரவழைத்தார்‌ 
(வல்லரக்கன்‌ கல்வி பயிலுதல்‌) 


இந்தவிதமாக அந்தப்‌ பாலனுக்கு ஜந்து வயது ஆனவுடன்‌ 
அந்தப்பாதாளவல்லியாயெ அரக்கிப்‌ பெண்ணாள்‌ ஒரு அண்ணா 
வியைவரவழைத்து என்ன செய்கிறாள்‌ ஆனால்‌ 


(ஆசானுக்குப்‌ பெரும்பொருள்‌ தருதல்‌) 


அள்ளிஅள்ளிப்‌ பொன்கொடுத்தாள்‌ அந்த 
ஆசானுக்கு கெச்சணையாய்‌ 

105 வாரிவாரிப்‌ பொன்கொடுத்தாள்‌ அந்த 
வாத்தியார்க்குத்‌ தெச்சணையாய்‌ 
நிறநாழி தெச்சணையும்‌ அவள்‌ 


நிரம்பெறவே தான்கொடுத்தாள்‌ 
(ஆசான்‌ பாடம்‌ கற்பித்தல்‌) 
இந்தவிதமாக அந்தப்‌ பாதாளவல்லி என்ற அரக்கப்‌ 
பெண்ணாள்‌ சுகமுகுத்தத்துல்‌ ஒந வாத்தியாரை வரவழைத்து 
அந்த வாத்தியாரும்‌ வல்லரக்கனுக்கு என்ன விதமாகப்‌ பாடம்‌ 
சொல்லிச்‌ கொடுக்கிறார்‌ ஆனால்‌ 
(அ ஆ இச என்று படித்தல்‌) 


(இன்னும்‌) ஆத்திச்குடி கொன்றைவேந்தன்‌ நல்ல 
110 அன்னைபிதா எண்சுவடி 


935-100. குழந்தைப்‌ பருவத்தில்‌ நிகழ்த்தும்‌ முடியிறக்குதல்‌, “காது 
குத்துதல்‌” ஆகிபன அரக்கனுக்கும்‌ நடந்தனவாகக்‌ கூறுதல்‌, 96, வபதாச்சி- 
வயதாயிற்று 102. அண்ணாவி-கற்பிக்கும்‌ ஆசிரியர்‌. 

104, தெச்சணை - தட்சணைப்பணம்‌, 107. திறநாழி - நிறைநாழி, நாழி 
நிறைய நெல்‌ வைத்து அளித்தல்‌. 108. நிரம்பெறவே - நிரம்பவும்‌. அதிக 
அளவில்‌, 109, அரக்கனாயினும்‌ சரி, அயோத்திஇராமன்‌ ஆயினும்‌ சரி 
ஆத்‌ நிச்சூடி முதல்‌ இங்கே குறிப்பிட்டுள்ள தமிழ்தூல்களைக்‌ கற்றுணர்ந்ததாகப்‌ 
பாடிவிடுதல்‌ புலவர்களின்‌ வழக்கம்‌, 


110 தமிழ்‌ வில்லுப்பாட்டுகள்‌ 


நல்வழியும்‌ மூ.துரையும்‌ நல்ல 
நாலடியார்‌ திருக்குறளும்‌ 
பன்னூல்கள்‌ விளக்கமுறை ஆன 


சீ 


பலகலையும்‌ தான்படித்தான்‌ 
(வல்லரக்கன்‌ பல்கலை வல்லவன்‌ ஆதல்‌) 


இந்தவிதமாக நான்குவேதம்‌ ஆறு சாஸ்திரம்‌ அறுபத்தி 
நான்கு கலைக்கியானம்‌ தொண்ணுத்தாறு தத்துவம்‌ இதிகாச 
புராணங்களை யெல்லாம்‌ :கற்று உணர்ந்து வாழ்ந்து வரப்பட்ட 
வல்லரக்கனுக்கு வயது பதினாறு ஆனவுடன்‌ அந்த அரக்கர்கள்‌ 
எல்லோரும்‌ சேர்ந்து பாதாள உலகத்தைப்‌ பட்டம்‌ கட்டவேண்டி 
வல்லரக்கனிடம்‌ என்ன சொல்வார்களானால்‌ 


(வல்லரக்கனை ஆட்சிப்‌ பொறுப்பு ஏற்கவேண்டுதல்‌ 


115 மணிமுடியை நீதரித்து . இந்த 
மாநிலத்தை ஆளும்‌ என்றார்‌ 
 பொன்முடியை நீதரித்து இந்த 
பூமி அர சாளும்‌ என்றார்‌ 
செங்கோலைக்‌ கரம்கொடுத்து நல்ல 


120 தேசம்‌ எல்லாம்‌ ஆளும்‌என்றார்‌ 


இந்தவிதமாக பாதாளவல்லி பெற்றெடுத்த பாலகன்‌ 
வல்லரக்கன்‌ பாதாள உலகத்தை பட்டம்‌ கட்டி என்னவிதமாக 
ஆண்டுவாறான்‌ ஆனால்‌ 


(அரக்கனின்‌ ஆட்சிச்சிறப்பு) 


எதிரி ஒருவரும்‌ இல்லைஎன்று அந்த 
எல்லைஅர சாண்டுவாறான்‌ 
தனக்கெதிரி இல்லைஎன்று அங்கு 
தானேயாண்டான்‌ வவ்லரக்கன்‌ 

125 அவனிஜம்பத்தாறு தேசம்‌எல்லாம்‌ கட்டி 


ஆண்டுவாறான்‌ வல்லரக்கன்‌ 


114-115, இடைஉரை : கலைக்கியானம்‌ கலைஞானம்‌, கலையறிவு;: பிராணம்‌ - 
புராணம்‌, வேதம்‌, சாஸ்திரம்‌, கலை, தத்துவம்‌, இதிகாசம்‌ புராணம்‌ ஆகியன 
பற்றிய குறிப்புகள்‌ தரப்படுகின்‌ றன. 

115-120. ஒரே கருத்து இவ்வாறு அடுக்கிவரத்‌ தொடுத்தல்‌ வில்லுப்‌ 
பாட்டின்‌ பொதுவான மரபு, தனிச்சிறப்பு ஆகும்‌, 


111 


_—————— 


ஐயன்‌ கதை 


இந்தவிதமாக வல்லரக்கன்‌ ஆண்டுவரப்பட்ட சீமையிலே என்ன 
நடக்குதானால்‌ 
(மழையின்மையால்‌ பஞ்சம்‌ நேருதல்‌) 


பன்னிரெண்டு வருடமட்டும்‌ ' அந்தப்‌ 

பாரில்மழை பெய்யலையே 

நாட்டில்நல்ல மழையுமில்லை அங்கே 
130 நஞ்சைபுஞ்சை விளையவில்லை 

தேசம்‌ நல்ல செழிக்கவில்லை தல்ல 


சென்னல்கன்னல்‌ விளையவில்லை 
(அரக்கனுக்கு அடங்கிய மன்னர்‌ கப்பம்‌ கட்டாதிருத்தல்‌) 
இவ்வாறு வல்லரக்கனின்‌ பாதாள உலகத்தில்‌ பன்னிரெண்டு 


வருடகாலம்‌ மழை இல்லாததால்‌ அவனி ஐம்பத்தாறு தேச 
மன்னர்களும்‌ வல்லரக்கனுக்குக்‌ கட்டவேண்டிய 


பகுதிப்பணம்‌ கட்டலையே நல்ல 

பாக்கிவந்து சேரலையே ்‌ 
133 கப்பப்பணம்‌ கட்டலையே அங்கே 

கணக்கில்‌ வந்து சேரலையே 

வரிப்பணமும்‌ கட்டலையே அரக்கனுக்கு 


வரவில்வந்து சேரலையே 
(கப்பம்‌ வாங்வெர அரக்கன்‌ அமைச்சரை அனுப்புதல்‌) 


இந்தவிதமாக அவனி ஐம்பத்தாறு தேசத்துமன்னர்களும்‌ 
வல்லரக்கனுக்குக்‌ கட்டவேண்டிய கப்பப்பணம்‌ கட்டாததால்‌ 
வல்லரக்கன்‌ தன்னுடைய முதல்‌ மந்திரியை அழைத்து வாரும்‌ 
மந்திரியே நமக்கு அவனி ஐம்பத்தாறு தேசத்துமன்னரும்‌ பகுதிப்‌ 
பணம்‌ கட்டாததால்‌ 


(நீர்‌) படைஎடுத்து தானும்சென்று அந்த 
140 பாக்கிகளை வாங்கிவாரும்‌ 


ப்‌ த 

126. ஆண்டு “வாறான்‌ ?_ ஆண்டு “வருகிறான்‌. இவ்வாறு வருதலைப்‌ பிற 
இடங்களிலும்‌ கொள்க. 130. தஞ்சை புந்சை - தன்செய்‌, புன்செய்‌. 
132 செத்நெல்லும்‌, கரும்பும்‌ விளையவில்லை. பஞ்சம்‌ ஏற்படல்‌ முதலானவை 
பன்னிரண்டு ஆண்டு அளவிலேயே குறிக்கப்‌ பெறுதல்‌ ஓர்‌ முறையாக 
அமைவது, பலவிடத்தும்‌ காணலாம்‌. “பாண்டியநாடு பன்னீர்‌ யாண்டு வற்கடம்‌ 
சென்றது? எனல்‌, 

133. பகுதிப்பணம்‌ - கப்பம்‌, திறைப்பண 5. கட்டலையே - கட்டவில்லையே 
134. . சேரலையே - சேரவில்லை ய. 133.138 இங்கும்‌ பகுகி, கப்பம்‌, வரி என்ற 
சொல்‌ வேறுபாட்டுடன்‌ ஒரே கருத்து அடுக்கி வருதல்‌ காணலாம்‌ , 


112 | தமிழ்‌ வில்லுப்பாட்டுகள்‌ 


கப்பப்பணம்‌ கட்டாவிட்டால்‌ அவரை 
கைப்பிடியாய்க்‌ கொண்டுவாரும்‌ 
என்றுஅந்த வல்லரக்கன்‌ அப்போ 


இட்டானே ஆணையதும்‌ 
(அமைச்சர்‌ சிறைப்பிடித்துவந்த மன்னரை அரக்கன்‌ துன்புறுத்தல்‌) 


உடனே வல்லரக்கனுடைய மந்திரி படைகளுடன்‌ சென்று பல 
தேசமன்னரிடமும்‌ *வாரீர்‌ மன்னாதி மன்னர்களே நீங்கள்‌ பன்னி 
ரெண்டு வருடம்‌ பகுதிப்பணம்‌ கட்டாததால்‌ பணத்தை வாங்கி 
வரும்படி கட்டளையிட்டார்‌ பணத்தைக்‌ கொடுக்க மறுத்தவரைக்‌ 
கைப்பிடியாய்ப்‌ பிடித்துவரும்படி கட்டளையிட்டார்‌ என்று 
சொல்ல அதுகேட்ட மன்னர்கள்‌ மழையில்லாத “காரணத்தைக்‌ 
கூறிப்‌ பகுதிப்பணம்‌ கட்டமுடியாதென்று சொல்லவும்‌ அரக்கனின்‌ 
ஆணைப்படி மந்திரியானவன்‌ அந்த மன்னர்களை எல்லாம்‌ கைப்‌ 
பிடியாய்‌ கொண்டுவந்து வல்லரக்கன்‌ முன்னே நிறுத்தவும்‌ 
அவர்களைக்‌ கண்டு கோபம்‌ கொண்ட அரக்கன்‌ அந்த 
அரசர்களை குனியவைத்து முதுகில்‌ கல்லேற்றி பகுதி கேள்க்க 
அப்பொழுது அரசர்கள்‌ கண்ணீர்‌ விட்டு கதறி பதறி, கால்கள்‌ 
நடுங்கி அரக்கனைப்‌ பார்த்து ஏதுசொல்வார்களானால்‌ 


(மன்னர்களின்‌ முறையீடு) 


145 வாருமையா வல்லரக்கா இப்போ 
கேளுமையா ஒருவசனம்‌ 
பன்னிரண்டு வருடகாலம்‌ இந்த 
பாரில்மழை பெய்யாது 
பஞ்சத்தால்‌ வாடலானோம்‌ நாங்கள்‌ 
150 பகுதிகட்ட தவறலானோம்‌ 
பெண்டுடனே பிள்ளைகளும்‌ இப்போ 
பெரும்பசியால்‌ வாடுகிறார்‌ 
கன்றுடனே மாடுகளும்‌ உலகில்‌ 
கதறுதையா ப௫ப்பிணியால்‌ 


இப்படி பஞ்சம்‌ ஏற்பட்டதென்று அயன்பிரம்மா விஷ்ணு 
ஆலயங்களுக்கு அர்ச்சனை செய்து அரனடி. பணிவோமானாலும்‌ 


144-145. இடை உரை : கேள்க்க - கேட்க. 150-154. மழை இல்லையேல்‌ 
*“உண்ணின்று உடற்றும்‌ பசி”, “பசும்புல்‌ தலைகாண்‌ பரிது” எனும்‌ கருத்துகள்‌ 
அமைந்துள்ளமை காணலாம்‌. 


113 


ஜயன்‌ கதை 


155 அரன்பூசை செய்வதற்கு நல்ல 
அதலிமலர்‌ வாடலாச்சே 
சிவபூசை செய்வதற்கு இப்போ 
செவ்வதலி கிடையாதே 
அறுகுதும்பை கரிகிப்‌ போச்சு நாங்கள்‌ 


160 ஆண்டதொரு தேசத்திலே 
இப்படி பன்னிரெண்டு வருடம்‌ பஞ்சம்‌ ஏற்பட்டால்‌ எப்படி 
பகுதி கட்டமுடியும்‌ ஆகையால்‌ 


பாரக்கல்லை இறக்கிவிடும்‌ நல்ல : 
பாதாளம்‌ ஆளும்‌ மன்னா 
நாடுவேண்டாம்‌ நகர ம்வேண்டாம்‌ இப்போ 
நாங்களுயிர்‌ பிழைத்தால்‌ போதும்‌ 

165 கரம்பிடித்த செங்கோல்‌ தாறோம்‌ நாங்கள்‌ 
காலாள்படை சேனை தாறோம்‌ 
கணையாழி கழட்டித்‌ தாறோம்‌ நாங்கள்‌ 
கானகமே ஓடிப்‌ போறோம்‌ 


(அரக்கன்‌ மன்னர்களை வனத்திற்கு வீரட்டிவிடுதல்‌) 
இந்தவிதமாக அரசர்கள்‌ சொன்ன வார்த்தையைக்‌ கேட்ட 
உடனே அரக்கன்‌ என்ன செய்தானானால்‌ அரசர்கள்‌ முதுகிலிருந்து 
கல்லை இறக்கி ஓடிப்போங்கள்‌ என்று சொல்ல அப்போது அரசர்‌ 
கள்‌ எல்லாம்‌ 


ஓடுகிறார்‌ கானகமே இந்த 
170 உலகமதை ஆண்டமன்னர்‌ 
வாடியதோர்‌ திருமுகமாய்‌ அரசரி 
வாருர்கள்‌ வனம்தேடி 
வெய்யிலும்‌ பொடிச்சூடும்‌ அரசர்‌ 
மேனிஎல்லாம்‌ வாட அல்லோ 
175 ஆரொருவர்‌ இல்லாத நல்ல 


அடந்தவனம்‌ வந்துசேர்ந்து 


155-160. “சிறப்பொடு பூசனை செல்லாது வானம்‌ 
வறக்குமேல்‌ வானோர்க்கும்‌ ஈண்டு?” 

156. அதலி - அரளிப்பூ. வாடலாச்சே - வாடலாயிற்று, 195, கரிகிப்போச்சு- 
கருகிப்‌ போய்‌ விட்டது. 161, பாரக்கல்லை - பெரிய கல்லை. “பார” ; என்பது 
பெரிய என்னும்‌ பொருளில்‌ பலவிடத்தும்‌ வருதல்‌ காணலாம்‌, (பாரவில்‌) 

165. தாரறோம்‌ - தருகிறோம்‌. போறோம்‌ - போகிறோம்‌. 

172. வாருர்கள்‌ - வருகிறர்கள்‌. பிற இடத்தும்‌ இவ்வரறே கொள்க, 

173. வெய்யில்‌ - வெயில்‌. 

த.வி--$ 


114 தமிழ்‌ வில்லுப்பாட்டுகள்‌ 


ணன — 


எண்ணாத எண்ணமெல்லாம்‌ மன்னர்‌ 
எண்ணுகிறார்‌ சந்தைதனில்‌ 


(மன்னர்கள்‌ அரக்கனை எதிர்க்கத்‌ திட்ட மீடுதல்‌) 


வாருங்கள்‌ அரசர்‌ மன்னர்களே நமக்கு காலாள்‌ யானை 
குதிரை ஓட்டகைகளும்‌ பலம்‌ பொருந்திய வீராதி வீரர்களும்‌ 
வேண்டிய ஆயுதங்களும்‌ நம்மிடம்‌ இருக்க ஓர்‌ அரக்கனுக்குபயந்து 
நவரத்தினங்கள்‌ பதித்த செங்கோலும்‌ மாணிக்கங்களால்‌ அலங்‌ 
கரித்த சிம்மாதனமும்‌ வைய்ர மிழைத்த கணையாழியும்‌ கொடுத்து 
நாம்‌ இந்த கானகம்‌ தேடி வரலாமோ 


அரசாண்ட மன்னர்‌ நாம்தான்‌ இந்த 
180 அடந்தவனம்‌ ஓடலாமோ 

முகத்தில்‌ மீசை வைக்கலாமா தாம்‌ 

முடிமன்னரென்று இருக்கலாமா 

அரக்கனுடைய வலுமைதன்னை நாம்‌ 

அடக்கவேணும்‌ படை எடுத்து 
185 படைஎடுத்து அரக்கனைத்தான்‌ இந்த 


பாதாளம்விட்டு விரட்டவேணும்‌ 
(மன்னர்கள்‌ படைதீரட்டி வருதல்‌) 
என்று அரசர்கள்‌ எல்லோரும்‌ ஒன்றுகூடி அவரவர்கள்‌ தேசம்‌ 


சேர்ந்து அவர்கள்‌ இடமுள்ள படைகளை எல்லாம்‌ ஒன்றுகூட்டி 
அரக்கனை தேடி என்னவிதமாக வாருர்கள்‌ என்றால்‌ 


யானைகள்‌ ஒருபுறமாம்‌ நல்ல 
ஆள்படை ஒருபுறமாம்‌ 
கட்டாரி ஈட்டிகளும்‌ தங்கள்‌ 
190 கரம்பிடித்த மன்னர்களும்‌ 
சண்டை கொடிபிடித்து அங்கே 
தவுல்முரசு தான்முழங்க 
போர்முரசு தான்முழங்க அரசர்‌ 
போருர்கள்‌ அரக்கனிடம்‌ 
195 சண்டை என்ற முரசுசத்தம்‌ அப்போ 


தானே கேட்டு வல்லரக்கன்‌ 


178-179. இடைஉரை : வைய்ர மிழத்த - வைரம்‌ இழைத்த. 
183. வலுமை - வலிமை. 


ஐயன்‌ கலைத்‌ 115 


ஏறிட்டுப்‌ பார்த்தானே அப்போ . 
எதிரிகளின்‌ படையதைத்தான்‌ 
(படைப்‌ பெருக்கம்கண்டு அரக்கன்‌ அஞ்சுதல்‌) 
அரசர்களின்‌ படையானது என்னவிதமாக வாறதானால்‌ 
விளக்கை விட்டில்பூச்சி சூழ்ந்தால்‌ என்னவிதமாக இருக்குமோ 
அந்தவிதமாக இருக்கக்கண்ட அரக்கன்‌ என்ன செய்தானானால்‌ 


அரசர்படை தன்னைகண்டு அந்த 
200 அரக்கனவன்‌ ஏதுசெய்தான்‌ 
யாரொருவர்‌ இல்லையிங்கே வரும்‌ 
அரசரோடு போர்புரிய 
காலாள்படை சேனையல்ல இப்போ 
கடியபோர்‌ செய்வதற்கு 
205 வல்லபரி கரிகளில்லை இங்கே 
வணங்கி போர்செய்ய படையும்‌இல்லை 
யாரும்துணையில்லை நமக்குத்தானே அந்த 


ஆதிபரமசிவன்‌ தனைத்தவர 
ஈஸ்பரன்தனைதவர நமக்குத்தானே 
210 எவரும்‌ துணையில்லை பாதாளத்தில்‌ 
(பகைவெல்லவேண்டி அரக்கன்‌ சிவனை நோக்கித்‌ தவம்‌ 
புரியச்‌ செல்லுதல்‌) 
என்‌ று அரக்கனானவன மனதிலே எண்ணி ஆதி சோதியாகிய 
அரனை நினைத்து தவம்செய்ய வேண்டும்‌ என்று அரசர்‌ படை 
சளுக்குத்‌ தெரியாமல்‌ 
அடந்தவனம்‌ தேடிவாறான்‌ ஆதி 


அரனைநோக்கி தவங்கள்‌ செய்ய 
படந்தவனம்‌ தேடிவாரறான்‌ அந்த 
பரமன்தனை நோக்கி தவங்கள்செய்ய 

215 ஈநுணேயா வனமதிலே அரக்கன்‌ 
ஈசன்தவம்‌ செய்வோமென்று . 
காட்டானை சிங்கங்களும்‌ அங்கு 


கரடிபுலி கூட்டங்களும்‌ 


198-199. இடைஉரை : வாறதானால்‌ - வருகின்ற தென்றால்‌. 
201. யாரொருவர்‌ - யாரேனும்‌ ஒருவர்‌ 

208. தவர - தவிர. 

213. படந்‌ தவனம்‌ - படர்ந்தவனம்‌. 

215. ஈநுணையா - ஈ. நுழையாத. 


116 குமிழ்‌ வில்லுப்பாட்டுகள்‌ 


நல்லரவம்‌ வேங்கைகளும்‌ 
220 நடுவனமும்‌ தாண்டிவாருன்‌ 

காகமது பறக்காத 

கானகத்தில்‌ வந்தல்லவோ 


வாமும்‌ 


அந்த 


அரக்கன்‌ யாரும்‌ அறியாத வனத்தில்‌ வந்து ஆதிபரஞ்‌ 
சுடராகிய பரமசிவனை நோக்கி என்னவிதமாய்த்‌ தவம்செய்யப்‌ 


போருனானால்‌ 
(அரக்கன்‌ கடுந்தவத்தின்‌ சிறப்பு) 


அய்‌ நூறடி சச்சவுக்கம்‌ 
ஆழநல்ல குழிஎடுத்து 

225 ஆழக்குழி மேலவேதான்‌ 
ஆமைநல்ல பலகைபோட்டான்‌ 
ஆமைநல்ல பலகைமேலே 
ஆயிர முழம்கம்பம்நாட்டி 
ஆயிர முழக்‌ கம்பத்தின்மேல்‌ 

230 அழகுசெப்புக்‌ குடம்‌ கவிழ்த்தி 
ஏழுசெப்புக்‌ குடத்தின்மேலே 
எலுமிச்சம்‌ பழத்தைவைத்தான்‌ 
எலுமிச்சம்‌ கனிமேலே 
கொலுமச்சம்‌ கனியை வைத்தான்‌ 

235 கொலுமச்சம்‌ கனிமேலே 
குண்டுமணி பருப்பைவைத்தான்‌ 
குண்டுமணி பருப்பின்மேலே 
குளிர்ந்த செவ்வெளனி ஒன்றுவைத்தான்‌ 
செவ்வெளனி மேலவேதான்‌ 

240 செவ்வதலி மலரைவைத்தான்‌ 
செவ்வதலி மலர்மேலே 
சிறுகடுகு தன்னைவைத்தான்‌ 
சிறுகடுகு மேலவேதான்‌ 
சிவந்த கொட்டைப்பாக்கு தன்னைவைத்‌ தான்‌ 


அரக்கன்‌ 
ஒரு 
நல்ல 
தல்ல 

ஒரு 
அரக்கன்‌ 
ஒரு 
நல்ல 


ஒரு 


அரக்கன்‌ 


ஒரு 


211-222. வனம்‌ தாண்டி வருதல்‌ இவ்வாறே கூறப்‌ பெறுதல்‌ வில்லுப்பாட்‌ 


டில்‌ ஒரு பொதுமரபு. 


226. ஆமை ஓட்டினால்‌ அமைந்த பலகை எனலாம்‌ 230. கவிழ்த்தி.கவிழ்த்து 
234. கொலுமச்சம்‌ - கனிவகையுள்‌ யாதெனத்‌ தெரியவில்லை. பிற இடத்தில்‌ 


எலுமச்சங்கனி என்‌ றும்‌ வழங்கும்‌. 
238. செவ்‌ வெளனி - செவ்விள நீர்‌. 


ஐயன்‌ கதை 

245 கொட்டைப்பாக்கு மேலவேதான்‌ அரக்கன்‌ 
கூர்மையுள்ள ஊசி நாட்டி 
ஊசிமுனைமேல்‌ ஒருகாலும்‌ அவன்‌ 
உச்சந்தலை கீழே கால்மேலும்‌ 
கால்மேலும்‌ தலைகீழும்‌ அவன்‌ 

250 கர்த்தனைநோக்கி தவங்கள்செய்தான்‌ 
அதிகதவம்‌ செய்யுகிறான்‌ அங்கே 
ஆதிசிவனார்‌ தனைநினைத்து 
பரமனை நோக்கிய தவங்கள்‌ செய்தான்‌ அரக்கன்‌ 


பன்னிரெண்டு வருடமாக 


இப்படியாக தவம்செய்யும்போது அரக்கன்‌ ரோமங்கள்‌ சடை 
களாகவும்‌ பகளம்‌ போன்ற பல்கள்‌ பாசிபடரவும்‌ வீரதீர பராக்‌ 
கிரமம்‌ போன்ற உடலை காற்றால்‌ மணல்‌ மூடவும்‌ அவன்‌ பக்கத்தில்‌ 
கறையான்‌ புற்றுகள்‌ வளந்து மலைபோல்‌ உயரவும்‌ அதன்மேல்‌ 


255 அடந்த நல்ல மரமுளைத்து அங்கு 
ஆனந்தப்பூச்‌ சொரிந்திடுமாம்‌ 
மலர்‌ சொரியும்‌ மரத்தடியில்‌ தவம்‌ 
வல்லரக்கன்‌ செய்யும்நாளில்‌ 
அரக்கன்செய்த தவமதுதான்‌ கயிலைக்கு 
260 அக்கினியாய்‌ போகுதய்யா 
ஆணிப்பொன்‌ சிம்மாதனம்‌ அப்போ 


ஆடுதையா அக்கினியால்‌ 


இவ்விதமாக மாணிக்க சிம்மாதனமானது வல்லரக்கன்‌ குவத்‌ 
தால்‌ சென்ற அக்கினிச்‌ சுவாலையால்‌ மெழுகு உருகி ஆடவும்‌ ஆது 
சத்தியானவள்‌ திரேகம்‌ அசைவு கொடுக்க 


எட்டிநல்ல பிடித்தாளே அப்போ 
ஈஸ்பரனை பார்பதியாள்‌ 


251. செய்யுகிறான்‌ - செய்கிறான்‌. 

223-254. அரக்கனின்‌ கடுந்தவமும்‌ தவவலிமையும்‌ இவ்வாறெல்லாம்‌ விந்‌ 
தையாக விலக்கம்‌ பெறுகின்றன. தவமும்‌ பன்னிரண்டு ஆண்டு எனக்‌ குறிப்‌ 
பீடுதல்‌ காண்க, 

254-255. இடை உரை : பகளம்‌ - பவளம்‌.பவழம்‌ வளந்து - வளர்ந்து, 

262. அரக்கனின்‌ தவவலிமையால்‌ உமையும்‌ ஈசனும்‌ அமர்ந்துள்ள 
மாணிக்க அரியாசனம்‌ ஆட்டம்‌ கொடுக்கிறது; 

262-263. இடை உரை : திரேகம்‌ - தேகம்‌, உடல்‌, 

264. பார்பதியாள்‌ - பார்வதியாள்‌, 


118 சமிழ்‌ விள்ஓப்பாட்டுசள்‌ 


265 என்கணவா மன்னவரே ்‌ இன்று 
ஏதுஇந்த அதிசயங்கள்‌ 
ஆடாத சிம்மாதனம்‌ இப்போ 


ஆடும்‌ காரணம்‌ ஏதுசொல்வீர்‌ 


என்று ஆதிசத்தியான பார்பதியாள்‌ கேள்க்க பரமசிவன்‌ ஏது 
சொல்வாரானால்‌ யாரோ ஒரு மானிடன்‌ என்னை நினைத்து பன்னி 
ரெண்டு வருடம்‌ தவம்செய்கிறான்‌. அவன்‌ செய்த தவத்தால்‌ 
இந்த சிம்மாதனம்‌ ஆடலானது. ஆகையால்‌ அவனை அழைத்து 
வேண்டிய வரங்களை கொடுக்க வேண்டுமென்று சொல்லி ஈஸ்பரன்‌ 
என்ன செய்தாரானால்‌ 


(அரக்கன்‌ தவப்பெருமை அறிந்த சிவனார்‌ அவனை 
அழைத்துவர தத்தியை அனுப்புதல்‌) 


அழைத்தாரே நந்திபகவானை நல்ல 
270 ஆதிகறைக்கண்ட ஈஸ்பரனும்‌ 
அப்போது நந்திதேவன்‌ ஆதி 
கறைக்கண்டன்‌ முன்னேவந்தான்‌ - 
வாரும்பிள்ளாய்‌ நந்திதேவா ஒரு 
வார்த்தையொன்று சொல்லக்கேளும்‌ 
275 ஆரோ ஒரு மானிடவன்‌ இப்போ 
அதிகதவம்‌ செய்குறானே 
அதிகதவம்‌ செய்பவனை இப்போ 


அழைத்துவர வேண்டுமென்றார்‌ 
இப்படியாக ஈஸ்பரன்‌ சொன்ன வார்த்தையை கேட்ட நந்தி 
தேவன்‌ ஆதி கறைக்கண்ட பகவானை பணிந்து கயிலாச த்தைவிட்டு 
என்ன விதமாக வாருர்‌ ஆனால்‌ 


(நத்திதேவர்‌ அரக்கனைத்‌ தேடிவருதல்‌) 


ஒற்ற குடும்பியும்‌ பூணூலும்‌ ஒரு 
280 கோலப்‌ பிரம்பேந்தி நந்திதேவர்‌ 

வாருரே கயிலைவிட்டு சிவனார்‌ 

வார்த்தைதனை கண்டறிய 

ஊரு ஊராய்‌ தானலைந்து நந்தி 


ஒரு அதிசயமும்‌ காணாமல்‌ 


270. ஈஸ்பரன்‌ -ஈஸ்வரன்‌, 
276. செய்குறானே - செய்கிறானே. 
279. ஒற்ற குடு*பி- ஒற்றைக்‌ குடுமி, 


ஐயன்‌ கதை 
டன ட்ட. அண்டை 


285 


290 


295 


300 


அடந்தவனம்‌ தேடிவாருர்‌ 
அழகுடைய நந்திதேவர்‌ 
வனமான வனமதிலே 
வாருரே அப்பொழுது 
காட்டானை வாழும்வனம்‌ 
கரடிபுலி உறங்கும்வனம்‌ 
பச்சைமலை பகளமலை 
பளிங்கிமலை தனைக்கடந்தார்‌ 
பாசிநல்ல படந்தமலை 
பங்குனித்தேர்‌ ஓடும்மலை 
ஊசி நல்ல படந்தமலை 
உத்திராச்சம்‌ காய்க்கும்மலை 
மானிருந்து குதித்துஒடும்‌ 
மயிலிருந்து விளையாடும்‌ 
குயில்கூடி. கவிபாடும்‌ 
குளிந்தவனம்‌ வந்துசேர்ந்தார்‌ 


நல்ல 


இப்பேர்ப்பட்ட வனங்கள்‌ தோறும்‌ அலைந்தும்‌ ஆதி ஈஸ்பரன்‌ 
சொன்ன அடையாளங்களை காணாது ஆருத்துயரங்‌ கொண்டு 
அடுத்தவனம்‌ பார்ப்போம்‌ என்று நந்திதேவர்‌ வாறநேரம்‌ அவ்‌ 
வனம்‌ எப்பேர்ப்பட்ட வனமானால்‌ 


310 


இவ்விதமாக 


யாரு மொருவரும்‌ அறியாதே 
அடந்தநல்ல வனமதிலே 
எறும்புமுதல்‌ யானைஇல்லாத 
ஈநுணையாத கானகத்தில்‌ 


5 காகம்‌ குரலிடா வனமதிலே 
கர்த்தன்‌ தூதனும்‌ வந்துசேர்ந்தார்‌ 
செடிகள்‌ தூக்கியே நுழைந்துவாறார்‌ 


சிவனார்‌ தூ.தனாம்‌ நந்திதேவர்‌ 
கானகத்தில்‌ அலைத்தல்லவோ 
கால்கள்‌ எல்லாம்‌ தான்வாடி 
அலைத்தலைத்து மனது தொத்து 
ஆமைரத்‌ தடியில்‌ வாறார்‌. 


(அரக்கன்‌ சிவக நீத்து பாடுதல்‌) 
அனைத்த  நந்திதேவன்‌ மனம்தொந்து முகமது 


அத்த 
தல்ல 
அந்த 
அந்த 
நந்தி 


ஒரு 


வாடி கால்கை தனர்ந்து உயர்த்த ஆலமரத்தடியில்‌ வரும்நேரம்‌ 


289-390. வனத்தின்‌ வருணனை ரூர்‌ 
பொதுவான தாகச்‌ பொல்லம்படும்‌ மரமிளேக்‌ 


இடங்களில்‌ எல்லம்‌ இப்பகுதியே 
காணலாம்‌. | 


120 தமிழ்‌ வில்லுப்பாட்டுகள்‌ 


அந்த ஆலமரத்தடியில்‌ இருக்கும்‌ கறையான்‌ புற்றுக்குள்‌ இருந்த 
அரக்கன்‌ என்ன செய்தான்‌ ஆனால்‌ நாம்‌ அந்த கயிலைநாதன்‌ கங்‌ 
காளன்‌ காளைபரமேஸ்பரனை நினைத்து பன்னிரெண்டு வருடம்‌ 
தவம்‌ செய்து இன்றோடு சரியானதால்‌ அந்த ஈஸ்பரனை காண 
வில்லையே என்று மனத்துயர்‌ கொண்டு என்ன செய்தானானால்‌ 


(வேறு) -2- 
(1) அரகரா சிவசம்போ சங்கரா திருச்சடையில்‌ 
அறுகுதும்பை அணிந்த சேகரா 
அரவம்‌ அணிந்த நாதனே உந்தன்‌ 
அடியிணை காணப்‌ பெருந்தவம்‌ செய்தேன்‌ (அர) 
(2) ஆகுவாகனனை அளித்த ஈசனே அடியார்மனதை 
அறிந்துவரம்‌ கொடுக்கும்‌ நாதனே 
அனுதினம்‌ உந்தன்பாதம்‌ தனைத்தொழுது 
அடந்தவனத்தில்‌ இருந்தேன்‌ தவசு (அர) 
(3) நாரைதனக்கு முத்திகொடுத்தவா திருப்பால்கடலில்‌ 
நஞ்சிதன்னை வாரிக்‌ குடித்தவா 
என்னாளுமே தொழும்‌ ஞானியர்க்குஉப 
காரமான வேதமெய்ப்‌ பொருள்‌ (அர) 
(4) அமரர்கள்‌ தினம்‌ பணியும்‌ பாதனே அவனியில்‌ என்னை 
அரக்கர்‌ குலத்தில்‌ படைத்த நாதனே 
அடியேன்‌ செய்யும்‌ தவமதைக்கண்டு 
அருள்புரித்திட மனமிரங்காதா (அர) 
என்று அரக்சன்‌ மனம்நொந்து ஈஸ்பரனை நினைத்து தியானிக்க 
அந்த சத்தத்தைகேட்டு நந்திதேவன்‌, நான்குபுறமும்‌ திரும்பிப்‌ 
பார்க்க ஆரும்‌ இல்லாததால்‌ வாய்திறந்து என்ன சொல்வாரானால்‌ 
(பாடிய அரக்கனை நந்திதேவர்‌ அழைத்தல்‌) 
நஞ்சை யுண்டோன்‌ என்றசத்தம்‌ அங்கு 
நந்திதேவனும்‌ கேட்டபோதே 


பாடல்‌ 2. இதுபோலும்‌ பாடல்கள்‌ இக்கதையின்‌ இடையிடையே ஆறு 
இடங்களில்‌ அமைகின்‌ றன. இவை இசைவேறுபாடு உடையவை ஐயன்‌ கதை 
யைப்‌ பாடிவந்த புலவர்‌ அருணாசலம்‌ என்பாரால்‌ இவை ஆக்கப்பெற்றுக்‌ கதை 
யின்‌ சுவைக்காக ஆங்காங்கே சேர்க்கப்பெற்றுள்ளன என அறிகிறோம்‌. காண்க , 
பாடல்‌ 3. கண்ணி 5. 

312. வரிக்குமேல்‌ வரும்‌ உரை: கங்காளன்‌ - எலும்புகளை அணிந்துள்ள 
சிவன்‌ . (கங்காளம்‌ - முழுவெலும்பு, எலும்புக்கூடு, 

பாடல்‌ 2. கண்ணி 2. ஆகுவாகனன்‌ - விநாயகன்‌. கண்ணி 3. இறைவன்‌ 
தாரைக்கும்‌ முத்தி கொடுத்ததும்‌, நஞ்சென்றும்‌ பாராமல்‌ வாரிக்குடித்ததும்‌ நய 
முடன்‌ சுட்டப்பெறுகின்‌ றன, - 


ஐயன்‌ கதை 
ட்‌ ப்பட்‌ க 


315 ஆரடவா புற்றுக்குள்ளே இப்போ 
அரனை நோக்கியே வருந்துவது 
புற்றுவிட்டு வெளியே வாடா பெருந்‌. 
தவம்செய்த மானிடனே 
என்றுசொல்லும்‌ வேளையிலே அப்போ 
320 ஏதுசெய்தான்‌ வல்லரக்கன்‌ 
ஆதிசிவன்‌ வந்தாரென்று அப்போ 
அவன்மனதில்‌ எண்ணியல்லோ 
கம்பம்விட்டு எழுந்தரித்தான்‌ அந்த 
கறையான்புற்று வெடித்திடவும்‌ 
325 ஓடிவாறான்‌ அரக்கனுமே அந்த 
உற்றபிள்ளை நந்தியிடம்‌ 
தந்திதேவன்‌ முன்னேவந்து அப்போ 


நலமுடனே ஏதுசெய்தான்‌ 


(அரக்கன்‌ தநத்திதேவரைச்‌ சிவனார்‌ என எண்ணி 
வழிபடத்‌ துவங்குதல்‌) 
ஆதிகறைக்கண்ட பகவானை பாதம்‌ பணிய வேண்டும்‌ என 
பூக்குடலை எடுத்து மலரெடுக்க எண்ணி நந்தவனம்‌ தேடி அங்குள்ள 
மலர்களையும்‌ மரங்களையும்‌ கண்டு அரக்கன்‌ என்ன சொல்வான்‌ 
ஆனால்‌ 
(வேறு) -3- 
(1) பாருலகில்தானே பார்த்ததில்லை நானே 
பந்திபந்தியாக செந்தாமரைமீதில்‌ 


வண்டுகள்‌ கூடியே சங்கர்தம்‌ பாடிட (பாருலகில்‌) 
(2) மந்தாரை செண்பகம்‌ மகழ்ந்திடும்‌ காட்‌ 

மணக்கும்‌ மல்லிகை முல்லை இருவாச்‌9 (பாருலகில்‌) 
(3) சிவந்தி மந்தாரை வனமதில்பாதி 

சிறுகுடைமல்லி செந்தாமரைச்சாதி (பாருலகில்‌) 
(4) அறுகுடன்‌ தும்பை அதலிவில்வமும்‌ 

அழகுள்ள ரோஜா மணக்கும்‌ வாசமும்‌ (பாருலகில்‌) 


315. ஆரடவா - ஆரடா, 

323. எழுந்தரிக்தரன்‌ - எழுந்தான்‌ எழுந்தரி, எழுந்திரி, எந்திரி 

ச ்‌ , ன 
நெல்லைமாவட்டப்‌ பேச்சு வழக்கு, ன்‌ ஸ்ஸ்ஸ்‌ ஸு 

பாடல்‌ 3. கண்ணி |. சங்கீர்தம்‌ - சங்கீதம்‌ இவ்வாறு ₹ர்‌* ஆசுஇடையிட்டுச்‌ 
சொல்லும்‌ வழக்கம்‌ வில்லுப்பாட்டுப்‌ புலவரிடையே உண்டு. “காக்க வேணும்‌” 
என்பதைக்‌ கார்க்கவேணும்‌? என்பர்‌, பிறவும்‌ வந்தவழிக்‌ காண்க, (வரி.452) 


122 தமிழ்‌ வில்லுப்பாட்டுகள்‌ 


(5) பாரிசாதமலர்‌ வாசம்‌ பொருந்திய 
பாலன்‌ அருணாசலந்‌ தமிழ்தன்னைப்போல்‌ (பாருலகில்‌) 


இப்படியாக அரக்கன்‌ மனதில்‌ சந்தோசம்‌ கொண்டு ஆதிகறைக்‌ 
கண்ட பகவானை பணிய சகலவிதமான மலர்களும்‌ எடுத்துக்‌ 
கொண்டு நந்திதேவனைப்‌ பரமசிவன்‌ என்று மனதில்‌ எண்ணி அவ 
சரமாக நந்தியின்‌ பாதத்தில்‌ மலர்களைச்‌ சாத்தி வணங்க அப்போது 
நந்திதேவன்‌ அரக்கனைப்‌ பார்த்து ஏதுசொல்வாரானால்‌ 


(நந்திதேவர்‌ தன்னை அறிவித்து வந்த செய்தி தெரிவித்தல்‌) 


ஆதிசிவன்‌ நானுமல்ல இங்கு 
330 அருந்தவம்‌ செய்த மானிடனே 
எந்தன்பாதம்‌ பணிந்ததென்ன இப்போ 
எனக்கறியச்‌ சொல்லும்‌ பிள்ளாய்‌ 
என்று நந்தி கேட்டபோது அப்போ 
ஏதுசொல்வான்‌ வல்லரக்கன்‌ 
335 பரமனைத்தான்‌ காணவேணும்‌ அவரீ 
பாதமதை பணியவேணும்‌ 
சிவனிடமே கூட்டிச்செல்ல உந்தன்‌ 


திருப்பாதம்‌ தான்பணிந்தேன்‌ 


(த.ந்திதேவருடன்‌ கயிலைசென்ற வல்லரகீகன்‌ சிவனாரைக்‌ 
காணுதல்‌) 


இப்படிச்‌ சொன்ன உடனே வாரும்‌ மானிடனே அந்த ஆதி 
கறைக்கண்ட பகவானைப்‌ பார்க்க வேணுமானால்‌ என்‌ பின்னே வாரு 
மென்று சொல்லி நந்திதேவன்‌ நடக்க அரக்கன்‌ பின்‌ துடர்ந்து 
நடக்கவும்‌ இப்படியாக இரு பேரும்‌ முன்னும்‌ அல்ப அலு சிவனார்‌ 
வாழும்‌ கயிலாசம்‌ வந்து 


கண்டானே வல்லரக்கன்‌ எங்கள்‌ 
340 கரியமால்‌ மைத்துனனை 
உலையிலிட்ட மெழுகதுபோல்‌ அரக்கன்‌ 
உரிக வீழ்ந்தான்‌ சிவன்‌ பாதம்‌ 
தணலில்‌ வீழ்ந்த புழுப்போலே அப்போ 
தான்துடித்தான்‌ சிவன்பாதத்தில்‌ 
345 பார்த்தானே பரமசிவன்‌ ஆதி 


பகவானும்‌ ஏதுசொல்வார்‌ 


338-339. இடைஉரை ; துடர்ந்து - தொ டர்ந்து. 
342. உரிகி-உருகி 


ஐயன்‌ கதை லல்ல 
ஏதடவா வல்லரக்கா . நீதான்‌ 
என்பாதம்‌ விழுந்ததென்ன 
எதற்காக தவமிருந்தாய்‌ அதை 

350 எந்தனிடம்‌ சொல்லும்பிள்ளாய்‌ 

கேட்டவரம்‌ தாறேன்‌ என்று சிவனார்‌ 
கிருபைமுடி தனையசைத்தார்‌ 
ஆணுவம்சேர்‌ அரக்கனுமே ஆதி 


சிவனிடத்தில்‌ ஏதுசொல்வான்‌ 
(அரக்கன்‌ மூன்றுவகை வரம்‌ கேட்டல்‌) 


ஏ ஆதிகறைக்கண்ட பகவானே என்னை அவனி ஐம்பத்தாறு 
தேசத்தரசர்கள்‌ கூடி அடித்து விரட்டியபடியால்‌ உன்‌ பாதார 
விந்தமே கெதி என்று பன்னிரெண்டு வருடம்‌ தவம்‌ செய்து உன்‌ 
திருப்பாதம்‌ கண்ட எனக்கு 


355 எள்ளிலையும்‌ சிறியவரம்‌ ஆதி 
ஈஸ்பரனே வேணுமையா 
கடுகிலையும்‌ சிறியவரம்‌ எங்கள்‌ 


கறைக்‌ கண்டனே வேணுமையா 


(இவ்வாறுகேட்ட அரக்கனை காக்கிச்‌ சிவனார்‌ சொல்லுதல்‌) 


ஏதடவா வல்லரக்கா நீ 
360 என்னவார்த்தை சொல்லவந்தாய்‌ 


எள்ளிலும்‌ கடுகிலும்‌ சிறிய வரம்‌ பெறுவதற்கு உயர்ந்த 
கம்பம்‌ நாட்டி பன்னிரெண்டு வருடம்‌ தவம்‌ செய்வாருண்டோ 
உன்‌ தவமகிமை அறிந்தேன்‌ நீ கேட்கும்‌ வரம்தாழேன்‌. என்று 
சிவபெருமான்‌ சொல்ல ௮ை தக்கேட்ட அரக்கன்‌ என்ன சொல்வா 
னால்‌ 
(வேறு) -4.- 


(1) மூன்றுவரமே தான்‌ தரவேண்டும்‌ மூர்த்தி அரனே 
மூன்‌ றுவரமே தான்தர வேண்டும்‌ 


347. ஏதடவா-ஏதடா. (ஆரடவாபோல), 
351. தாறேன்‌ -தருகிறேன்‌. 
354-355; இடை உரை: கெதி-கதி, 
அ. எள்ளிலையும்‌-எள்‌ ளிலேயும்‌, எள்ளிலும்‌. 357. கடுகிலையும்‌ - கடுகிலும்‌ 
பாடல்‌. 4. இதன்‌ கண்ணிகள்‌ உரையிடையிட்டு ஒவ்வொன்றாக அடுத்தடுத்து 


124 தமிழ்‌ வில்லுப்பாட்டுகள்‌ 


அவனி அம்பத்தாறுதேசம்‌ ஆள்பவரைத்‌ தானே 
அடக்கியே ஓர்குடைக்குள்‌ ஆளவேணும்‌ நானே 
(வரமேதர) 


ஆதி கறைக்கண்ட பகவானே இனக்குவேண்டிய மூன்று வரங்‌ 
களில்‌ முதலாவது வரம்‌ அவனி அம்பத்தாறு தேசத்தை ஆளவும்‌ 
இரண்டாவது வரம்‌ யென்னவென்றால்‌ அடியேன்‌ கரத்தில்‌ 
இருக்கும்‌ மூன்றுவிரலெடுத்து சத்த சாகரத்தில்‌ ஊன்றினேனானால்‌ 


(2) சமுத்திரத்தில்‌ மூன்றுவிரல்‌ ஊன்றியதோர்வேளை 
சங்கரா உன்னருளால்‌ தான்‌ தெரிப்பு மூள 
(வரமேதான்‌ 
ஏ ஆதிகறைக்கண்ட பகவானே அடியார்க்‌ இரங்கும்‌ ஆனந்த 
வள்ளலே மூன்றாவது வரமானது என்னவென்றால்‌ அடியேன்‌ கரத்‌ 
தில்‌ இருக்கும்‌ மூன்று விரலெடுத்து என்‌ கழுத்தைச்‌ சுற்றி 
யாருடைய சிரசிக்கி நேராக நீட்டுவேனோ அப்பொழுது அவ 
ருடைய சிரசானது 
(3) கரமெடுத்து மூன்றுவிரல்‌ காட்டியதோர்வேளை 
கறைக்கண்டா உன்‌ அருளால்‌ கண்டதுண்டம்‌ வீழ 
(வரமேதான்‌) 
(சிவனார்‌ அரக்கனுக்கு வரம்‌ தருதல்‌) 
என்று அரக்கன்‌ கேள்க்க அப்படி நீ கேட்ட வரம்‌ மூன்றும்‌ 
தந்தேன்‌ என்று கிருபாகர கடவுளாகிய ஈஸ்பரன்‌ சொல்ல அவ்‌ 
வார்த்தையைக்‌ கேட்ட அரக்கன்‌ மனமகிழவும்‌ அந்தப்புறத்தில்‌ 
மறைவாய்‌ நின்று கேட்டுக்கொண்டிருந்த நாரதன்‌ துன்பமடைய 
வும்‌ அப்போது அரக்கன்‌ என்ன என்ன செய்தானானால்‌ 


(வரம்‌ பெற்று மீளும்‌ அரக்கனை நாரதர்‌ காணுதல்‌) 


ஏற்றிஇரு கரம்குவித்து அரக்கன்‌ 
ஈசன்பாதம்‌ நமஸ்கரித்தான்‌ 
முப்புரத்தை எரித்தோனை அரக்கன்‌ 
மூன்றுதரம்‌ சுற்றிவந்தான்‌ 

365 நமஸ்காரம்‌ பலதும்செய்து அப்போ 
நடந்தானே கயிலைவிட்டு 
கயிலைவிட்டு வாறநேரம்‌ அரக்கனை 


கண்டாரே பிரம்மபுத்திரரும்‌ 


கண்ணி 1, அம்பத்தாறு- ஐம்பத்தாறு. 


கண்ணி 1-2. இடை உரை : சத்தசாகரம்‌-சப்த சாகரம்‌, ஏழுகடல்‌. 
கண்ணி. 2. நெரிப்பு - நெருப்பு. 


கண்ணி. 2:3 இடை உரை: சிரசிக்கி'சிரசுக்கு, 


125 


ஐ பன்‌ கதை 
வ ப அண பல்‌ ைனைண்கதைை அப்ல 
அரக்கனைத்தான்‌ கண்டபோது நாரதர்‌ 
370 அழகுவீணை மீட்ட லுற்றார்‌ 
வீணைசத்தம்‌ காதில்கேட்டு அந்த 


வீரமுள்ள வல்லரக்கன்‌ 
ஏறிட்டுப்‌ பார்த்தானே 
ஏற்றபிள்ளை நார தனை 

375 நாரதனைக்‌ கண்டல்லவோ அரக்கன்‌ 
நமஸ்காரம்‌ பலதும்‌ செய்தான்‌ 


அப்போ 


நமஸ்காரம்‌ செய்துநின்ற அரக்கனைப்‌ பார்த்து நாரதன்‌ யேது 
கேட்டானானால்‌ 


ஏதுபிள்ளாய்‌ வல்லரக்கா நீதான்‌ 

இங்குவந்த விசயமென்ன ர 

பாதாளம்‌ தன்னைவிட்டு அரக்கா 
380 பாரகயிலை வந்ததென்ன 

வந்ததொரு விசயமதை என்னிடம்‌ 


வாய்திறந்து சொல்லும்பிள்ளாய்‌ 


என்று பிரம்மபுத்திரன்‌ கேள்க்க, அரக்கன்‌ ஏது சொல்வான்‌ 
ஆனால்‌ வாருமய்யா திரிலோக சஞ்சாரியே நான்‌ பாதாளத்தை 
மனுமுறை தவறாமல்‌ ஆட்சிசெய்து வாழ்ந்துவரும்‌ நாளில்‌ அவணி 
அம்பத்தாறு தேசத்து அரசர்களும்‌ என்பேரில்‌ படையெடுத்தார்‌ 
அவர்க்குப்‌ பயந்து யாரும்‌ துணையில்லாது ஆதி கடவுளை நினைத்து 
பன்னிரெண்டு வருடம்‌ தவம்செய்து மூன்று வரங்கள்‌ பெற்று 
ஈசனைப்‌ பணிந்து என்‌ இருப்பிடம்‌ போழேனென்றான்‌. அவ்‌ 
வார்த்தையைக்‌ கேட்டஉடன்‌ நாரதரும்‌ 


(அரக்கன்‌ தான்பெற்ற வரங்களை காரதரிடம்‌ கூறுதல்‌) 


புன்சிரிப்பு கொண்டல்லவோ அப்போ 
பேசுவாராம்‌ வாய்திறந்து 

385 என்னஎன்ன வரமதுதான்‌ ஆதி 
ஈஸ்பரனும்‌ குந்தாரப்பா 
வாங்கிய தோர்‌ வரமதைத்தான்‌ எனக்கு 


வகைவகையாய்‌ சொல்லவேணும்‌ 
380. பாரகயிலை-பெரியகயிலைமலை. 


3823-83. இடைஉரை : திரிலோக சஞ்சாரி-மூன்று உலகமும்‌ சென்றுவரும்‌ 
தன்மையுள்ள நாரதன்‌. 


-126 தமிழ்‌ வில்லுப்பாட்டுகள்‌ 


ர வனைகவய யய னைக்‌, 


என்று நாரதன்‌ கேள்க்க அரக்கன்‌ ஏது சொல்வானானால்‌ 
கேளும்‌ நாரதரே முதலாவது வரம்‌ அவனி அய்ம்பத்தாறு 
தேசத்தை ஆளவும்‌ இரண்டாவது வரம்‌ என்‌ கரத்தில்‌ இருக்கிற 
மூன்று விரலெடுத்து சத்த சாகரத்தில்‌ ஊன்றினால்‌ உடன்‌ தீப்‌ 
பிடிக்கவும்‌ மூன்ராவதுவரம்‌ மூன்று விரலெடுத்து என்கழுத்தைச்‌ 
சுற்றி யாருடைய சிரசிக்கி நேராக நீட்டுவேனோ அப்பொழுது 
அவர்‌ சிரசானது கண்டதுண்டமாகவும்‌ வரம்‌ பெற்றேன்‌ என்று 
அரக்கன்‌ சொல்ல 


(அரக்கனின்‌ மூன்றாவது வரம்‌ பலிக்காது என நாரதன்‌ கூறுதல்‌) 


வாரும்பிள்ளாய்‌ வல்லரக்கா எந்தன்‌ 
390 வார்த்தை ஓன்று சொல்லக்கேளு 
அவனிதன்னை ஆளுதற்கு ஆதி 
அரனார்வரம்‌ தந்திருப்பார்‌ 
சமுத்திரத்தில்‌ நெருப்புபற்ற வரம்‌ 
சங்கரனும்‌ தந்திருப்பார்‌ 
395 விரலைநீட்ட சிரசுடைய அந்த 


விமலன்வரம்‌ பலிக்காதப்பா 
வாரும்‌ வல்லரக்கா மூன்றுவரங்களில்‌ இரண்டு வரம்‌ உண்மை 
யானது மூன்றாவதுவரம்‌ பலிக்காது என்ற விபரத்தை கேள்‌. 
எறும்புமுதல்‌ யானைவரைக்கும்‌ பிரமன்‌ பிண்டம்‌ பிடிக்கவும்‌ ஈசன்‌ 
உயிர்கொடுக்கவும்‌ கண்ணன்‌ கண்திறக்கவும்‌ அதன்பின்‌ அரன்‌ 
பிரம்மா விஷ்ணு மூன்றுபேர்களும்‌ ஓர்‌ மனதாய்‌ இன்னார்க்கு 
இன்னபடி என்றும்‌ தரணி ஆளவும்‌ தரணிவிட்டு ஓடவும்‌ அரச 
ராகவும்‌ குடிகளாகவும்‌ அரவத்தால்‌ மாளவும்‌ ஆனையால்‌ 
மாளவும்‌ அக்கினியில்‌ மாளவும்‌ நோயால்‌ மாளவும்‌ அன்னம்‌ 
அருந்தும்போது ஆத்மா பிரியவும்‌ இப்படிப்பட்ட விதிகளில்‌ உன்‌ 
விரல்‌ நீட்ட மாளும்‌ விதியும்‌ உண்டு அல்லது நீ விரல்நீட்ட 
எதிரியின்‌ சரசைக்‌ கண்டபோது உன்‌ விரல்‌ வெடிக்கவும்‌ விதி 
யுண்டு அப்படியிருப்பதால்‌ சகலவரமும்‌ பலிக்கவேண்டுமானால்‌ 
நான்‌ சொல்வதைக்கேள்‌ 
(நாரதன்‌ சொல்லை நம்பி அரக்கன்‌ வரத்தைச்‌ சோதிக்க 
மீண்டும்‌ கயலை வருதல்‌) 
சகலசீவன்‌ தனைப்படைத்த ஆதி 
சங்கரனை சோதித்துப்பார்‌ 


396-397. இடை உரை : மும்மூர்த்திகளின்‌ முத்தொழில்‌ இங்கு வேறுபட்ட 
விதமாக உரைக்கப்படுகிறது, பின்னரும்‌ இவ்வாறே வருதல்‌ காணலாம்‌. (வரி 
635-640) 

397. சகலசீவன்‌-சகலஹீவன்‌ 


127 


ஐயன்‌ கதை 
அரன்சிரசு உடைந்ததானால்‌ , அப்போ 
400 யாவர்‌ சிரசும்‌ உடையுமப்பா 
என்றுசொல்ல நாரதனும்‌ அப்போ 
ஏதுசெய்தான்‌ வல்லரக்கன்‌ ப 
ஆங்கார கோபங்‌ கொண்டு அரக்கன்‌ 
ஆதிசிவனை தேடிவாறான்‌ 
405 கயிலைதேடி அரக்கன்‌ செல்ல நாரதன்‌ 
கண்ணன்‌ தன்னை தேடிவாருன்‌ 
ஆயர்பாடி நாடுதேடி அப்போ 
அழகுபிள்ளை போகும்போது 
கயிலாசம்‌ தன்னைத்‌ தேடி அந்த 
410 கடிய அரக்கன்‌ வாருனப்போ 
மீசையது துடித்திடவும்‌ அப்போ 
மேனி எல்லாம்‌ நடுங்கிடவும்‌ 
கடிய கோப மாகவேதான்‌ அந்த 


கயிலை வாசல்‌ வந்து சேர்ந்தான்‌. 


அரக்கன்‌ கயிலாசம்‌ வர, சிவனார்கண்டு, வணங்கி நமஸ்‌ 
கரித்துச்‌ சென்ற அரக்கன்‌ கோபத்தோடு வரும்‌ காரணம்‌ என்ன 
வென்று சிவனார்‌ பார்க்க அப்போது அரக்கன்‌ என்ன 
செய்தானானால்‌ 


415 


420 


(அரக்கணீன்‌ எண்ணம்‌ அறிந்த அரனார்‌ செயல்‌ ச்‌ 
வலதுகையை தூக்கியல்லோ அந்த 
வல்லரக்கன்‌ ஏதுசெய்தான்‌ 

தன்னுடைய கழுத்துதன்னை அவன்‌ 
தானே சுற்றும்‌ வேளையிலே 

பார்த்தாரே பரமசிவன்‌ ஆது 
பகவானும்‌ ஏது செய்தார்‌ 

வாங்கும்‌ மட்டும்‌ பணிந்துநின்ருன்‌ வரம்‌ 
வாங்கியதும்‌ நிழுர்ந்து வாரான்‌ 

தீட்டியதோர்‌ மரமதிலே அரக்கன்‌ 


கூர்மை பார்க்க வந்துவிட்டான்‌ 


(சவர்‌ அரக்கணிடமீருந்து தப்பி ஓது தல்‌) 


ஆகையால்‌ நரம்‌ இங்கிருப்பேரமானால்‌ விரலை நீட்டிவிடுவான்‌ 
என்று ஆதிசிவன்‌ கால்கை பதறி மேனி எல்லாம்‌ வேர்த்து 
பார்பதியையும்‌ பாராமல்‌ தெவகர்ளுக்கும்‌ சொல்லாமல்‌ அறியாது 
வரங்கொடுத்த சிவனார்‌ ஆது கயிலாசம்‌ வீட்டு வெளியே ஓட 


422. திழூர்த்து-திமிர்த்து 


128 


(1) 
(2) 
(3) 
(4) 


(5) 


தமிழ்‌ வில்லுப்பாட்டுகள்‌ 


(வேறு) -5- 
வானவர்கள்‌ ஓடினார்‌ மறையவரும்‌ ஓடினார்‌ 
மால்‌அயன்‌ இந்திரனும்‌ சந்திரனும்‌ ஓடினார்‌ 
தானவர்கள்‌ ஓடினார்‌ தவமுனிவர்‌ ஓடினார்‌ 
சதுர்முக பிரம்மதேவன்‌ கூடவிழுந்தோடினார்‌ 
முப்பத்திமுக்‌ கோடிதேவர்‌ முனிவர்களும்‌ ஓடினார்‌ 
சத்துரு சங்காரநாதன்‌ சண்முகனும்‌ ஓடினார்‌ 
அம்பிகை தன்னைவிட்டு அய்ங்கரனும்‌ ஓடினார்‌ 
ஆரும்‌ துணையில்லாது தத்தளித்து வாடினார்‌ 
தொந்திதனை தூக்கிடாது துள்ளிதுள்ளி ஓடினார்‌ 
துணையன்றி நடுவழியில்‌ ஆலமரம்‌ தேடினார்‌ 


இப்படியாக தேவர்களும்‌ முனிவர்களும்‌ ஓடுவதைக்‌ கண்ட 
அரக்கன்‌ என்ன செய்தானானால்‌ 


425 


430 


435 


(அரக்கன்‌ சிவனாரைத்‌ தொடர்தல்‌) 


ஓடினாலும்‌ விடுவேனோ இப்போ 

உன்வரத்தை சோதியாது 

வண்டாகப்‌ பறந்தாலும ஈசன்‌ 

வரம்சோதியாது விடுவதில்லை 

ஆதிசிவனை விரட்டியல்லோ அந்த 

அரக்கனுமே ஓடிவாறான்‌ 

காடுசெடிகள்‌ தான்கடந்து ஈசன்‌ 

கரிய மலைகள்‌ தாண்டிவாருர்‌. 

அடந்தவனங்கள்‌ சோலைவிட்டு அரக்கன்‌ 

ஆதிசிவனை த்‌ தேடிவாறான்‌ 

அரனும்‌ அரக்கனும்‌ ஓடுவதை அப்போ 

அங்கம்‌ பெரும்‌ மத யானை கண்டு 

பரமசிவன்‌ ஓடும்‌ பாதை கூடி அங்கே 

பதறிசத்தமிட்‌ டோடிடுமாம்‌ 

சிங்கம்‌ புலிகரடி. யாளி புல்மான்‌ அங்கே 
440 சிறுத்தை வரிப்புலிகள்‌ ஓடிடுமாம்‌ 

அன்னங்களும்‌ தாராவும்‌ நல்ல 

அழகுள்ள மயில்‌ காடைகளும்‌ 

புள்புள்‌ சிட்டு வக்காவும்‌ அந்த 


சிவபெருமான்‌ பின்னாலே ஓடிடுமாம்‌ 


பாடல்‌ 5. இடத்திற்கு ஏற்றவாறு விரைவு இசையுடன்‌ பாடத்தகுந்தவாறு 
அமைந்துள்ளது. கண்ணி, 4,5. ஆனைமுகன்‌ ஆலமரம்‌ அமர்ந்தார்‌ எனவும்‌, 
அதன்‌ காரணமும்‌ வேடிக்கையாகக்‌ குறிக்கப்பெறுகின்றன. ஆலமரத்து நிழலில்‌ 
தெய்வங்கள்‌ நிலை கொள்ளும்‌ பண்டைய வழக்கம்‌ பற்றியே இங்கும்‌ கூறப்படு 
கிறது எனலாம்‌. 


கன்று 129 


இப்படி ஓடுவதைக்கண்ட அரக்கன்‌ ஈஸ்பரனை விடுவதில்லை 
என்று கானகத்தில்‌ ஓடுகிற சமயம்‌ நாரதர்‌ ஆயர்பாடி நாட்டில்‌ 
என்ன செய்தார்‌ ஆனால்‌ 
(நாரதன்‌ ஆயர்கோனைக்‌ காணுதல்‌) 
445 பிரமபுத்திரன்‌ நாரதனும்‌ ஆதி 
பெருமாளைத்‌ தேடிவாறார்‌ 


அச்சுதனே ஆயர்கோனே எங்கள்‌ 
பச்சநிற மேனியோனே 
மச்சகூர்ம வாமரூபா இந்த 
450 வையகம்‌ அளந்த பெருமாளே 
தசஅவதாரம்‌ கொண்டதேவா இப்போ 
தற்கார்க்க வேணும்‌ தேவர்களை 
அன்றொருநாள்‌ தேவர்களை நீர்‌. 
அபயஸ்தமது கொடுத்‌ தீரே 
455 தேவர்களும்‌ முனிவர்களும்‌ இப்போ 
தேடுகிறார்‌ உன்திருப்பாதம்‌ 
தேவர்விடும்‌ கண்ணீரும்‌ ஆதி 


திருமாலே தீர்க்கவேணும்‌ 

என்று நாரதன்‌ ஆயர்பாடி நாட்டில்‌ புலம்பிக்‌ கொண்டு வருவதை 
அறிந்த மாயன்‌ என்ன செய்தார்‌ ஆனால்‌ தன்‌ வலக்கரம்‌ இருந்த 
புல்லாங்குழலை எடுத்து வாசிக்கவும்‌ நாரதன்‌ ஓடி பாதத்தில்‌ 
வீழ்ந்து நமஸ்கரித்து அலெபுவனம்‌ அளந்த ஆண்டவனே யாரோ 
ஓர்‌ அரக்கன்‌ தவம்‌ செய்தானாம்‌ அன்னவனுக்கு பரமன்‌ வரம்‌ 
கொடுக்கவும்‌ அந்த வரத்தால்‌ தேவர்களும்‌ சிவபெருமானும்‌ 
யாவரும்‌ கயிலாசம்‌ விட்டுக்‌ கானகம்‌ ஓடியும்‌ விடுவதில்லை என்று 
அரக்கன்‌ பின்பற்றிச்‌ சென்றான்‌. தங்களுடைய தங்கை பார்‌ 
பதியாள்‌ ஒருதுணையும்‌ இல்லாது வாடுகிறாள்‌ என்று நாரதன்‌ 
சொல்ல அப்போது மாயன்‌ பெருமாள்‌ ஏது சொல்வாரானால்‌ 


வாரும்பிள்ளாய்‌ நாரதனே யிப்போ 
460 வார்த்தை ஒன்று சொல்லக்‌ கேளு 
அரனார்‌ வனம்‌ போனால்‌ என்ன அந்த 


ஆதிகயிலை அழிந்தாலென்ன 
436. அங்கம்‌ பெரும்‌ மதயானை-பருத்த அங்கங்களை உடைய யானை. 
436-444. விலங்குவகை, பறவை வகை தொகுத்துரைக்கப்படுகின்‌ றன , 
443, புள்‌ புள்‌ சிட்டு-“புல்புல்‌' ஆகலாம்‌. 
448, பச்சநிற-பச்சைநிற 
452. தற்கார்க்க-தற்காக்க 
454. அபயஸ்தம்‌-அபயம்‌ 

கு.வி--9 


130 தமிழ்‌ வில்லுப்பாட்டுகள்‌ 


தேவர்கள்தான்‌ போனால்‌ என்ன இரு 
மூர்‌ த்தியவர்‌ மடிந்தாலென்ன 

465 பாரகயிலை அழிந்தாலென்ன அந்த 
பரமசிவன்‌ ஒழிந்தாலென்ன 
நான்போறேன்‌ மாடுமேய்க்க இப்போ 


நாரதரே போய்வாரும்‌ 
(மாயன்‌ மாடுகன் று மேய்த்து வருதல்‌) 


என்றுபெருமாள்‌ சொன்ன வார்த்தையைக்‌ கேட்ட நாரதன்‌ 
ஒன்றும்‌ சொல்லாமல்‌ கயிலைதேடி நடக்கவும்‌ மாயன்‌ தன்னுடைய 
மாடுகளும்‌ கன்றுகளும்‌ அவுத்து கானகம்‌ தேடி வரக்கூடிய நேரத்‌ 
தில்‌ அரக்கன்‌ என்ன செய்தானானால்‌ 


(அரக்கன்‌ பின்னும்‌ சிவனாரைத்‌ தொடர்ந்து விரட்டுதல்‌) 


கானகத்திலே விரட்டுகிறான்‌ ஆதி 
470 கரியமால்‌ மைத்துனரை 

அரைஉலைய தலையுலைய அந்த 

ஆதிசிவனார்‌ ஓடுகிறார்‌ 

பார்த்தானே வல்லரக்கன்‌ அந்த 

பாதகனும்‌ என்ன சொல்வான்‌ 

ஈஸ்பரனைக்‌ கொன்றோமானால்‌ நாம்‌ 

இருக்கலாமே கயிலாசத்தில்‌ 

பரமனைத்தான்‌ கொன்றுவிட்டால்‌ அந்த 

பார்பதியாள்‌ நமக்குத்தானே 

இந்திரனைக்‌ கொன்றோமானால்‌ அந்த 
480 இந்திராணி நமக்குத்தானே 

சந்திரனைக்‌ கொன்றோமானால்‌ அந்த 

தாரையவள்‌ நமக்குத்தானே 

சதுர்முகனைக்‌ கொன்றோமானால்‌ அந்த 


சரஸ்பதியைக்‌ கூடிடலாம்‌ 
485 சகலகல்வி கற்றுணர்ந்து 


நாம்‌ 
தானேகயிலை வாழலாமே 


இப்பேர்ப்பட்ட எண்ணங்கள்‌ எண்ணி ஈஸ்பரனை விடாது 
விரட்டிச்‌ செல்லும்போது அந்த கங்காதரக்‌ கடவுள்‌ என்ன 
செய்தாரானால்‌ 


469-468: இடைஉரை : அவுத்து- அவிழ்த்து. 
471-அரை உலைய-அரை ஆடை உலைய. 


ஐயன்‌ கதை 131 


பதச்‌ 
- 


(அரனார்‌ அரளிமலரின்மேல்‌ தங்கி ஒளிந்து கொள்ளுதல்‌) 


ஓடுகிறார்‌ கானகமே சிவனார்‌ 
ஒருவர்துணை இல்லாது 
ஈநுணையா யிடங்களெல்லாம்‌ .. ஆதி 
490 ஈஸ்பரனும்‌ நுழைந்துவாறார்‌ ட 
கால்பதறி கைபதறி சிவனார்‌ 
நாவுளறி வாறநேரம்‌ 
ஆயர்பாடி நாடதிலே நல்ல 
அழகுநந்த வனத்தைக்‌ கண்டார்‌ 
495 நந்தவனம்‌ தான்புகுந்து அப்போ 
நல்லசிவன்‌ ஏதுசெய்தார்‌ 
செவ்வதலி மலர்மேலே சிவனார்‌ 
சிவலிங்கம்போல்‌ அமர்ந்திருந்தார்‌ 
அதலிமலர்‌ மேலவேதான்‌ ' சிவன்‌ 


500 அமர்ந்திருக்கும்‌ நேரத்திலே 


பார்த்தான்‌ அரக்கன்‌ நமக்குப்பயந்து நந்தவனத்துள்‌ புகுந்தா 
ரென்று அவனும்‌ நந்தவனத்துள்‌ சென்று 


தேடுகிறான்‌ சிவனாரைத்தான்‌ அந்த 
செல்லப்பிள்ளை வல்லரக்கன்‌ 
மூடுமூடாய்‌ தூக்கிப்பார்த்தான்‌ திரு 
மூர்த்தியைத்தான்‌ காணாமல்‌ 

505 செடிசெடியாய்‌ தூக்கிப்பார்த்தான்‌ அந்த 
சிவனார்‌ தன்னை காணாமல்‌ 
இலைஇலையாய்‌ தூக்கிப்‌ பார்த்தான்‌ ஆதி 
ஈஸ்பரனைக்‌ காணாமல்‌ 
நந்தவனம்‌ தன்னைவிட்டு அரக்கன்‌ 


510 நலமுடனே வெளியேவந்தான்‌ 
(சிவனாரைக்‌ காணாத அரக்கன்‌ மாயனைச்‌ சந்தித்து வினாவுதல்‌) 
அந்த அரக்கனாகப்பட்டவன்‌ நந்தவனம்‌ விட்டுவரும்‌ நேரத்தில்‌ 
மாயன்‌ பெருமாள்‌ மாடுகளும்‌ கன்றுகளும்‌ ஓட்டிக்கொண்டு 


நந்தவன த்தருகே வரக்கண்ட அரக்கன்‌ ஏது கேட்டானானால்‌ 


ஆயர்குல முதித்தபிள்ளாய்‌ இங்கு 
ஆவினங்கள்‌ மேய்க்கும்பாலா 


503. மூடு - செடி, கொடி, மரங்களின்‌ அடிப்பா ௯ம்‌. 


132 தமிழ்‌ வில்லுப்பாட்டுகள்‌ 


வனை. அதைவையைவவ வைக சுவ வதையை வதைகள்‌ வவயஷுஸ்‌, 


கன்றினங்கள்‌ மேய்ப்போனே 
கர்த்தன்‌ வரக்‌ கண்டதுண்டா 
515 பசுவினங்கள்‌ மேய்ப்போனே 
பரமசிவன்‌ வந்ததுண்டா 
ஈஸ்பரனார்‌ இவ்வழியே 
ஏகிவரக்‌ கண்டதுண்டா 


இங்கே 
ஆதி 


தம்பி 


இவ்விதமாகக்‌ கேட்டவுடனே மாடுமேய்க்கும்‌ மலர்க்கண்ணன்‌ 
ஏதுசொல்வாரானால்‌ வாருமையா அரசபூபதியே ஆதிசவனென்ப 
வரை யாரும்‌ காணமுடியாதென்றும்‌ எங்கும்‌ நிறைந்த பொருள்‌ 


என்றும்‌ என்குருநாதன்‌ சொல்லியிருக்கிறார்‌ அதுவும 
பள்ளியில்‌ படிக்கும்போது பாடம்‌ படித்திருக்கிறேன்‌. 


எங்கும்‌ நிறைந்த பொருளெனவே 

520 ஏடுபார்த்துப்‌ படித்திருக்கேன்‌ 
படைத்த சிவன்‌ உண்டுஎன்று 
பள்ளிதன்னில்‌ படித்ததுண்டு 
காதாலே கேட்டதுண்டு 
கண்ணாலே பார்த்ததில்லை 

52 கறைக்கண்டனை காணவேணும்‌ 
கன்றுவிட்டு வாறேனய்யா 
அரனாரை பார்ப்பதற்கு 
அழகுபிள்ளை வாறேன்‌என்றார்‌ 


ல்லாமல்‌ 


நான்‌ 
நான்‌ 
சிவனைக்‌ 
நான்‌ 


அரசே 


இவ்விதமாகச்‌ சொல்லிய மாயனை அறியாத அரக்கன்‌ 
கோபம்‌ கொள்ள அதை அறிந்த மாயன்‌ வாருங்கள்‌ மன்னவரே 
வெய்யிலில்‌ நடந்து மேனிவாடியிருப்பதால்‌ காராம்‌ பசுக்கறந்து 


தருகிறேன்‌ சாப்பிட்டுத்‌ தாகம்‌ தீர்க்கவேணும்‌ என்று 
அரக்கன்‌ என்ன தெரிவித்தானானால்‌ 


(அரக்கன்‌ மீண்டும்‌ சிவனாரைத்‌ தேடிச்செல்னலுதல்‌) 


சங்கரனைக்‌ காணும்வரை 
530 தாகவிடை தரமாட்டேன்‌ 
பரமசிவனை காணும்மட்டும்‌ 
பசிதர்ப்பது இல்லைதம்பி 
என்றுசொல்லி வல்லரக்கன்‌ 
ஏகலுற்றான்‌ கானகமே 


520. படித்திருக்கேன்‌ - படித்திருக்கிறேன்‌. 
528 32). இடைஉரை : வெய்யில்‌ - வெயில்‌. 


சொல்ல 


ஐயன்‌ கதை ப 133 


535 கானகத்தில்‌ அலைந்துவாறான்‌ அரக்கன்‌ 
கர்த்தன்‌ சிவனாரைத்‌ தேடியல்லோ 


(சிவனார்‌ மாயனை மனத்தில்‌ எண்ணுதல்‌) 


அரக்கன்‌ வனமதில்‌ அலையும்போது அந்த 

ஆதிசிவனார்‌ ஏதுசெய்தார்‌ 

மாயன்‌ ஆதி நாரணனை சிவனார்‌ 
540 மனதிலே எண்ணலுற்றார்‌ 

சிவனார்‌ நினைத்ததைத்தான்‌ ஆதி 


திருமாலும்‌ தானறிந்து 
(மாயன்‌ அதனை அறிந்து குழல்‌ ஊதுதல்‌) 
அரக்கனுக்கு வரம்கொடுத்து அதலிமலர்மீது சிவன்‌ ஒளிந்தி 
ருப்பதை அறிந்து தான்மேய்க்கும்‌ மாடுகளைப்‌ பார்த்து பசுக்களே 
கன்றுகளே நான்‌ சொல்வதைக்‌ கேளும்‌ என்று தன்‌ புல்லாங்‌ 
குழலை எடுத்து வாசிக்கவும்‌ அப்பொழுது 


(வேறு) - 6 - 
(1) கண்ணபிரான்‌ புல்லாங்குழல்‌ தன்னை ஊதவே 
கறைக்கண்ட னிருக்கும்‌ நந்தவனத்தில்‌ வண்டுபாடவே 
(2) அன்னமோடு மயிலினங்கள்‌ ஒன்றுகூடி ஆட 
ஆதிசிவனார்‌ அதலிமலர்மீது நின்றாட 
(3) கன்றுடனே மாடுகள்‌ எல்லாம்‌ கால்தூக்கி ஆட 
கறைக்கண்ட பகவான்‌ அதலிக்‌ கம்பில்‌ சேர்ந்து விளையாட 
(4) அண்டபுவனம்‌ ஈரேழுலகமும்‌ ஒன்றுகூடி யாட 
ஆதிசிவனார்‌ அதலிமலர்மேல்‌ அங்கமுழுதும்‌ வாட 
(5) ஆடிப்பாடி கால்கள்‌ ஓய்ந்து அங்கங்கு நின்றிடவே 
அரனார்‌ அதலிமலர்‌ தன்னைவிட்டு அப்போது இறங்கிடவே 


சிவனார்‌ அதலிமலர்‌ விட்டிறங்கியதை அறிந்த திருமால்‌ ஏது 
செய்தாரானால்‌ தான்‌ மேய்க்கும்‌ மாடுகளைப்‌ பார்த்து என்னவித 
மாக சாடை சொல்வாரானால்‌ மாடுகளே கன்றுகளே மாயனின்‌ 
வார்த்தையைக்‌ கேளுங்கள்‌. 


பாடல்‌ 6.க்குப்பின்‌ உரை. பிறர்‌ மனத்தில்‌ படுமாறு அவரைக்‌ குறியாதது 
போல்‌ குறித்துப்‌ பேசுதல்‌ “சாடை சொல்லுசுல்‌” எனப்படும்‌. “சாடை சன்னை? 
என்று வழங்குதல்‌ உண்டு. (தொண்டையிலிருந்து எழுப்பும்‌ கனைப்புக்‌ குரலைச்‌ 
*சன்னை? என்பர்‌., 


134 தமிழ்‌ வில்லுப்பாட்டுகள்‌ 


(மாயன்‌ தன்‌ மாடுகளை நோக்கியவாறு “சாடை” பேசுதல்‌) 


வானமழை பெய்ததினால்‌ பசுவே 
பூமியில்புல்‌ அதிகமாச்சி 
545 அதிகபுல்லைக்‌ கண்டபோது நீங்கள்‌ 
அவசரமாய்‌ உண்ணவேண்டாம்‌ | 
ஓர்நாளில்‌ தின்றுவிட்டால்‌ பசுவே 
மறுநாளும்‌ வேண்டாமோ 
அதிக புல்லு இருக்குதென்று பசுவே 
550 அடுத்தவர்க்கு கொடுக்காதீர்‌ 
அடுத்தவர்க்கு கொடுத்துவிட்டு * பின்பு 
அலையா தீர்‌ கானகத்தில்‌ 
கேட்டவர்க்கு தானம்வைத்து நீங்கள்‌ 
கேவலங்கள்‌ அடையாதீர்‌ 
555 மாயன்மேலே வருத்தங்கொண்டு இந்த 
வனமதிலே ஒஓடாதர்‌ 
பசியான வேளைதன்னில்‌ இந்த 


பாரளந்தோனை தேடாதீர்‌ 
(மாயன்‌ பேச்சினைக்கேட்டு எதிரே வந்த சிவனாரிடம்‌ கானகம்‌ 
வந்த காரணம்‌ கேட்டல்‌) 
என்று மாயன்‌ பெருமாள்‌ வார்த்தை சொல்லிய நேரம்‌, 
கண்ணனைக்‌ கண்டுகொண்ட கறைக்கண்ட பகவானைப்பார்த்து 
என்ன வார்த்தை சொல்வாரானால்‌ 


அத்தானே நமஸ்காரம்‌ ப என்று 
560 ஆயனுமே ஏதுகேட்டார்‌ 
கானகத்தில்‌ ஒண்டியாக அத்தான்‌ 
கால்‌ நடையாய்‌ வந்ததென்ன 
ரிசப வாகனத்தை எங்கே அத்தான்‌ 
நெடியவனம்‌ வந்ததென்ன 
565 திங்கள்‌ கங்கை அறுகுதும்‌ பை அணிந்த 
திருச்சடைதான்‌ உலைந்ததென்ன 
வெண்ணீறு அணியும்‌ நெத்தி இப்போ 


வேர்வையது சிந்துவதேன்‌ 


544, அதிகமாச்சி - அதிகம்‌ ஆயிற்று, 549, புல்லு - புல்‌, 
554. கேவலங்கள்‌ - இழிவுகள்‌. 

561. ஒண்டியாக - தனியாக. 

563. ரிசப வாகனம்‌ - ரிஷப வாகனம்‌, காளை, 


967. நெத்தி - நெற்றி 


ஐயன்‌ கதை ்‌ ர ப 135 


கழுத்திலிட்ட உத்திராச்சம்‌ ஏஅத்தான்‌ 
570 கழண்டு வீழ்ந்த விசயமென்ன ” 
மார்பிலிட்ட பூணூலும்‌ இன்று 
மாறி வீழ்ந்த விசயமென்ன 
மானேந்தும்‌ சீர்‌ கரங்கள்‌ சிவனே 
மாறுபட்டு இருப்பதென்ன 
575 இடையணிந்த புலித்தோலெங்கே ஆதி 
ஈஸ்பரனே சொல்லுமென்றார்‌ 
செந்தாமரைபோல்‌ உற்றபாதம்‌ இப்போ 


சிதறி பதறி நடுங்குவதேன்‌ 


என்று மாயன்‌ பெருமாள்‌ கேள்க்க ஆதிசிவன்‌ ஏது சொல்‌ 
வானானால்‌ அகிலபுவனம்‌ அளந்த அருமையுள்ள மைத்துனரே 


(அரக்கனுக்கு வரம்‌அளித்ததனால்‌ விளைந்த துன்பம்‌ கூறுதல்‌) 


அரக்கனால்‌ மனதுநொந்தேன்‌ . இந்த 
580 அதலிமலராலே மேனிநொந்தேன்‌ 
(உன்‌) சொல்லாலே நானடைந்த பெரும்‌ 
துன்பமது போதாதோ 
அச்சுதனே மாயவனே நான்‌ 
அடைந்த துன்பம்‌ தீர்க்கவேணும்‌ 
585 என்றுசவன்‌ சொன்னபோது அப்போ 
ஏதுசொல்வார்‌ மாயவனார்‌ 
என்ன துன்பம்‌ வந்துதய்யா ஆதி 


ஈஸ்பரனே இப்பொழுது 


அகிலபுவனம்‌ படைத்த ஆதிபகவானுக்கு துன்பமானால்‌ 
உம்மால்‌ படைக்கப்பட்ட எறும்புகடை எண்ணாயிரம்‌ கோடி 
சீவராசிகளுக்கும்‌ துன்பம்தானே அப்பேர்ப்பட்ட ஆபத்து வந்த 
காரணம்‌ என்னவென்று மாயன்‌ கேள்க்க சிவனார்‌ என்ன சொல்‌ 
வாரானால்‌ 


்‌ ஆரோஒரு அரக்கனவன்‌ பாவி 
590 அதிகதவம்‌ செய்ததாலே 
தவமகிமை நான்‌அறிந்து அவனுக்கு 


தானேவரம்‌ நான்கொடுத்தேன்‌ 


569. உத்திராச்சம்‌ - உருத்திராட்ச மாலை, 
570. கழண்டு--கழன்று, விசயமென்ன - விஷயமென்ன 
587. வந்துதய்யா - வந்தது ஐயா 


136 தமிழ்‌ வில்லுப்பாட்டுகள்‌ 


வாங்குமட்டும்‌ வணங்கிநின்றான்‌ வரம்‌ 
வாங்கியதும்‌ நிமுர்ந்து நின்றான்‌ 
595 வளர்த்தகெொ (மார்பில்‌) பாய்ந்ததுபோல்‌ இப்போ 


மாறிவரம்‌ சோதித்தானே 
அந்த அரக்கன்‌ வரம்‌ வாங்யெதும்‌ உடனே கயிலாசத்தில்‌ 
இருந்த முப்பத்தி முக்கோடி தேவர்கள்‌ நாற்பத்தி எண்ணாயிரம்‌ 
ரிசிகள்‌ கெருடர்‌ கெம்புருடர்‌ ௮ச்சயக்கின்னர்‌, கெருடகாந்துருவர்‌ 
முதலாக என்னையும்‌ விரட்டி விட்டான்‌ 
அரக்கனிடம்‌ அகப்படாது எந்தன்‌ 
அச்சுதனைத்‌ தேடிவந்தேன்‌ 
(மாயன்‌ தன்னால்‌ ஏதும்‌ ஆகாது என்று கூறுதல்‌) 


என்றுசொல்லும்‌ வேளைதன்னில்‌ அப்போ 
600 ஏதுசொல்வார்‌ மாயவனார்‌ 
ஆடுமேய்க்கும்‌ இடையனாலே சாமி 
ஆகுவது ஓன்றுமல்ல 
மாடு மேய்க்கும்‌ இடையன்‌ என்னாள்‌ உங்கள்‌ 
மனத்துயரம்‌ தருமோதான்‌ 
605 மாடுமேய்த்துச்‌ சோறுஉண்ணும்‌ இந்த 
மாயனாலே ஆகாது 
அலை மெல்லாம்‌ படைத்தவர்நீர்‌ இங்கே 
ஆருக்கும்‌ பெரியவர்நீர்‌ 
ஆக்கவல்லான்‌ அழிக்கவல்லான்‌ யார்க்கும்‌ 
610 அதிகவரம்‌ கொடுக்கவல்லான்‌ 
மகாதேவனே நீர்‌ கொடுத்தவரம்‌ இந்த 
மாயன்‌ அழிக்கக்‌ கூடுமோதான்‌ 
பெர்யோர்‌ நீர்‌ கொடுத்தவரம்‌ இந்த 


சிறியேன்‌ அழிக்க முடியுமோதான்‌ 
அத்தானே பரமசிவம்‌ சகல உயிர்களையும்‌ படைத்து அவை 
களுக்கு உயிர்‌ கொடுத்து கல்லுக்குள்‌ தேரைக்கும்‌ கருவுள்‌ 
பிள்ளைக்கும்‌ எள்ளுக்குள்‌ எண்ணெய்க்கும்‌ இரையளக்கும்‌ 


595. வளர்த்தகிடா - வளர்த்த கடா. 

596-597. இடைஉரை : கெருடர்‌ - கீழத்திசைக்‌ குரியோர்‌. கருடதிசை 
கீழ்த்திசை. அச்சயக்‌ கின்னர்‌ - என்றும்‌ அழிவில்லாத கின்னரர்‌ அன்சயர உ 
அழிவில்லாமை. கெருடகாந்துருவர்‌-கீழ்த்திசைக்‌ கந்தருவர்‌, 

602. ஆகுவது-ஆவது, இயலுவது 


ஐயன்‌ கதை 137 
ஈஸ்பரனே என்று மாயன்‌ சொல்ல பரமசிவம்‌ ஏது சொல்வா 
ரானால்‌ என்‌ அருமையுள்ள மைத்துனரே அயன்‌ பிரம்மா விஷ்ணு 
மூன்றுபேரும்‌ ஒன்று அதல்லாமல்‌ நான்தான்‌ பெரியவர்‌ மற்றவர்‌ 
சிறியவரென்று சொல்லவில்லை என்று அரனார்‌ சொல்ல திருமால்‌ 
ஏது சொல்வாரானால்‌ 

(முன்பொரு சமயம்‌ சிவனார்‌ தன்னைப்‌ பழித்ததை மாயன்‌ 


கூறுதல்‌) 

615 முன்னே ஒரு காலத்திலே அத்தான்‌ 
முதல்வெள்ளிக்‌ கிழமைதனில்‌ 
மதியநல்ல மதியத்திலே அத்தான்‌ 


மத்தியான வேளையிலே 
சாப்பிட்டு இளப்பாறி 

620 தாம்பூலம்‌ போட்டல்லவோ 
தங்கைபார்வதி தன்னோடு அன்று 
சதுரங்கம்‌ ஆடலியோ 


நீங்கள்‌ 


அவ்வாறு சோவிபரத்திச்‌ சொக்கட்டான்‌ ஆடும்போது என்‌ 
தங்கை பார்பதி செயமடைய நீர்தோல்வி அடைந்தபடியால்‌ 
வாடிபெண்ணே பகடையில்‌ செயித்தோம்‌ என்று கர்வம்‌ 
கொள்ளாதே இப்பொழுது நாம்‌ இருவரும்‌ தில்லைநகர்‌ சென்று 
திருநடனம்‌ செய்வோம்‌ அதில்‌ ஆர்‌ செய மடைவார்‌ என்று 
பார்க்கவேணும்‌ வா வென்று என்‌ தங்கையும்‌ தாங்களும்‌ சென்று 
முப்பத்தி முக்கோடி தேவர்‌ சூழ்ந்த சபையில்‌ 


திருநடனம்‌ ஆடலியோ ஆதி 
சிவனாரும்‌ பார்பதியும்‌ 

625 அந்தநல்ல வேளையிலே எந்தன்‌ 
அழகுபிள்ளை பார்பதியாள்‌ 
பாதிநல்ல நாட்டியத்தில்‌ ஆதி 


பரமன்‌ தோல்விஆகும்‌ நேரம்‌ 


617. மதியம்‌, மத்தியானம்‌--பகல்வேளை. 
622. ஆடலியோ-ஆடவில்லையா ௪ த்‌ த்‌ 
க துரங்கம்‌ என்பது அடுத்துவரும்‌ 
உரைப்‌ பகுதியில்‌ செரக்கட்டான்‌ ஆட்டம்‌ க்கட்‌ 
எனவும்‌ குறிக்கப்படுகிறறு, ஆட்டம்‌ என விளக்கப்படுகிறது பகடை 


622-623. இடைஉரை: சோஸி சோழி. சோகி ( 
. அ 4 பலகை சோகை" 
ன சோவை அன, வழங்குதல்‌ போல்‌ “சோகி' சோவி ன ன்ற னு 
ற்ற கிற்கு ஏழாக 49 கட்டங்களைக்‌ கொண்ட சதுரமான கட்ட 
பக்க ம்க்கும்‌ க்‌ கணக்கிறகாகப்‌ பயன்படுத்தியும்‌, கட்டங்களில்‌ 
ப வ ர ௪ ௬. டி ௬ J ». 
எனவும்‌ கூறுவர்‌, ௮. சசியும்‌ ஆடும்‌ ஒருவகை ஆட்டம்‌, தாயம்‌ ஆடுதல்‌ 


138 தமிழ்‌ வில்லுப்பாட்டுகள்‌ 


காதிலணிந்த குண்டலத்தை நீர்‌ 
630 கழட்டிக்‌ கீழே விட்டீரல்லோ 

விழுந்த நல்ல குண்டலத்தை சாமி 

வேகமுடன்‌ கால்விரலால்‌ 

கால்விரலால்‌ தூக்கியல்லோ சிவனே 


காதில்நீர்‌ அணியலியோ 


ஈஸ்பரனே கழ விழுந்த குண்டலத்தை ஆட்டம்‌ விடாமல்‌ 
கால்‌ பெருவிரலால்‌ தூக்கிக்‌ காதில்‌ அணிய என்‌ தங்கை கண்டு 
ஆடவர்‌ சூழ்ந்த சபையில்‌ உம்மைப்போல்‌ கால்தூக்கிக்‌ காதில்‌ 
வைக்க மனமானது நாணி நிற்க ஏதடி. பார்பதி அரன்‌ பிரம்மா 
விஷ்ணு மூன்றுபேரிலும்‌ யார்‌ பெரியவர்‌ என்று கேட்டீரல்லவா 
அப்பொழுது பார்பதியாள்‌ ஏதுசொல்வாரானால்‌ சகல புவனமும்‌ 
சகல உயிரும்‌ தாங்களால்‌ படைத்ததால்‌ பெரியோர்‌ என்று 
சொல்ல முடியாது. ஏனென்றால்‌ 


635 பிரமன்பிண்டம்‌ பிடித்ததாலே சிவ 
- பெருமான்‌ உயிர்‌ கொடுத்தீரல்லோ 
பிண்டமது பிடித்தவனை நீர்‌ 


பெரியோன்‌ என்று சொல்லொண்ணாதோ 


பிரம்ம தேவன்‌ பிண்டம்‌ பிடிக்க சிவனார்‌ உயிர்‌ கொடுத்தீர்‌ 
உணவளந்தீர்‌ எத்தனை செய்தாலும்‌ மாயன்‌ பெருமாள்‌ கண்திறந்‌ 
தார்‌ ஆகையால்‌ 


கண்கொடுத்த மாயவனே என்‌ அண்ணன்‌ 
640 கரியமால்தான்‌ பெரியவர்காண்‌ 
உலகளந்த எந்தன்‌ அண்ணன்‌ அந்த 
உத்தமனே பெரியவர்தான்‌ 
என்றுசொன்ன வேளையிலே நீர்‌ 
எதுத்து வார்த்தை சொல்லலயா 
645 கஞ்சிக்காக மாடுமேய்க்கும்‌ உந்தன்‌ 
கண்ணன்‌ பெரி தாவானோடி 
மாடுமேய்த்து வயிர்வளக்கும்‌ அந்த 


மாயன்பெரி தாவானோடி 


630. கழட்டி--கழற்றி. விட்டீரல்லோ-விட்டீர்‌ அல்லவா விட்டீர்‌ அன்றோ. 
பின்வரும்‌ தூக்கியல்லோ, (633). கொடுத்தீரல்லோ (636) இவையும்‌ 
இவ்வாறே கொள்க. 634-635. இடை உரை. கீழ - கீழே. 
635. பிண்டம்‌ - உடல்‌. கருப்பத்திலிருக்கும்‌ பிண்டம்‌, 
644. எதுத்து - எதிர்த்து 
(47. வயிர்‌ வளக்கும்‌ - வயிறு வளர்க்கும்‌, 


ஐயன்‌ கதை 


650 


655 


139 


கூழுக்காக மாடுமேய்க்கும்‌ அந்த 
கோபாலன்‌ பெரியவனோ 
என்றுசொன்ன வார்த்தைதனை ஆதி 
ஈஸ்பரனே மறந்தீரோ 

மாடுமேய்க்கும்‌ மடையனைத்தான்‌ நீர்‌ 


மானங்கெட்டுத்‌ தேடலாமோ 


அறிவிழந்து தேடலாமோ 


பாவி 
ஆடுமேய்க்கும்‌ பெருமாளை 


வாருங்கள்‌ அத்தானே நான்‌ வைகுண்டத்தில்‌ லச்சுமிசமே 


தரனாய்‌ சர்ப்ப சயனத்தில்‌ சுகமாக வாழும்‌ நாளில்‌ உம்மாலல்லவா 


660 


665 


(மாயன்‌ சிவனாரைப்‌ பழித்துக்‌ கூறுதல்‌) 


நாடிழந்தேன்‌ உம்மாலே சிவனே 

நல்லசுகமிழந்தேன்‌ உம்மாலே ்‌ 

வைகுண்ட மிழந்தேன்‌ உம்மாலே இப்போ 

மாடுமேய்த்தேன்‌ உம்மாலே 

மாடுமேய்த்து சோறுண்டது எங்கள்‌ 

மகாதேவா கேவலமோ 

ஆடு மேய்த்து சோறுண்டது ம ஆதி 

அரனாரே கேவலமோ 

ஆனாலும்‌ உம்மைப்போலே எந்தன்‌ 

அத்தானே அலையலிலே 

காவியது கட்டலையே எந்தன்‌ 

கையில்திருஒடு எடுக்கலியே 

தெருத்தெருவாய்‌ நான்‌அலைந்து மாயன்‌ 
670 திருஓடு ஏந்தலியே 

ஊரில்‌ பிச்சை வாங்கலியே என்‌ 

உடல்தன்னை வளக்கலியே 

நாட்டில்‌ பிச்சை எடுக்கலியே நான்‌ 


நல்லஉடல்‌ வளக்கலியே 


675 ஊரில்பிச்சை எடுத்தவர்கள்‌ இப்போ 


உதாரமாகப்‌ பேசலாமோ 


652. 


ஈஸ்பரனே - ஈஸ்வரனே. 


655-657. இடைஉரை : லச்சுமி - லட்சுமி, சர்ப்பசயனம்‌ - ஆதிசேடனாகிய 
பாம்புப்‌ படுக்கை. (அனந்த சயனம்‌) 670. ஏத்தலியே - ஏந்தவில்‌ லையே. 
672. வளக்கலியே - வளர்க்‌ வில்லையே (இவ்வாறே அலையலியே, கட்ட 


லியே, வாங்கலியே, எடுக்கலியே, என்று வருத லையும்‌ கொள்க.) 676. உதாரமாக 
துணிவாக 


140 தமிழ்‌ வில்லுப்பாட்டுகள்‌ 


களை 


என்று மாயன்‌ சொன்ன வார்த்தை கேட்டு பரமசிவன்‌ ஏது சொல்‌ 
வாரானால்‌ வாரும்‌ என்மைத்துனரே நான்படைத்த நருள்களுக்கு 
படியளந்து அளந்த படியானது யாபேர்க்கும்‌ கிடைத்திருக்‌ 
கின்றதா வென்று சோதிப்பது உமக்கு கேவலமாக ஆனதல்லவா 
ஆனால்‌ உம்மைப்போல்‌ 


(சிவனாரும்‌ மாயனை எதிர்மறுத்துப்‌ பழித்தல்‌) 


உறியில்‌ வெண்‌ ணெய்‌ திருடலியே கட்டி 

உரலில்‌அடி படவில்லையே 

மா மியவள்‌ கரத்தாலே நான்‌ 
680 மத்தாலடி வாங்கலியே 

பால்திருடிக்‌ குடிக்கலியே என்னை 

பார்‌ த்தோர்கள்‌ அடிக்கலியே 

திருடி வெண்ணெய்‌ உண்டவாய்தான்‌ இன்று 


தீரமாகப்‌ பேசலாமோ 
(மாயன்‌ அதனை மறுத்துரைத்தல்‌) 
என்று சிவனார்‌ சொல்ல திருமால்‌ ஏதுசொல்வார்‌ ஆனால்‌ 
வாருங்கள்‌ அத்தானே நான்‌ பிறந்த குலத்திலும்‌ எங்கள்‌ வீட்‌ 
டிலும்‌ வெண்ணெய்‌ திருடியது கேவலமா உம்மைப்போல்‌ 


685 ஆனாலும்‌ உங்களைப்போல்‌ அன்று 
அடப்படைப்பேன்‌ என்றுசொல்லி 
உதிர்ந்தபிட்டு ஆசைகொண்டு தான்‌ 
உடப்படைக்க போகலியே 
வாணிச்‌சி பிட்டுக்காக மாயன்‌ 
690 வையைக்கரை தேடலியே 
மதுரைநகர்‌ தன்னதிலே தான்‌ 
மண்சுமந்து அடிவாங்கலியே 
பாண்டியன்‌ கரத்தாலே தான்‌ 


படவில்லையே பிரம்படிதான்‌ 


676-677. இடைஉ.ரை :நருள்களுக்கு - மக்கள்‌ கூட்டத்திற்கு, மக்கள்‌ பெருக்‌ 
கத்தை “நருள்‌ பெருத்துப்‌ போச்சு? எனக்‌ குறிப்பிடுவர்‌. 

677. திருடலியே - திருடவில்லையே, 

681. குடிக்கலியே - குடிக்கவில்லையே , 

682. அடிக்கலியே - அடிக்கவில்லையே. 

686. அடப்படைப்பேன்‌ - அடைப்பு அடைப்பேன்‌ . வையைக்கரையினை 
அடைத்தல்‌. பிட்டுக்கு மண்சுமந்த கதை இங்கேகுறிக்கப்படுகிறது. (685-694), 

688. உடப்படைக்க - உடைப்பு அடைக்க 

694-695. இடைஉரை : துஸ்ட்ட நிக்கிரக சிஷ்ட பரிபாலனம்‌ - தீயோரை 
அழித்து நல்லோரைக்‌ காத்தல்‌. துஸ்ட்ட - துஷ்ட. 


141 


ஐயன்‌ கதை 
ccc yp ee 
என்று கமலக்கண்ணன்‌ சொல்ல கர்த்தாவாகிய பரமசிவம்‌ ஏது 


சொல்வாரானால்‌ துஸ்ட்ட நிக்ரெக சிஷ்ட பரிபாலனம்‌ செய்தது 
கேவலம்‌ என்றீர்‌ உம்மைப்போல்‌ 


(சிவனார்‌ மாயனை மறுத்துரைத்தல்‌) 


695 கோபியரைக்‌ கூடலியே நான்‌ 
கோலாட்ட மாடலியே 
பெண்டுடனே கூடியல்லோ நான்‌ 


பேடிக்கோல மாகலியே 
(மாயன்‌ மேலும்‌ சிவனாரைப்‌ பழித்துக்‌ கூறுதல்‌) 


என்று சிவனார்‌ சொல்ல திருமால்கேட்டு எங்கள்‌ தங்கைமாருடன்‌ 
விளையாடியது கேவலமாக சொன்னீர்‌ ஆனால்‌ உங்களைப்போல்‌ 


காரிக்கமுதையது ஓட்டலையே தலையில்‌ 
700 கஞ்சிக்கலசமது தூக்கலியே 
அழுக்கு மூட்டை தோளிலிட்டு மாயன்‌ 
அசைந்துவழி நடக்கலியே 
வண்ணாத்தி பெண்ணுக்காக நான்‌ 
திருவண்ணாமலை போகலியே 
705 தகப்பன்தான்‌ உணர்ச்சியற்றால்‌ தண்‌ 
குழந்தைகளும்‌ அப்படியா 
முன்பிறந்த உந்தன்மகன்‌ அந்த 
முக்கண்ணன்‌ யோக்கியவானோ 
தாயைப்போல்‌ பெண்கேட்டு நடு 
710 சந்திதனில்‌ இருக்கலாமோ 
இளையமகன்‌ சத்திவேலன்‌ உங்கள்‌ 
எல்லோருக்கும்‌ பெரியசாமி 
குறத்திதனை மணமுடித்து - வேலன்‌ 
குடி. த்தனமாய்‌ அலையலாமோ 
715 உலகத்திலே பேசலாமோ ப அத்தான்‌ 


உங்ககதை தனைஎடுத்து 


கயமை 


695. கூடலியே - கூடவில்லையே, . லி வி . ்‌ 
வாறே கொள்க. ஆடலியெ, ஆகலியே என்பதும்‌ இவ்‌ 


708. முக்கண்ணன்‌ - இங்கே விதாயகனைக்‌ குறிக்கும்‌, 
711. சத்திவேலன்‌ - சக்திவேலன்‌. 
716. உங்ககதை - உங்கள்‌ கதை, 


142 தமிழ்‌ வில்லுப்பர்ட்டுகள்‌ 
(மாயன்‌ சிவனாரிடமிருந்து தழுவுதல்‌ போல்‌ பாவனை செய்தல்‌) 


அத்தானே பரமசிவம்‌ உங்கள்‌ குலங்கோத்திரம்‌ பேசுவதற்‌ 
குள்‌ ஆலமரத்தைப்‌ பிடித்த சனியன்‌ பிள்ளையாரையும்‌ பிடிக்கும்‌ 
என்பார்‌ ஆகையால்‌ உங்களை விரட்டிய அரக்கன்‌ என்னையும்‌ 
விரட்டுவதற்குள்‌ போய்வாறேன்‌ என்று சொல்ல அரனார்‌ ஏது 
சொல்வாரானால்‌ 


(சிவனார்‌ மறுமொழி கூறுதல்‌) 


வாருமையா மைத்துனரே என்னை 

வனத்தில்‌ விட்டுச்‌ சென்றீரானால்‌ 

அரக்கனால்‌ உயிரிழப்பேன்‌ உம்‌ 
720 அருமைத்‌ தங்கை மணமிழப்பாள்‌ 

மலர்மாலை தானிழப்பாள்‌ பார்பதி 

மஞ்சள்குளி மறந்திடுவாள்‌ 

தாலிநல்ல சரடிழந்து உம்மை 


தானேதேடி வருவாளே 


என்று இவ்விதமாக சிவனார்‌ சொல்லவே மாயன்‌ என்ன 
கேட்டாரானால்‌ அந்த அரக்கனுக்கு எந்தவிதமான வரம்‌ 
கொடுத்தீர்‌ அதை தெரிவிக்கவேணுமென்று கேள்க்க சிவனார்‌ 
சொல்லுகிறார்‌ அவனி அய்ம்பத்தாறு தேசம்‌ ஆளும்படிக்கு ஓர்‌ 
வரமும்‌ இரண்டாவது வரம்‌ அவன்‌ கரத்தில்‌ இருக்கும்‌ மூன்று 
விரல்‌ எடுத்து சமுத்திரத்தில்‌ ஊன்றினால்‌ நெருப்பு பற்றவும்‌ 
மூன்றாவது வரம்‌ மூன்று விரலெடுத்து அவன்‌ கழுத்தை சுற்றி யார்‌ 
சரசுக்கு நேராக நீட்டினாலும்‌ கண்டதுண்டமாகும்படி அறியாது 
வரம்‌ கொடுத்த ஆபத்து தீரவேணும்‌ என்று சிவனார்‌ சொல்ல அது 
கேட்ட மாயன்‌ ஏதுசொல்வாரானால்‌ 


725 அத்தானே பரமசிவன்‌ நல்ல 
ஆண்டவனே சொல்லக்கேளும்‌. 
வரங்களைத்தான்‌ கொடுத்தல்லவோ நீர்‌ 


வைகுண்டம்‌ விட்டுக்‌ கிளம்பிவிட்டீர்‌ 


—_— 


722. மஞ்சள்‌ குளி - மஞ்சள்‌ பூசி நீராடுதல்‌. 

723. தாலிச்சரடு - தாலிக்கொடி. 

728-729. இடைஉரை : பத்து அவதாரத்துள்‌ எட்டு இங்கே குறிக்கப்பெறு 
கின்றன. கூர்ம அவதாரம்‌ (ஆமை வடிவம்‌) பாற்கடல்‌ கடைந்த காலம்‌ எடுத்‌ 
தது. அயக்கிரீவனை அழிக்கவே மச்சாவதாரம்‌ மதுகயிடவர்‌ அழிவிற்காக என 
இங்கே குறிக்கப்படுகிறது. 


ஐயன்‌ கதை வத 


( சிவனாரால்‌ தானடைந்த பலதுன்பங்களை மாயன்‌ கூறுதல்‌) 


முன்னோர்‌ காலத்தில்‌ மதுகயிடவர்களுக்கு வரம்கொடுத்தீர்‌ 
மச்சகூர்ம அவதாரமெடுத்து அழித்தேன்‌. மறுபடியும்‌ இரணியாச்‌ 
சுதனுக்கு வரம்‌ கொடுத்தீர்‌ வராகவதாரம்‌ கொண்டழித்தேன்‌. 
மகாபலிக்கு வரம்‌ கொடுத்தீர்‌ வாமனரூபம்‌ கொண்டமழித்தேன்‌. 
பெருந்தவம்‌ செய்த இரணியனுக்கு அதிகவரம்‌ கொடுத்தீர்‌ 
நரசிம்மமாகி அழித்தேன்‌ கார்த்தவீரிய அர்ச்சுனன்‌ வரத்தை 
பரசுராமனாகி வென்றேன்‌ சண்டாளனாகிய ராவணனுக்கு வரம்‌ 
கொடுத்தீர்‌ ராமனாக அவதரித்து நாடிழந்து காடிழந்து மனைவி 
யிழந்து மானமிழந்து அவனோட சண்டைசெய்து ெெசெயமடைந்தேன்‌ 
மேலும்‌ கம்சனுக்கு வரம்‌ கொடுத்தீர்‌ கண்ணனாக அவதரித்தேன்‌ 
மாமன்‌ என்று பாராமல்‌ மடியச்‌ செய்தேன்‌ 


இத்‌ தனைபேருடன்‌ சண்டைசெய்து பட்ட 
730 இம்சையது போதாமல்‌ 
கானில்மாடு மேய்த்துமல்லோ இந்த 
கண்ணன்‌ வயிர்வளக்கும்போது 
எரியும்‌ அக்கினிக்க எண்ணெயது ஆதி 
ஈஸ்பரனே விடவந்தீர்‌ இப்போ 
735 விரல்தன்னை நீட்டிடச்சிரசுடைய வரம்‌ 


வெண்ணீறணிந்தோனே கொடுக்கலாமா 
(சிவனார்‌ கூறிய முறையிலேயே மாயனும்‌ மறுப்புமொழி தருதல்‌) 
அத்தானே பரமூவம்‌ நீர்கொடுத்த வரத்தை அழிக்க 
என்னால்‌ முடியாது ஆனால்‌ உமக்காகச்‌ சென்றால்‌ என்னைக்கண்ட 


வுடன்‌ மூன்று விரலை நீட்டுவான்‌ அப்பொழுது என்‌ சிரசானது 
கண்டதுண்டமாகிவிடும்‌ அதுசமயம்‌ உமது தங்கை லச்சுமி 


தாலிநல்ல சரடிழப்பாள்‌ அவள்‌ 

தனித்தமஞ்சள்‌ குளியிழப்பாள்‌ 

மாலைநல்ல மணமிழப்பாள்‌ லச்சுமி 
740 வைகுண்டம்‌ தான்மறப்பாள்‌ 

கறைக்கண்டனைத்‌ தேடியல்லோ அவள்‌ 


கயிலைதேடி வருவாளே 


என்று மாயன்‌ பெருமான்‌ சொல்ல பரமசிவம்‌ ஏதுசொல்‌ 
வாரானால்‌ எத்தனையோ வரங்களை எத்தனையோ அவதாரங்களைக்‌ 


730. இம்சை - துன்பம்‌ 
733 அக்கினிக்கி - அக்கினிக்கு. 


144 தமிழ்‌ வில்லுப்பாட்டுகள்‌ 


கொண்டு அழித்திருக்கின்றீர்‌ அதுபோல்‌ இந்த ஒரு வேளைக்கும்‌ 
என்னைக்‌ கார்க்கவேணும்‌ என்று சிவனார்‌ சொல்ல மாயன்‌ என்ன 
தெரிவித்தார்‌ ஆனால்‌ அத்தானே நான்‌ வயிர்‌ வளக்க மாடுமேய்க்‌ 
கிறவன்‌ ஆகையால்‌ 


மாடுகன்றுகளை விட்டுச்சென்றால்‌ என்குல 
மைந்தர்களும்‌ வந்துபார்ப்பாரானால்‌ 

745 கண்ணன்‌ தன்னைக்‌ காணோமென்று அவர்‌ 
கடியவார்த்தைகள்‌ சொல்லிவிடுவார்‌ 
அசோதாதேவி அறிந்தாளானால்‌ எனக்கு 


அன்னமது கொடுக்க மாட்டாள்‌ 


(ஒருவாறு மனம்‌ ஒப்பிய மாயன்‌ அரக்கனை அழிக்க ஓர்‌ 
வழிகூறுதல்‌) 


ஆகையால்‌ நான்‌ ஓர்‌உபாயம்‌ சொல்லுகிறேன்‌ எப்படி. ஆனால்‌ 
தாங்கள்‌ என்னைப்‌ போல்‌ கோலம்கொண்டு மாடுகளைப்‌ பார்க்க 
வேண்டும்‌. எவ்விதமானால்‌ அரையில்‌ கோவணமும்‌ தலையில்‌ உரு 
மாலும்‌ கையில்‌ தடிப்பிரம்புமாகவும்‌ நெத்தியில்‌ திருநாமமும்‌ 
திரேகத்தில்‌ ஆயிரத்தெட்டு நாமம்போட்டு ஆனினங்களை கார்க்க 
வேண்டுமென்று மாயன்‌ சொல்ல 


(மாடுகன்றுகளைக்‌ கவனிக்கச்‌ சிவனார்‌ ஒப்புதல்‌) 


ஆடு மேய்த்தாலும்‌ குற்றமல்ல நான்‌ 
750 மாடு மேய்த்தாலும்‌ குற்றமல்ல 
நாமம்‌ போட்டாலும்‌ குற்றமல்ல நான்‌ 


அடைந்ததுன்பம்‌ தீர்ந்தால்‌ போதும்‌ 
என்று ஆதிகறைக்கண்ட பகவான்‌ மாடு, ஆடு, கன்றுகளை 
ஒப்புக்‌ கொள்ளவும்‌ மாயன்‌ பெருமாள்‌ அரக்கன்‌ வரத்தை 
அழித்து வாறேன்‌ என்று சிவனிடம்‌ விடைபெற்று வரும்‌ சமயம்‌ 
என்ன கோலமானாரானால்‌ 
(மாயன்‌ மோகினியின்‌ வடிவம்‌ கொள்ளுதல்‌) 
(வேறு) -7- 

(1) கொண்டல்‌ வண்ணன்‌ தன்னுடலை சொரூப மாறியே 
கோசலையாள்‌ வேசமாறிக்‌ கோலம்‌ கொள்வாராம்‌ 
அண்டர்முனி தேவரெல்லாம்‌ ஆனந்தம்‌ பாட 
அச்சுதனார்‌ இச்சை பெறப்‌ பெண்பணிகளும்‌ 


747. அசோதா -யசோதா. 
748-749. இடைஉரை : உருமால்‌ - தலைப்பாகை. 


ஐயன்‌ கதை . 145 


(2) குருத்துமுட்ட உருக்குமணி பூடிகடுக்கன்‌ 
குத்திநெருக்கி யணிந்த தண்டட்டிகளும்‌ 
(3) எட்டிவிழுந்த சன்னதிலே மட்டிலாகவே 
ஏகவடத்திற்‌ கிசைந்த முத்துமாலையாம்‌ 
இட்டவளைசங்கு காப்பு வெள்ளிக்‌ கடையம்‌ 
ரெத்தின பகளத்தோடு கோத்த கெச்சமாம்‌ 
(4) விட்டிலாவும்‌ உள்கட்டு பொன்காரை சவடி 
மிக்கதொரு கண்டமணி பெண்பணிகளும்‌ 
தித்திதித்தி என்னவே இலம்பு புலம்ப 
சேர மார்பிலும்‌ தெரியப்‌ பட்டையுமிட்டாள்‌ 
(5) உச்சிப்பூவும்‌ முத்துனாலே கோத்தமாலையாம்‌ 
உலாகிவிட்ட கதிரவனார்‌ ஒளிவதுபோலே 
முத்திபெற்ற வானவர்கள்‌ ரிசிகள்‌ கண்டுமே 
மோகம்கொண்டு தான்மயங்க ராகவன்‌ வாறார்‌ 
(மோகினிக்‌ கோலம்‌ கண்டு அரக்கன்‌ மயங்குதல்‌) 
எம்‌ பெருமான்‌ மாயமோகினிபோல்‌ கோலம்‌ கொண்டு 
கண்டவர்‌ மயங்கும்‌ தன்மையாக கானகத்தில்‌ வர ஆதிவெனைத்‌ 
தேடிய அரக்கன்‌ கண்டு இப்பேர்ப்பட்ட பெண்ணை எங்கும்‌ கண்ட 
தில்லை ஆனால்‌ இவளை எந்த விதமும்‌ சேரவேண்டுமென்று எண்ணி 
என்ன செய்தானானால்‌ 


(அரக்கன்‌ மோகினியை வழிமறித்து வார்த்தையாடுதல்‌ ) 


துடந்தானே அவள்‌ பிறகே வஞ்சி 
தோகைஇவளாரோ போறதென்பான்‌ 
755 மங்கையிவள்‌ கோலங்கண்டு இவள்‌ 


மாயஉருக்‌ காணேன்‌ என்பான்‌ 


பாடல்‌. 7. கண்ணி. 1: சொரூபம்‌-வடிவம்‌. *கோசலையாள்‌ வேச மாறி! 
என்றே பலரும்‌ பாடுகின்றனர்‌. கோசலையின்‌ பெயர்‌ வருதல்‌ அவசியமில்லை , 
“கோதையளாய்‌” என இருந்திருத்தல்‌ கூடும்‌ எனலாம்‌. 

இப்பாடலில்‌ பெண்களின்‌ அக்கால அணிவகைகள்‌ பலவும்‌ தொகுத்துக்‌ 
கூறப்பட்டுள்ளதைக்‌ காணலாம்‌. உருக்குமணி, பூடி, கடுக்கன்‌, தண்டட்டி (2) 
ஆகியன காதணீவகைகள்‌. தண்டட்டியுடன்‌ நெருக்கி அணியும்‌ குழைவகைகள்‌ 
பாம்படம்‌, முடிச்சு, சிலுவணி என்பன. வளை, சங்கு, காப்பு, கடையம்‌ முதலி 
யன கைகளில்‌ அணிவன (3) உள்கட்டு, காரை, சவடி, கண்டமணி ஆகியன 
கழுத்து அணிகள்‌. சிலம்பு-காலணி. பட்டை - மார்பின்மேல்‌ அணிவது. (4) 
(கெச்சம்‌ - கொச்சம்‌ எனலாம்‌. உள்கட்டு - ஒக்கிட்டு” எனச்‌ சொல்வர்‌.) 

உச்சிப்பூ முதலியன தலையில்‌ அணிவன: (5) கண்ணி (5) உலாகிவிட்ட - 
உலாவிவிட்ட. ஒளிவதுபோலே -ஒளிவு அதுபோலே. 

753. துடந்தானே - தொடர்ந்தானே. 

த.வி--1[0 


146 தமிழ்‌ வில்லுப்பாட்டுகள்‌ 


குடந்தாங்கும்‌ பாரதனம்‌ ரெண்டும்‌ 

குத்தும்‌ மதயானைக்‌ கொம்போ என்பான்‌ 

கொம்பாய்ந்த பூங்குழலாள்‌ வரி 
760 கோலவிழி புருவம்ரெண்டும்‌ 

அம்போநல்ல சிலையோ என்பான்‌ ... நடை 


அன்னம்‌இடை மின்னலென்பான்‌ 
இந்தவிதமாக அரக்கனானவன்‌ அந்த மாயமோகினியிடம்‌ 
கொண்ட மயக்கத்தால்‌ பலதும்‌ சொல்லி மேலும்‌ என்ன சொல்‌ 
வானானால்‌ 


ஜயையோ பெண்ணரசே இந்த 
ஆருமில்லா கானகத்தில்‌ 
765 கைவீசி தானடந்த ஒரு 


ச ம்‌ 2 டச்‌ 
காரணம்‌ ஏதென்று சொல்வாய்‌ 


இந்தவிதமாக மாயமோகினியை வழிமறித்து வல்லரக்கனான 
வன்‌ கேள்க்க மோகினியாள்‌ ஆத்திரம்‌ கொண்டு ஏதுசொல்‌ 
வாளானால்‌ 


(மாயமோகினி சினம்‌ கொண்டு மொழிதல்‌) 


ஏண்டாமூடா நீபோடா | இப்போ 
என்னவார்த்தை சொன்னதடா 
ஆண்பிள்ளாய்‌ என்தாயார்வீடு நானும்‌ 
770 அகமுடையானோடு சண்டையிட்டு 
தான்பிழைத்துப்‌ போய்ச்சேர இப்போ 
நடந்தேன்‌ தனிவழி கானகத்தில்‌ 
அந்தவார்த்தை மங்கைசொல்ல அவளுக்கு 
அகமுடையான்‌ இல்லையென்றே 
775 சிந்தைமிகக்‌ குளிந்தவனும்‌ அப்போ 
செப்புவானாம்‌ மங்கையிடம்‌ 
எந்தன்மனை வந்தாயானால்‌ உனக்கு 
எல்லாவித பவுசுமுண்டு I 
கச்சுபணம்‌ காசுபொன்னும்‌ முத்தும்‌ 


780 கண்டதெல்லாம்‌ உன்வசந்தான்‌ 
இச்சையுடன்‌ நாம்தழுவி தல்ல 
ஏகாபுரி போவோமென்றான்‌ 


775. குளிந்தவனும்‌ - குளிர்ந்தவனும்‌ , 
778. பவுசு- பெருமை, 


779, ஃச்சு இங்கே ஆடைவகை அனைத்தும்‌ குறிப்பதாகலாம்‌, 


ஐயன்‌ கதை 147 


-வல்லரக்கன்‌ இந்தவிதமாக வார்த்தைகள்‌ சொன்னபோது 
அந்த மோகினிப்பெண்ணாள்‌ திரும்பிநின்‌ று ஏதுசொல்வாளானால்‌ 


785 


கையுடமை கழத்தவந்த ஒரு 
கள்ளனைப்போல்‌ தோணுதடா 

மெய்யுடைமை வேண்டுமானால்‌ கழற்றி 
விட்டெறிவேன்‌ கொண்டுபோடா 

மடியைவந்து தொடுவாயானால்‌ மங்கை 
மனம்‌ பொறுக்க மாட்டேனடா 

நாக்கைப்‌ பிடுங்கிடுவேன்‌ இந்த 


790 நடுவழியில்‌ மாண்டிடுவேன்‌ 


மாயமோகினியாள்‌ இந்தவிதமாக மாண்டுவிடுவேன்‌ என்று 
சொன்னதைக்‌ கேட்ட அரக்கனானவன்‌ மனம்பதறி ஏது சொல்‌ 


வானானால்‌ 

(அரக்கன்‌ தன்‌ ஆற்றலும்‌ ஆசையும்‌ தெரிவித்தல்‌) 
ஆரணங்கே எந்தனுட ஒரு 
ஆணவத்தை சொல்லுகிறேன்‌ 
வில்லாலே புரமெரித்த அந்த 
விமலரையும்‌ விரட்டிவந்தேன்‌ 

795 தேசத்திலே முன்னிருந்தோர்‌ யாரும்‌ 
சிவனைவிரட்டின பேருமுண்டோ 
ஈஸ்பரனைக்‌ கயிலைவிட்டு இப்போ 
இசங்கன்செடிவரை விரட்டிவந்தேன்‌ 
எல்லோரையும்‌ போலவேதான்‌ நீயும்‌ 

800 எந்தனையும்‌ எண்ணவேண்டாம்‌ 
நல்லஆன்‌ கன்றதுபோல்‌ பெண்ணே 
நானுமுன்னை வைத்திருப்பேன்‌ 
கானகத்தில்‌ உன்னைக்காண நானும்‌ 
கடுந்தவசு செய்தேனம்மா 

805 தவசிருந்து சடைச்சதற்கு இப்போ 


788. 
791. 
792. 


குந்ததம்மா தெய்வம்‌உன்னை 


கழத்த-கழற்ற 
எந்தனுட - எந்தனுடைய 
ஆணவத்தை - ஆற்றலை, வீரத்தை 


798. இசங்கன்‌ செடி - ஒருவ முள்‌ செடி: இசலை எனவும்‌ வழங்கும்‌ 
வேலிக்குப்‌ பயன்படுவது சிறுமரமாக வளர்வது. 


894. 


தவசு -தவம்‌ 


805. சடைச்சதற்கு-சடைகத்ததற்கு, வநந்தியதற்த. 


148 தமிழ்‌ வில்லுப்பாட்டுகள்‌ 


என்னகேடு வந்தாலும்‌ இனி 
உன்னைவிட்டுப்‌ போவதில்லை 
மன்மதனின்‌ பாணமதும்‌ என்‌ 
810 மார்புருவிப்‌ போகுதம்மா 
சித்தரசன்‌ விட்டகணை - எந்தன்‌ 
சிறுமார்பு உருகுதம்மா 
வாறேனென்று சம்மதித்தே ஒரு 
வார்த்தையது சொல்வாயானால்‌ 
815 நானுமுயிர்‌ தாங்கிடுவேன்‌ என்மேல்‌ 
நங்கைமனம்‌ இரங்கிடுவாய்‌ 
என்று சொல்லி வல்லரக்கன்‌ அங்கு 


ஏங்கியே புலம்பிநின்றான்‌ 


இப்படியாக மாயமோகினியின்‌ காமநோய்‌ கொண்டு கண்ட 
படிவாயாட அதை அறிந்த மாயன்‌ ஏதுசொல்வாரானால்‌ 


(மாயமோகினி அரக்கனைச்‌ சத்தியம்‌ செய்துதரச்‌ சொல்லுதல்‌) 


பண்டொருநாள்‌ பெண்டிருந்த ஒரு 
820 பாவியவன்‌ உன்னைப் போலே 
கண்டநகை தாழேனென்று இந்தக்‌ 
கன்னிதன்னை மாலையிட்டான்‌ 
மாலையிட்ட நாள்முதலாய்‌ நான்‌ 
வாழ்ந்ததல்ல அவனோடு 
825 எத்தனைநாள்‌ பொறுப்போமென்று இப்போ 
என்தாய்வீடு வாறநேரம்‌ 
வனமதிலே வாறநேரம்‌ என்னை 


வழிமறித்த மன்னவனே 


நான்‌ உன்னோடு வரவேணுமானால்‌ எனக்கு வஞ்சகம்‌ செய்ய 
வில்லை என்பதாக சத்தியம்‌ செய்து தரவேணுமென்று சொல்ல 
உடனே அரக்கன்‌ என்னவிதமாகச்‌ சத்தியம்‌ செய்தானானால்‌ 


ஆ திஏவன்‌ மேலாணை அந்த 
830 அய்ங்கரன்மேல்‌ ஆணைதந்தேன்‌ ப 
சத்திவேல்‌ கரம்பிடித்த நல்ல 


சண்முகன்மேல்‌ ஆணைதந்தேன்‌ 


811. சித்தரசன்‌-மன்மதன்‌. 
824. வாழ்ந்ததல்ல-வாழ்ந்ததில்லை, 


629-634. சிவன்‌, விநாயகன்‌, சண்முகன்‌, ்‌ 
விடுகிறான்‌ அரக்கன்‌. முகன்‌. திருமால்‌ ஆகியோர்மீது ஆணை 


149 


ஐயன்‌ கதை 
வ க ட ப ல்‌ 
உலகளந்தோன்‌ மேலாணை இனி 


உந்தனைநான்‌ மறப்பதில்லை. 
என்று அரக்கன்‌ சொன்ன வார்த்தையைக்‌ கேட்டு, வாருமையா 
இப்பொழுதுநீர்‌ செய்த சத்தியங்கள்‌ பெரிதல்ல, ஆனால்‌ நான்‌ 
சொல்லியபடி சத்தியம்‌ செய்தால்‌ நான்வருவேன்‌ என்றுசொல்ல 
அரக்கன்‌ என்ன விதமாகச்‌ செய்ய வேணுமோ அவ்விதம்‌ செய்‌ 
கிறேன்‌ என்று சொல்ல மாயன்‌ என்ன தெரிவித்தாரானால்‌ 


835 கானகத்தில்‌ வழிமறித்த எந்தன்‌ 

கண்ணிறைந்த மன்னவனே 
(நான்‌) சொல்லுகிற கிரிகைகளை ஓர்‌ 

சொல்லதுவும்‌ தவறாமல்‌ 
வல்லமையால்‌ செய்துவந்தால்‌ உனக்கு 

840 மனையாளாய்‌ நான்வருவேன்‌ 
என்றுசொல்லும்‌ வேளையிலே பின்னும்‌. 
ஏதுகேட்டான்‌ வல்லரக்கன்‌ த 
என்னஎன்ன செய்யவேண்டும்‌ என்று 


ஏந்திழையே சொல்வாயென்றான்‌ 


வாருமையா உம்மோடு நான்கூடி வாழவேண்டுமானால்‌ 
கங்கையில்‌ தீர்த்தமாடி வரவேணும்‌ ௮ தப்படியானால்‌ 


845 ஓடுறெ கங்கைதன்னில்‌ தல்ல 
உத்தமனே ஸ்நானம்செய்து 
தீர்த்தமாடி பட்டுடுத்தி தல்ல 
திருவெண்ணீறு கையிலெடுத்து 
கங்கைநீர்விட்டுத்‌ தான்குழைத்து இந்த 


850 கண்மணிதன்னை மறக்கேன்‌என்று 
உச்சிதனில்‌ மூன்று குறிதான்வைத்து 
நெத்தியதில்‌ விபூதிதானணிந்து 
உத்தமனே வருவீரானால்‌ தால்‌ 
உல்லாசமாய்‌ வாழலாமே 


(மோகினியின்‌ வஞ்சம்‌ அறியாத அரக்கன்‌ நீராடிக்‌ சத்தியம்‌ 
செய்யப்‌ புறப்படுதல்‌) 
என்று மாயன்‌ சொன்ன மர்மம்‌ அறியாது காமநோய்‌ அதிகரித்து 
என்‌ அன்பிற்குரிய ஆரமுதே நான்‌ கங்கைக்கரைபோய்‌ தீர்த்த 


834-835. இடைஉரை: செய்ய வேணுமோ-செய்யவேண்டுமோ . 
837. கிரிகைகளை- செய்கைகளை 


851. திருநீறு குழைக்துத்‌ தலையில்‌ குறியிடும்போது கையால்‌ தலையைச்‌ 


150 


தமிழ்‌ வில்‌ லுப்பாட்டுகள்‌ 


மாடி வருமளவும்‌ இந்த இடத்தைவிட்டுப்‌ போகாமலிருக்க 
வேணும்‌ என்று தீர்த்தமாடவருகிற நேரம்‌ 


855 எட்டிஅடி வைப்பானாம்‌ 


அரக்கன்‌ 
ஏறிட்டுப்‌ பார்ப்பானாம்‌ 
பெண்ணே போகாதே என்பானாம்‌ பாவி 
பின்னே திரும்பிப்‌ பார்ப்பானாம்‌ 
இப்படியாய்‌ வல்லரக்கன்‌ அப்போ 
860 ஏகிவாறான்‌ கங்கைதேடி 
வரும்விதியை அறியாது சண்டாள 


வல்லரக்கன்‌ வாறானங்கே 


இப்படியாக மோகினியை திரும்பிப்பார்த்து அவசரமாக 


கநிகைக்கரை வந்தான்‌. 


ஆனால்‌ அரக்கன்‌ சமுத்திரத்தில்‌ நெருப்‌ 


புப்பற்ற வரம்‌ பெற்றானே அல்லாது கங்காநதிகளை பற்றிக்‌ 
கேள்க்கவில்லை. யாருடைய சிரிக்கி நேராக விரலை நீட்டினாலும்‌ 
கண்டதுண்டமாக வரம்‌ கேட்டதல்லாமல்‌ தன்னை நீக்க வரம்‌ 
கேள்க்காத பாதகன்‌ 


(மோகினியின்‌ வஞ்சத்தால்‌ அரக்கன்‌ முடிவு அடைதல்‌) 


865 


870 


875 


867. 


கங்கை தீர்த்தம்‌ ஆடுகிறான்‌ 
கட்டழகன்‌ வல்லரக்கன்‌ 
முங்குவானாம்‌ முழுகுவானாம்‌ 
மோகினியைப்‌ பார்ப்பானாம்‌ 
தீர்த்தமாடி மாத்துடுத்தி 
திருநீறு கையிலெடுத்தான்‌ 
கங்கைவிட்டு குழைத்தல்லவோ 
சங்கரனை மனதிலெண்ணி 
உத்தமியை மறக்கேன்‌ என்று 
உச்சிதனில்‌ குறிகள்‌ விட்டான்‌ 
கரத்தின்விரல்‌ பட்டபோது 
கண்டதுண்ட மானதப்போ 
அண்டமது வெடித்ததுபோல்‌ 
அரக்கன்‌ தலை உடைந்திடவும்‌ 


அந்தக்‌ 


மாத்துடுக்தி “ஆடை உடுத்தி, மாத்து-மாற்று, 


ஐயன்‌ கதை | 151 
பவத ல்லை 


(மாயனின்‌ மோகினிக்‌ கோலம்‌ கண்ட சிவனார்‌ மயங்கிய 
நிலையில்‌ அய்யனார்‌ அவரித்தல்‌) 


இந்தவிதமாக அரக்கன்‌ சிரசானது வெடிக்கவும்‌ மாயன்‌ 
பெருமான்‌ தன்‌ கோலம்மாறி மீண்டும்‌ சிவனிடம்‌ வரவும்‌ ஆதி 
கறைக்கண்ட பகவான்‌ ஏது கேட்டார்‌ ஆனால்‌ என்‌ அருமையுள்ள 
மைத்துனரே அந்த அரக்கனை என்ன விதமாக அழித்தீர்‌ அதை 
எனக்குக்‌ காட்டவேணும்‌ என்று சிவனார்‌ கேள்க்க திருமால்‌ 
மறுபடியும்‌ மாயமோகினி வடிவை எடுத்து நிற்கும்‌ சமயம்‌ ஆதி 
சிவனார்‌ கண்டு 


புருவத்தா லேசிமிட்டி மாயன்‌ 
பொண்வடிவம்‌ கொண்டபோது 
சருவத்தான்‌ வல்லரக்கன்‌ 

880 தன்னைக்‌ கொன்ற கோலம்கண்டு 


மருவித்த விப்பவரை இவள்‌ 
மயக்கிடுவாள்‌ தானென்று 
குடம்போன்ற தனபாரத்தை அப்போ 


கொன்றையணிந்தோனும்‌ கண்டல்லவோ 
885 என்பெருமான்‌ அறியாமல்‌ 

இசங்கு விந்து நாதமதை 

அறிக்கையுடன்‌ திருக்கரத்தில்‌ 

ஆழிவண்ணன்‌ ஏந்தலுற்றார்‌ 

பங்குனிசேர்‌ உத்திரமாம்‌ நல்ல 
890 பதினெட்டாம்‌ பெருக்கத்திலே 

அருள்பெருகும்‌ பவரணையில்‌ 

அய்யனவர்‌ தான்பிறந்தார்‌ 

அய்யன்‌ சொரி முத்தையனும்‌ 

அழகுபூலா ருடையோரும்‌ 
895 ஆயன்‌ திருக்கரமதிலே 

அய்யனார்‌ தான்பிறந்தார்‌. 


சுபம்‌ சுபம்‌ சுபம்‌ 


878. பொண்வடிவம்‌ - பெண்வடிவம்‌. 
879 சருவத்தான்‌ - சரசம்செய்ய வந்தவனாகிய அரக்கன்‌. சருவல்‌ - ௪ 
» ட ச 
செய்தல்‌. 885. இசங்ரு-இயங்கு. ம்‌ த்‌ 
891. பவரணையில்‌ பெளர்ணமி நாளில்‌, முழுநிலா நாளில்‌ 
896. அய்யனாருடன்‌ அவரது பரிவார தேவதைகள்‌ பலரும்சேர்ந்தே பிறந்த 


தாகப்‌ பாடுவர்‌. சொரிமுத்து ஐயனோடு பூலாருடையோர்‌ மட்டு ங்‌ 
குறிக்கப்‌ பெறுகின்றனர்‌. ப ணை தற்‌ டது 


இரணியன்‌ சம்மாரம்‌ 


*இரணியன்‌ சம்மாரம்‌ 


*காப்பு 

கணபதியே கசமுகவான்‌ எங்கள்‌ 
கர்ப்பகமே முன்னடவா 
குணபதியே அறுமுகவா நல்ல 
குமரகுரு தேசிகனே 

5 கலைமகளே சரஸ்பதியே பாலன்‌ 
கருத்தில்நீவந்து குடியிருப்பாய்‌ 
அகிலபுவனம்‌ அளந்தோனே எங்கள்‌ 
அச்சுதனே முன்னடவா 
வைகுண்ட வாசகனே எந்தன்‌ 


10 மாயவனே போற்றி செய்தேன்‌ 


கு கதையின்‌ தலைப்பு பேச்சுவழக்கிற்கு ஏற்பவே “இரணியன்‌ சம்மாரம்‌? 
எனக்‌ கையெழுத்துப்‌ படியில்‌ காணப்படுவதால்‌ ஆவ்வாறே இங்கும்‌ கொள்ளப்‌ 
பட்டது. 


* இக்கதையின்‌ *காப்பு”, விருத்தமாக அமையாது வில்லுப்‌ பாட்டுக்குரிய; 
சந்த அமைப்பிலேயே காணப்படுகிறது. கணபதி, ஆறுமுகன்‌, கலைமகள்‌ 
திருமால்‌ ஆகிய தெய்வங்கள்‌ வணங்கப்‌ பெறுகின்றனர்‌. 


1. கசமுகவான்‌ - கயமுகவான்‌ (கஜமுகவாள்‌ ), ஆனைமுகன்‌ 
2. கர்ப்பகமே - கற்பகமே. முன்னடவா - முன்னடவாய்‌ 
5. சரஸ்பதியே - சரஸ்வதியே 


11-34. நாட்டுவளமும்‌ தகரச்சிறப்பும்‌ கூறப்பெறுகின்‌ 
்‌ றன. யன்‌ கதை 
சுடலை மாடன்‌ கதை போலும்‌ கெய்வத்‌ தொடர்புடைய கற்கள்‌ கயிலைக்‌ 
காட்சி கூறியே துவங்குகின்‌ றன. ஆயினும்‌, தெய்வத்‌ தொடர்புடைய இக்கதை 
தொது ப து தனைன முறையில்‌ வழங்கும்‌ நாட்டுவளமும்‌ கூறித்‌ 
குகிறது. ல்கள்‌ = ்‌ m 
ன்‌ போனும்‌, ரு அவதாரக்‌ கதையாகலின்‌ கயீலைக்‌ காட்சி விடப்‌ 


தமிழ்‌ வில்லுப்பாட்டுகள்‌ 


156 
(நாட்டு வளம்‌) 

நாடான நாடதிலே நல்ல 
நலமுடைய தென்னாட்டில்‌ 
தென்னாடு தெச்சணத்தில்‌ அங்கு 
செழிப்போங்கி வாழும்நாடு 

15 மாமரமும்‌ சோலைகளும்‌ அங்கே 
வளர்ந்தோங்கிச்‌ செழிக்கும்நாடு 
வருக்கை பலாமரமும்‌ நல்ல 
வாசமுள்ள சோலைகளும்‌ 
புன்னை கமுகுடனே அங்கு 

20 பூக்கும்‌ நந்த வனமதுவும்‌ 
மல்லிகை முல்லை இருவாச்சி மருகு 


மரிக்கொழுந்து பூக்கும்‌ நாடு, 


இப்படிப்பட்ட இடத்தில்‌ மேலும்‌ எவ்வாறு இருந்ததானால்‌ 
மாந்தாரை பிச்ச இருவாச்‌ச ரோஜா பாரிசாத மலருடன்‌ அழகிய 
தாமரை, அந்த, தாமரைமீது வண்டுகள்‌ கூடி ரீங்காரம்‌ 
பாடவும்‌ 


25 


30 


(அளகாபுரி பட்டணத்தை இரணியன்‌ ஆளுதல்‌) 
மானிருந்து குதுத்து ஓடும்‌ நல்ல 
மயிலிறகை விரித்து ஆடும்‌ 

அன்னமோடு மயிலினங்கள்‌ அங்கே 
ஆனந்தமாய்‌ நடனமாடும்‌ 

தேன்‌ பொழிந்து கதிர்விளையும்‌ நல்ல 
தென்னைபலா பூச்சொரியும்‌ 

கதிர்‌ ஒரு முழமே காணும்‌ அங்கே 
கட்டு முக்‌ கலமே காணும்‌ 

மாதம்‌ மூன்று மழைதான்‌ பெய்யும்‌ அங்கே 
வருசம்‌ மூன்று பூவிளையும்‌ 

அளகாபுரி பட்டணத்தை அங்கே 


யார்தான்‌ ஆண்டுவந்தாரானால்‌ 


தெச்சணம்‌ - தட்சணம்‌. (தெற்கு) 

மரிக்கொழுந்து - மருக்கொழுந்து 

குதுத்து-குதித்து. 

ஒரு கட்டுக்‌ கதிரில்‌ மூன்றுகலம்‌ தானியம்‌ வினையும்‌. 


குபேரன்‌ தகரின்‌ பெயரான அளகாபுரி இரணியன்‌ நகரின்‌ பெயராகி 


ஆண்டு வந்தாரரனால்‌- ஆண்டு வந்தார்‌ என்றால்‌, இதுபோலவே 


“என்றால்‌” என்று இருக்க வேண்டிய இடங்களில்‌ எல்லாம்‌ “ஆனால்‌? எனும்‌ 
சொல்லே வழக்காகி வருகிறது. 


இரணியன்‌ சம்மாரம்‌ 157 


அந்த அளகாபுரியை யார்‌ ஆண்டுவந்தாரானால்‌ இரணியனும்‌ 
அவன்‌ தம்பியாகிய இரணியாச்சுதனும்‌ ஆண்டு வரும்‌ நாளில்‌ 
எப்படி அண்டு வந்தாரானால்‌ 
(ஆட்சியின்‌ கொடுமை) 


35 அதர்ம செங்கோல்‌ தான்பிடித்து அவர்‌ 
அடக்கி ஆண்டு வாற நாளில்‌ 
தபமுனிகளை அடிக்கிறதும்‌ அவர்‌ 
தானே அட்டகாசம்‌ பண்ணுவதும்‌ 
யாகசாலைகள்‌ அழிக்கிறதும்‌ அங்கே 


40 அதர்மம்‌ செய்து வாழும்‌ நாளில்‌ 
(முனிவர்கள்‌ திருமாலிடம்‌ முறையிடுதல்‌) 
இப்படியாக அந்த இரணியாச்சுதன்‌ செய்த கொடுமைகளை, 
தாங்கமுடியாமல்‌ தபோதனர்கள்‌ செபங்களைவிட்டு மனம்‌ வருந்தி, 
திருப்பால்‌ கடல்‌ பக்கம்‌ சென்று கண்ணீர்‌ விட்டு கதறி மாயன்‌ 
பெருமாளை தியானிக்க 


அப்போது மாயவனார்‌ அங்கு 
அன்புடனே ஏது செய்தார்‌ 
பால்கடலில்‌ உதித்தல்லவோ அந்த 
பரந்தாமன்‌ ஏதுகேட்டார்‌ 

45 வாருங்கள்‌ முனிவர்களே நீங்கள்‌ 


மனம்வருந்தி வந்ததென்ன. 

என்று மாயவன்‌ கேள்க்க தபோதனர்கள்‌ மாயன்‌ திருவடி 
வணங்கி ஏது சொல்வாரானால்‌ அகில புவனரச்சகா ஆபத்‌ 
பாந்தவா அனாதரச்சகா ஆலிலையில்‌ பள்ளிகொண்டவா தாமரைக்‌ 
கண்ணா உன்‌ பாதாரவிந்தம்‌ பணியும்‌ எங்களை அந்த சண்டாள 
இரணியாச்சுதன்‌ செய்யும்‌ இடுக்கம்‌ தாங்க முடியாமல்‌ தங்களைத்‌ 
தேடி மனம்‌ வாடி உன்பாதமே கெதி என நாடி வந்தோம்‌. 
எங்களை ரச்சிக்க வேணும்‌ என்று இருகரம்‌ குவித்து நிற்க அதை 
அறிந்த மாயன்‌ என்ன சொன்னார்‌ ஆனால்‌ 


36. வாறநாளில்‌-வருகிற நாளில்‌. இவ்வாறு “வருகிற? என்பது “வாற” என 
வருதலைப்‌ பிற இடங்களிலும்‌ காண்க, 

46-47. இவ்வடிகளுக்கிடைப்பட்ட உரையில்‌ : “கேள்க்க?- கேட்க. இவ்வாறு 
எல்லா இடங்களிலும்‌ இயல்பாகவே எழுதப்பெற்றுள்ளதால்‌ அவ்வாறே 
குறிக்கப்பெற்றது. ரச்சகர-ரட்சகா. இடுக்கம்‌-துன்பம்‌, கெதிஃகதி, 

48. தீர்த்துத்‌ தாறேன்‌-தீர்த்துத்‌ தருகிறேன்‌. தாறேன்‌”? என்பது போல்‌ 
வரும்‌ இடங்களில்‌ எல்லாம்‌ வல்லினம்‌ (ற்‌) இடப்பெற்று வருதல்‌ கருதத்‌ தக்கது 
“தாரேன்‌? என இடையினம்‌ (ர்‌) வருமாயின்‌ அதன்‌ பொருள்‌ தரமாட்டேன்‌” 
என்றாகிவிடும்‌ நிலை தவிர்க்கப்படுதலைக்‌ காணலாம்‌, 


158 தமிழ்‌ வில்லுப்பாட்டுகள்‌ 


(மாயன்‌ வராக அவதாரம்‌ எடுத்து இரணியாச்சு தனைஅழித்தல்‌) 


அஞ்சாதீர்‌ தேவர்களே உங்கள்‌ 

ஆபத்தைத்‌ தீர்த்துத்தாறேன்‌ 

என்று சொல்லி மாயவனார்‌ அப்போ 
50 எடுத்தாரே கோலமது 

வராக அவதாரம்‌ கொண்டல்லவோ அந்த 

மாயவனார்‌ ஏது செய்தார்‌ 

எரணியாச்சுதன்‌ தன்னையும்தான்‌ அந்த 


இருளும்‌ முகில்‌ வண்ணன்‌ தானுங்‌ கொன்றார்‌ 
(இரணியன்‌ சினம்‌ கொள்ளுதல்‌) 
அந்த இரணியாச்சுதனை மாயன்‌ வதை செய்ததை அறிந்து 
அவன்‌ தமயனாயெ இரணியன்‌ ஆங்கார கோபங்‌ கொண்டு என்ன 
செய்தான்‌ ஆனால்‌ 
(மாயன்‌ பூசை செய்வோர்க்குக்‌ கொடுமை புரிதல்‌) 


55 அரக்கர்‌ கூட்டத்தை அழைத்தல்லவோ அவன்‌ 
அன்புடனே ஏதுசொல்வான்‌ 
அரி என்று சொன்னோரை நீங்கள்‌ 
அடித்துக்கட்டி இழுத்து வாரும்‌ 
நாமமது போட்ட பேரை நீங்கள்‌ 
60 நமது சிறைதனில்‌ அடைத்திடுங்கள்‌ 
மாயன்‌ பூசை செய்தவர்க்கு நல்ல 


மாட்டிறச்சி ஊட்டிடுங்கள்‌ 
நாராயணா வென்று சொன்ன பேரை 
நாசப்படுத்துங்கள்‌ நீங்கள்‌ சென்று 
வாருங்கள்‌ அரக்கர்களே அரிஓம்‌ நமோ நாராயணா வென்று 
சொல்பவரை அடித்துமிதித்து வதைத்தும்‌ அல்லாமல்‌ அவர்‌ 
வைத்துப்‌ பூசை செய்யும்‌ லிங்கத்திற்கு எவ்விதம்‌ அபிசேகம்‌ 
செய்ய வேணுமானால்‌ மதுவால்‌ அபிசேகமும்‌ மாம்சங்களால்‌ மாலை 
யும்‌ போடும்படி சொல்லி மேலும்‌ என்ன சொல்வான்‌ ஆனால்‌ 
(இரணியன்‌ பிரம்மனை நோக்கித்‌ தவம்‌ செய்யப்‌ போதல்‌) 


65 மந்திரியை வரவழைத்து அந்த 
மன்னனுமே ஏது சொல்வான்‌ 


49. அப்போ-அப்பொழுது, அப்போது. 

53. எரணியாச்சுதன்‌-இரணியாட்சன்‌. 

62. மாட்டிறச்சி-மாட்டுஇறைச்சி. 

€4-65. இடைஉரை : “லிங்கத்திற்கு” என்பது “விக்கிரகத்திற்கு? என்ற 
பொருளிலேயே வருகிறது. இது சிவலிங்கத்தைக்‌ குறிப்பதாகாது எனலாம்‌. 
அபிசேகம்‌-அபிஷேகம்‌. மாம்சம்‌-மாமிசம்‌ 


இரணியன்‌ சம்மாரம்‌ 159 


கணையாழி தனைக்‌ கொடுத்து நல்ல 

கட்டழகன்‌ ஏதுசொல்வான்‌ 

வாரும்‌ பிள்ளாய்‌ மந்திரியே ஒரு 
70 வார்த்தையது சொல்லக்‌ கேளும்‌ 

ஆதி பிரம்மா தன்னை நோக்கி நான்‌ 

அருந்தவமோ செய்யப்‌ போறேன்‌ 

அருந்தவம்‌ செய்தல்லவோ . நான்‌ 


அழியா வரம்‌ வாங்கி வாழேன்‌ 


வாரும்‌ பிள்ளாய்‌ மந்திரியே நான்‌ செல்று அருந்தவம்‌ செய்து 
அழியாவரம்‌ வாங்கி வருகிறேன்‌ நான்‌ வரும்வரை ராச்சிய 
பரிபாலனம்‌ செய்வதோடு என்‌ மனவியான கயாது கர்ப்பவதியாய்‌ 
இருப்பதால்‌ அவளையும்‌ பாதுகார்க்க வேணும்‌ என்று செங்‌ 
கோலைக்‌ கொடுத்துவிட்டு எங்கு வந்தான்‌ ஆனால்‌ 

(கருவுற்று இருந்த மனைவி கயாதுவிடம்‌ விடை பெறுதல்‌) 


75 மனவியானவள்‌ இருக்குமிடம்‌ அந்த 
மன்னனவன்‌ வந்தல்லவோ 
வாடிபெண்ணே பெண்கொடியே _ எந்தன்‌ 
மங்கையரே வார்த்தைகேளு 
நமது குலத்துக்கு விரோதியான அந்த 
80 நாரணன்‌ தன்னை வெல்லவேணும்‌ 
மாயன்‌ பெருமாள்‌ தன்னை வெல்ல நான்‌ 
வரம்வாங்கி வருமளவும்‌ 
அரண்மனை விட்டு அகலாதே எந்தன்‌ 
ஆரணங்கே பெண்கொடியே . 
85 என்று சொல்லும்‌ வேளைதனில்‌ அப்போ 


ஏது செய்தாள்‌ கயாதவள்‌ தான்‌ 


அந்த இரணியன்‌ சொல்ல, பார்த்தாள்‌ பெண்கொடியாள்‌ 
என்கணவா நாம்‌ தேவர்களுக்குப்‌ பகையாய்‌ இருக்கிறோம்‌ அது 
மல்லாமல்‌ நான்‌ கர்ப்பமாக யிருக்கும்‌ நேரம்‌ என்னைத்‌ தனியே 
வைத்து, தாங்கள்‌ போவது தகுமா என்று சொல்ல இரணியன்‌ 
என்ன சொல்வானானால்‌ 


72. செய்யப்‌ போறேன்‌-செய்யப்‌ போகிறேன்‌. இவ்வாறே பிற இடத்தும்‌ 
காண்க. 

74. வாங்கி வாறேன்‌- வாங்கி வருகிறேன்‌.  , உ 

74-75. இடைஉரை : ராச்சிய-ராஜ்ய. மனவி-மனைவி பாதுகார்க்க-பாது 
காக்க, இவ்வாறு ர்‌” ஆசிடையிட்டுச்‌ சொல்லுதல்‌ வில்லுப்பாட்டுப்‌ புலவரி 
டையே ஓர்‌ மரபாகவே உள்ளது. 


160 


90 


தமிழ்‌ வில்லுப்பாட்டுகள்‌ 


வாடிபெண்ணே பெண்கொடியே எந்தன்‌ 
வார்த்தையது சொல்லக்‌ கேளு 

சேனை சயினியம்‌ இருக்கும்‌ போது நீ 
சிந்தையது கலங்கலாமா 

மந்திரிதான்‌ இருக்கும்போது பெண்ணே 
மனமதுநீ வருந்தலாமா 

யானைசேனை இருக்கும்போது எந்தன்‌ 


ஆரணங்கே வருந்தலாமா 


என்று இரணியன்‌ கயாதுக்கு ஆறுதலான வார்த்தை சொல்‌ 
லியதும்‌ மல்லாமல்‌ நம்‌ பகையை முடிக்க வேண்டியது அவசியம்‌ 
ஆனபடியால்‌ நான்‌ சென்று தவம்‌ செய்து சாகாத வரம்பெற்று 
வந்து சேர்வேன்‌ என்று சொல்லி மனவியிடம்‌ விடைபெற்று என்ன 
செய்தான்‌ ஆனால்‌ 


95 


100 


10 


சோ 


(இரணியன்‌ வனம்சென்று தவம்புரிதல்‌) 


நாடுநல்ல நகரம்விட்டு அப்போ 
நடற்தானே இரணியனும்‌ 
ஊருநல்ல பதிகடந்து அந்த 
உற்றபிள்ளை வாறநேரம்‌ 

அடந்தநல்ல வனமதிலே நல்ல 
அழகுபிள்ளை வாறானப்போ 

சிங்கமது உறங்கும்வனம்‌ அங்கே 
சிறுபுலிகள்‌ வாழும்வனம்‌ 

காட்டானை சிங்கங்களும்‌ நல்ல 
கரடிபுலி கூட்டங்களும்‌ 

கொக்கிருந்து இறகுணர்த்தும்‌ அந்த 
குமுதமலை தன்னதிலே 

உச்சிமலை மேலேயல்லோ நல்ல 


உகந்ததவம்‌ செய்ய எண்ணி 


இரணியனானவன்‌ தபம்‌ செய்ய வேணும்‌ என்று மலை உச்சியில்‌ 
எவ்வாறாக செய்தான்‌ ஆனால்‌ 


ஆயிரமுழ கம்பம்நாட்டி ' அதில்‌ 


110 ஆமைநல்ல பலகைபோட்டு 


89 


100. 
கொள்க, 


ஏழுசெப்பு குடங்கவிழ்த்தி 


சயினியம்‌-சைனியம்‌ , சேனை. 


“வாறானப்போ - “வருகிறான்‌ அப்போது. பி ட இத 
111. கவிழ்த்தி-கவிழ்த்து . து. பிறஇடத்தும்‌ இவ்வாறே 


இரணியன்‌ சம்மாரம்‌ 16] 


ஏற்ற செவ்வெளனி தன்னைவைத்து 
செவ்வெளனி மேலநல்ல 
தரண்டகொட்டைப்‌ பாக்குவைத்து 
115 கொட்டைப்‌ பாக்கின்‌ மேலவேதான்‌ 
குண்டுமணி பருப்புவைத்து 
குண்டுமணி பருப்பின்மேலே 
குண்டூசி தனைநிறுத்தி 
இப்படியாக, கம்பத்தின்‌ மேல்‌ வைத்த பொருள்கள்போதாது 
என்று மறுபடியும்‌ என்ன செய்தான்‌ ஆனால்‌ 


குண்டூசி மேலேநல்ல 
120 குளிந்த இலுமச்சங்கனியை வைத்தான்‌ 
இலுமச்சங்‌ கனிமேலே 
ஒலுமிச்சங்‌ கனியை வைத்தான்‌ 
ஒலுமிச்சங்‌ கனிமேலே 
உருக்கூசி தான்நிறுத்தி 
125 உருக்கூசி மேலேவேதான்‌ 
உகந்ததவம்‌ செய்யலுற்றான்‌. 
ஊசிமுனை மேல்‌ ஒருகாலும்‌ 
உச்சந்தலை கீழும்‌ கால்மேலும்‌ 
கால்மேலும்‌ தலைகீழும்‌ 
130 கடியதவம்‌ செய்யலுற்றான்‌. 
இப்படியாக அந்த இரணியன்‌ அருந்தவம்‌ செய்யும்போது 
அவன்‌ மனதில்‌ என்ன நினைத்தான்‌ ஆனால்‌ பூத்தாமரையில்‌ உதித்த 
ச்துர்முக தேவா தாமரைச்‌ செல்வா வென்று தியானம்‌ செய்ய 
அப்போது 
(இரணியன்‌ தவவலிமையைப்‌ பிரமன்‌ அறிதல்‌) 


அருந்தவ மகிமையது நல்ல 
அக்கினியாய்‌ ஏறுதங்கே 
நான்முகன்‌ தன்னைத்தேடி அப்போ 
நலமுடனே வாறதையா 

135 பெருந்தவ அக்கினிதான்‌. அந்த 


பிரம்மா அங்கத்தில்‌ ஏறுதங்கே 


112. செவ்வெளனி-செவ்விள நீர்‌. 

120. குளிந்த - குளிர்ந்த. இலுமச்சங்கனி - எலுமிச்சங்கனி. 

122. ஒலுமிச்சங்கனி - இக்கனி யாதெனத்‌ தெரியவில்லை. 

136. வலிமை பெற்ற தவத்திற்கு இவ்வாறு உரிய தெய்வத்திடம்‌ உணர்த்‌ 
தும்‌ஆற்றல்‌ உண்டு. ஆபுத்திரன்‌ அறவலிமையை இந்திரனின்‌ பாண்டு கம்பள 
நடுக்கம்‌ ௮றிவித்தீதுபோல, 


தவி 1] 


162 தமிழ்‌ வில்லுப்பாட்டுகள்‌ 


அந்த இரணியன்‌ செய்த தவமானது சகலபுவனத்தையும்‌ ஓர்‌ 
அடியாய்‌ அளந்த மகாவிஷ்ணுவின்‌ உந்திக்கமலத்தில்‌ அவதரித்த 
சதுர்முக பிரம்மா அறிந்து இரணியனுக்கு வரம்‌ கொடுக்க 
எண்ணம்‌ கொண்டு கம்பத்தடிதேடி 


(பிரமன்‌ இரணியனைக்‌ காணவருதலும்‌ நாரதன்‌ 
இந்திரனைத்தேடிப்‌ போதலும்‌) 


வருந்தித்தவமது செய்வதைத்தான்‌ அப்போ 

வந்துபார்க்க வேணுமென்று I 

பிரம்மதேவர்‌ புறப்படவே அந்த 
140 பிரம்மபுத்திரன்‌ ஏதுசெய்தார்‌ 

பிரம்மலோகம்‌ தன்னைவிட்டு நல்ல 

பிரம்ம புத்திர நாரதனும்‌ 

இந்திர லோகம்‌ தேடிவந்து அந்த 


இந்திரனைக்‌ கண்டல்லவோ 


அந்த நாரதனானவன்‌ இந்திரனைக்கண்டு என்ன சொல்வான்‌ 
ஆனால்‌, வாருங்கள்‌ தேவாதி தேவர்‌ போற்றும்‌ தேவேந்திரா, அந்த 
அளகாபுரி ஆளும்‌ இரணியன்‌ தன்‌ தமயனைக்‌ கொன்ற பழிக்க 
பழிவாங்க அழியாவரம்‌ வாங்கவேணும்‌ என்று அருந்தவம்செய்யச்‌ 
சென்றுவிட்டான்‌ இதுதான்‌ சமயம்‌ நம்‌ தேவர்களை மீட்ட என்று 
“சொல்ல அதைக்‌ கேட்டு இந்திரன்‌ என்ன செய்தான்‌ ஆனால்‌ 


(இரணியன்‌ இல்லாத நேரம்‌ இந்திரன்‌ அளகாபுரி வருதல்‌) 


145 பார்த்தானே தேவேந்திரன்‌ அப்டோ 
பாவினையாய்‌ ஏதுசெய்தான்‌ 
தேவர்சிறை தன்னை மீட்ட நல்ல 
தேவேந்திரன்‌ மனதிலெண்ணி 
சேனை தளங்கள்‌ புடைசூழ அந்த 
150 தேவேந்திரன்‌ புறப்பட்டானே 
தேவலோகம்‌ தான்கடந்து அந்த 
தேவேந்திரன்‌ வாறானப்போ 
மலைகள்‌ செடிகள்‌ தாண்டியல்லோ அப்போ 
வாருனே தேவேந்திரன்‌ 
155 காடுசெடி தான்கடந்து நல்ல , 


கரியமலை சோலைவிட்டு 
144-145. இடைஉரை: பழிக்கி-பழிக்கு, வாங்கவேணும்‌-வாங்கவேண்டும்‌ . 
வேண்டும்‌ என்பது “வேணும்‌” எனவருதல்‌ பிற இடத்தும்‌ காண்க, 
146, பாவீலையாய்‌ - நன்கு எண்ணி (பாவனை ண்‌ ணம்‌) 


இரணியன்‌ சம்மாரம்‌ 163 


அந்த தேவேந்திரன்‌ தேவலோகம்‌ கடந்து காடுமலைவனம்‌ 
'வனாந்திரம்‌ தாண்டி இரணியன்‌ வாமும்‌ அளகாபுரிவந்து என்ன 
செய்தார்‌ ஆனால்‌ 


(இந்திரன்‌ அன காபுரியில்‌ அரக்கரைச்‌ சிறைவைத்துத்‌ 
தேவர்களை மீட்டுதலும்‌, கயாதுவைச்‌ சிறைஎடுத்துச்‌ செல்லுதலும்‌) 


தேவர்சிறை மீட்டியல்லோ அப்போ 
தேடிப்‌ பிடித்தார்கள்‌ அரக்கரைத்தான்‌ 
அரக்கர்‌ கூட்டம்‌ தனையடித்து அங்கு 
160 அவர்களைச்‌ சறைகன்னில்வைத்து 
இரணியன்‌ மனைவியான அத்த 
ஏற்ற கயாது மங்கையைத்தான்‌ 
சிறைப்பிடித்து ரதத்தில்வைத்து அப்போ 
திரும்பலு ற்றான்‌ தேவேந்திரன்‌ 
165 தேவலோகம்‌ தன்னைத்தேடி : நல்ல 


தேவேந்திரன்‌ வாறநேரம்‌ 
(கயாது இந்திரனிடம்‌ முறையிடுதல்‌) 


அந்த தேவேந்திரன்‌ தேவலோகத்தைத்‌ தேடி வரும்போது 
இரணியன்‌ மனவி கயாது என்ன செய்தார்‌ ஆனால்‌ ஆறாத்‌ துயரம்‌ 
கொண்டு, 


தேவர்களுக்கு அதிபதியே நல்ல 
தேவேந்திர பதமே. 
மன்னனில்லா மனையதிலே | சிறு 
170 மங்கைசிறை பிடிக்கலாமா 
புருசன்‌ இல்லா அரண்மனையில்‌ நீர்‌ 
பெண்ணைச்சிறை எடுக்கலாமா 
ஆரும்‌ இல்லா இடமதிலே என்னை 
அன்னீதம்‌ செய்யலாமா 
175 தேவர்களுக்கு இதுமுறையா நல்ல 
தெய்வேந்திர பூபதியே 
ஆறுமாத கர்ப்பமல்லோ என்னை 


அதரும்படி செய்யலாமா 


156-157. இடைஉரை: வனாற்திரம்‌-வனாந்தரம்‌. மக்கள்‌ வழங்காத இடம்‌, 
174. - அன்னீதம்‌ - அநியாயம்‌ 

178. அதரும்படி-அகிரும்படி. கருவுற்ற காலத்துச்‌ எவ அவ்ர்ச்சியும்‌ தீமை 

தரும்‌ என்பர்‌ ஆதலால்‌ இவ்வாறு கூறினாள்‌ எனலாம்‌. 


164 தமிழ்‌ வில்லுப்பாட்டுகள்‌ 


என்று பெண்கொடியாள்‌ எண்ணாது எண்ணி யேங்கி மனம்‌ 
வாடி ஈசனே கயிலாசவாசனே என்‌ நாதனல்லாத வேளையில்‌ 
என்னை சிறைபிடித்து செல்லும்‌ தருணம்‌ 


யாரொருவர்‌ தஞ்சமல்ல என்னை 
180 ஆதரிப்பார்‌ ஒருவரல்ல 
அரவின்வாயில்‌ தேரைபோலே நான்‌ 
அகப்பட்டேனே என்னசெய்வேன்‌ 
யாருமற்ற பாவியானேன்‌ இப்போ 
ஆலையில்‌ விட்ட. கரும்பானேன்‌ 
185 என்றுசொல்லி பெண்கொடியாள்‌ அங்கு 
ஏங்கிமனம்‌ வாடலுற்றாள்‌ 
முத்துப்போல்‌ கண்ணீரை அவள்‌ 
முகமெல்லாம்‌ சோரவிட்டாள்‌ 
பகளம்போல்‌ கண்ணீரை அப்போ 


190 பக்கமெல்லாம்‌ சோரவிட்டாள்‌ 
(கயாதுவின்‌ புலம்பலைக்‌ கேட்டு நாரதன்‌ வருதல்‌) 


இப்படியாக அந்த மங்கை அழுதுபுலம்பும்போது அந்த சத்தம்‌ 
கேட்டு நாரதர்‌ ஓடிவந்து தெய்வேந்திரனிடம்‌ ஏதுசொல்வாரானால்‌ 


வாருமய்யா தெய்வேந்திரா _ ஒரு 
வார்த்தையது சொல்லக்கேளும்‌ 
தேவர்களுக்‌ கதிபதியே பெண்ணை 
சிறையதுகான்‌ எடுக்கலாமா 

195 மன்னர்‌ கள்க்கு முறையாமோ சிறு 


மாதுதன்னை சிறைஎடுக்க 
வேண்டாம்‌ வேண்டாம்‌ விட்டுவிடு 
வேந்தனே தெய்வேந்திரா 


(கயா துவை விட்டுவிடச்‌ சொன்ன நாரதனை இந்திரன்‌ மறுத்தல்‌) 


வாரும்பிள்ளாய்‌ நாரதனே இந்த இரணியன்‌ மனவி கர்ப்ப 
மாக இருக்கின்றாள்‌. அவளை உயிருடன்‌ விட்டால்‌ அவள்‌ வயிற்றில்‌ 
பிறக்கும்‌ பிள்ளை இரணியனுக்கு மேலாய்‌ வரும்‌. அப்போது 


179. தஞ்சமல்ல- தஞ்சமில்லை, 180. ஒருவரல்ல-ஒருவரில்லை. 

189. பகளம்‌-பவளம்‌, பவழம்‌. 190. சோரவிட்டாள்‌-வழியவிட்டாள்‌. 

185-190. கண்ணீர்‌ வடிக்கும்‌ நிலை நேரும்போதெல்லரம்‌ இவ்வாறு 
வகுணித்தல்‌ வில்லுப்பாட்டில்‌ ஓர்‌ பொதுமரபு. i ன்‌ 

191. தெய்வேந்திரன்‌, -தேவேந்திரன்‌ 


இரணியன்‌ சம்மாரம்‌ 165 


நாம்‌ அதிக கஷ்டப்பட நேரிடும்‌என்று தெய்வேந்திரன்‌ சொல்ல 
நாரதன்‌ கேட்டு 
(நாரதன்‌, கயாது மைந்தனாலேயே தேவர்‌ கவலைதீரும்‌ 
என்று கூறுதல்‌) 


புன்சிரிப்பு கொண்டல்லவோ - அப்போ 
200 பேசுவாராம்‌ வாய்திறந்து 
வாரும்பிள்ளாய்‌ தேவேந்திரா ஒரு 
வார்த்தையது சொல்லக்கேளும்‌ 
கயாது மங்கை கர்ப்பத்திலே நல்ல 
கண்மணிதான்‌ பிறந்திடுவான்‌ 
205 சிறுவன்‌ வந்து பிறந்தபோது நமது 
தேவர்துன்பம்‌ நீங்கிவிடும்‌ 
ஆகையினால்‌ பெண்கொடியை எந்தன்‌ : 


ஆசீர்மத்தில்‌ விட்டுவிடு 
(கயாது நாரதன்‌ ஆசிரமம்‌ சேர்தல்‌) 
என்று நாரதன்‌ கேள்க்க அதை அறிந்த தெய்வேந்திரன்‌ 
நாரதன்‌ ஆசீர்மத்தில்‌ இரணியன்‌ மனைவியைவிட்டு தெய்வலோகம்‌ 
போகவும்‌ நாரதன்‌ அந்த பெண்கொடிக்கு ஆசையாகிய கதை 
களும்‌ கவிகளும்‌ அதின்‌ பொருள்களும்‌ சொல்லி அவள்‌ மன 
வருத்தம்‌ தீர்த்து சந்தோசமாய்‌ இருக்கும்‌ நாளில்‌ 


(கருவில்‌ உள்ள பாலனுக்கு நாரதன்‌ நாராயணமந்திரம்‌ 


உபதேசித்தல்‌) 
மாமுனிவன்‌ கதைகேட்டு அந்த 
210 மங்கைநித்திரை செய்தபோது 
அயந்து நித்திரை செய்யும்போது தல்ல 
அழகுபிள்ளை நாரதன்‌. தான்‌ 
கர்ப்பத்தில்‌ இருக்கும்பாலனுக்கு ஆதி 
கரியமால்‌ மந்திரம்‌ சொல்லுவாராம்‌ 
215 கண்ணன்‌ மந்திரம்‌ சொல்லுவாராம்‌ நல்ல 
கருவில்‌ இருக்கும்‌ பாலனுக்கு 
மாயன்‌ மந்திரம்‌ கேட்டபோது அந்த 
மைந்தனுமே ஏதுசொல்வான்‌ 
நாராயணாவென்ற நாமமதை குழந்தை 


220 நாளும்‌ துதித்துசொல்லுவானாம்‌ 


208. ஆசீரீமத்தில்‌ - ஆசிரமத்தில்‌, 
211. அயந்து - அயரிந்து 


166 தமிழ்‌ வில்லுப்பாட்டுகள்‌ 


(கயாது பாலகனைப்‌ பெறுதல்‌) : 


இவ்விதமாக தாயார்க்கு பலவித கவிகளும்‌ தனயனுக்கு 
திருமால்‌ விஞ்சையும்‌ கற்றுக்‌ கொடுத்து வாறநாளில்‌ அந்த 
மங்கைக்கு பத்துமாதம்‌ சென்று பாலகனைபெற்றாள்‌. அப்பொழுது 
தேவகன்னியர்கள்‌ கூடி குலவையிட்டு இரணியன்‌ மனவிக்கு துணை 
யிருக்கவும்‌ 


இப்படியே இருக்கும்போது அந்த 
இன்பமுள்ள பாலகன்தான்‌ | 
இருமாலின்‌ பாதமதை அவன்‌ 
தினமுந்துதி செய்துவாறான்‌ 

225 நாரதனால்‌ திருமால்பாதம்‌ எந்த 


நாளும்துதி செய்துவாறான்‌ 
(பாலகனுக்குப்‌ பீரகலாதன்‌ எனப்பெயர்வைத்தல்‌) 
இப்படியாக அந்த பாலகனுக்கு நாரதன்‌ மாயன்‌ மந்திரம்‌ 
செபித்து நாள்பார்த்து பாலனுக்கு என்ன பெயரிட்டாரானால்‌ 
பிரக்லாதன்‌ என்று பெயர்கொடுத்து வளந்து வரும்‌ நாளில்‌ அருந்‌ 
தவம்‌ செய்த இரணியனுக்கு வரம்கொடுக்க வேணும்‌ என்று 


(நான்‌ முகன்‌ இரணியனுக்கு வரம்தர வருதல்‌) 


பிரம்மலோகம்‌ தன்னைவிட்டு அப்போ 
பெருந்தவத்தை தேடிவாறான்‌ 
இரணியனின்‌ தவத்தைதேடி. நல்ல 
230 ஈசன்தானும்‌ வாறநேரம்‌ 
படந்தமலை தனைக்கடந்து அந்த 
பகவானும்‌ வாறநேரம்‌ 
உயர்ந்த மலை தான்கடந்து அங்கே 
ஒடும்‌ கங்கை நதிகடந்து 
235 குண்டுமலை குமுதமலை நல்ல 
குடகுமலை தான்கடந்து 
குமுதமலை தன்னதிலே அந்த 


கோபாலன்‌ மைந்தனும்‌ வந்தல்லவோ 


226-227. இடை உரை: “பிரகலாதன்‌” எனும்‌ பெயர்‌ பிரகலாதன்‌, பிரகு 
லாதன்‌, பிரக்குலாதன்‌ என்றெல்லாம்‌ பலவாறாகக்‌ குறிக்கப்‌ பெறுகிறது.வளந்து 
வளர்ந்து. 

231. படந்தமலை - படர்ந்தமலை, 


238. திருமாலின்‌ உந்திக்‌ கமலத்தில்‌ உதித்‌ ்‌ 
திக்‌ , தவன்‌ பிரமன்‌ தலின்‌ 
கொண்டு “கோபாலன்‌ மைந்தன்‌ எனக்‌ கொள்ளப்பட்டது என்த பய்‌ 


இரணியன்‌ சம்மாரம்‌ 167 


அந்த பிரம்மதேவன்‌ இரணியன்‌ தவம்செய்த இடத்தில்வந்து 
ஏதுபிள்ளாய்‌ இரணியனே என்னை நினைத்து தவம்செய்த விசயம்‌ 
என்னவென்று கேள்கீக இரணியன்‌ ஏது சொல்வானானால்‌ 


நான்முகன்‌ தன்னைகாண இப்போ 
240 நானே தவம்‌ செய்தேன்‌ என்றான்‌ 
சதுர்முகனை நோக்கியல்லோ நான்‌ 
தானேதவம்‌ செய்தேனையா 
வரமது வாங்குதற்கு நான்‌ 
வருந்தி தவம்‌ செய்தேன்‌என்றான்‌ 
245 என்றுசொன்ன வார்த்தைகேட்டு அப்போ 


ஏதுசொல்வார்‌ பிரம்மதேவர்‌ 


வாரும்பிள்ளாய்‌ இரணியனே உன்னுடைய தவமகிமை 
அறிந்து உனக்கு வரம்‌ கொடுக்க எண்ணிவந்தேன்‌ ஆனால்‌ உனக்கு 
என்னவரம்‌ வேண்டும்‌ விபரமாய்கேள்க்க வேணும்‌ என்று பிரம்மா 
சொல்ல அதை கேட்ட இரணியன்‌ ஏதுசொல்வான்‌ ஆனால்‌ 
இனக்கு வேண்டிய வரமானது என்னவென்றால்‌ 


(இரணியன்‌ கேட்டவரம்‌) 


(வேறு) 
* மண்ணிலும்‌ விண்ணிலும்‌ ஆகாயம்‌ தன்னிலும்‌ 
மலைகடல்‌ மரங்களாலும்‌ 

மாசற்ற பஞ்சபூதங்களென்னும்‌ தெய்வேந்திர 

வார்க்க திசை பாலராலும்‌ 
எண்ணரிய சீவகோடி நடப்பன பறப்பன 

ஊர்வனவெனும்‌ சீவனாலும்‌ - 

இரவிலும்‌ பகலிலும்‌ எதிரிகள்‌ என்பொருந்தும்‌ 
எறியும்‌ போர்‌ கரிவியாலும்‌ 


238-239. இடை உரை: விசயம்‌-விஷயம்‌. 

239-244. இவ்வாறு அடுக்கிவரத்‌ தொடுத்தல்‌ வில்லுப்பாட்டு மரபே, 

* விருத்தம்‌ 

இரணியன்‌ பெற்ற சாகாவரத்தின்‌ திறத்தைக்‌ கம்பர்‌ 5 கவிகளால்‌ விளக்கு 
வார்‌. அவை அனைத்தும்‌ தொகுத்துக்‌ தருகிறது இப்பாடல்‌. (கம்பன்‌-யுதத 
காண்டம்‌. இரணியன்‌ வதைப்படலம்‌ பாடல்‌ 14-18), இம்பாடலின்‌ மூன்றாம்‌ 
அடியின்‌ முற்பகுதியை “எழுத்துப்‌ படியில்‌” எவ்வாறோ மீண்டும்‌ எழுசிவிட்ட 
திலையில்‌ அந்த அடியின்‌ பிற்பகுதி கிடைக்க இயலாமல்‌ போயிற்று. இறுதி அடி 
யில்‌ வரும்‌ “கார்த்த? என்பது காத்த எனும்‌ சொல்‌. காக்க எனும்‌ சொல்‌ கார்க்க 
என முன்னர்‌ வருதல்‌ போல, 


168 தமிழ்‌ வில்லுப்பாட்டுகள்‌ 


பெண்ணிலும்‌ ஆணிலும்‌ பேடியுடன்மற்ற 
பெருமூப்பு விளிப்பினாலும்‌ 


புண்ணியபாவம்‌ உண்டிறித்திரையிலும்‌ 
சாகாத வரமேவேணும்‌ 
பூத்தாமரைக்‌ கமலம்‌ கார்த்த பரப்பிரம்மா 
பூரண தேவ தேவா, 


என்று அந்த இரணியன்‌ சதுர்முகனை நோக்கி இருகரம்‌ 
குவித்து தேவரீர்‌ எனக்குத்‌ தரவேண்டிய வரமானது பூமியிலும்‌ 
ஆகாயத்திலும்‌ -- வீட்டிலும்‌ -- வெளியிலும்‌ -- நடக்கும்‌ மிருகத்‌ 
தாலும்‌ - ஊர்ந்துசெல்லும்‌ சீவனாலும்‌--பெண்ணாலும்‌--ஆணாலும்‌ 
_தேவராலும்‌ முனிவராலும்‌அபகலிலும்‌- இரவிலும்‌ சாகாவரம்‌ 
வேணும்‌ என்று கேள்க்க அதைக்கேட்டு பிரம்மதேவன்‌ ஏதுசொல்‌ 
வானானால்‌ 


(பிரமன்‌ , இரணியன்‌ விரும்பியவாறே வரம்‌ தருதல்‌) 


கேட்டநல்ல வரமதுதான்‌ - உனக்கு 
இருபைகூர்ந்து தந்தேன்‌ என்றார்‌ . 
என்றுசொன்ன வேளையதில்‌ அப்போ 
250 ஏதுசெய்தான்‌ இரணியனும்‌ 
சூரியனைக்கண்ட பனியதுபோல்‌ அவன்‌ 
துன்பம்நீங்கி ஓடிவந்து 
சதுர்முகன்‌ பாதமதை அப்போ 
கதானேவணங்கி நமஸ்கரித்தான்‌ 
255 நமஸ்கரித்த இரணியனை பிரம்மா 
நலமுடன்‌ ஆசீர்வதிக்கலுற்றார்‌ 
முக்காலும்‌ வலமும்‌ சுற்றி அவன்‌ 


மூவிருகால்‌ தெண்டனிட்டு 


247-248. இரணியன்‌ கேட்டவரத்தைப்‌ பிரமன்‌ தருவதான இந்நிகழ்ச்சி 
இவ்வாறு “கம்பனில்‌” விரித்துரைக்கப்படவில்லை எனினும்‌ இதனைத்‌ தொடக்கத்‌ 
திலேயே பின்‌ வருமாறு குறிப்பிட்டுவிடுகிறான்‌ கார்பன்‌. 

**வேதங்கண்ணிய பொருளெலாம்‌ வீரிஞ்சனே யீந்தாள்‌ 

போ தங்கண்ணிய வரமெலாம்‌ தரக்கொண்டு போந்தான்‌”: 
(இரணியன்‌ வதைப்படலம்‌. பாடல்‌: 1. வரி 1, 2). 


257-258. மும்முறை வலம்‌ வருதலும்‌, ஆறுமுறை வீழ்ந்து வணங்குதலும்‌ 
குறிக்கப்பெறுகின்‌ றன, 


இரணியன்‌ சம்மாரம்‌ 169 


(அனகாபுரி வந்த இரணியன்‌ அரக்கர்‌ சிறை இருப்பது அறிதல்‌) 


அந்த இரணியனானவன்‌ வரம்கொடுத்த பிரம்மாவை அடி 
பணிந்து அவரிடம்‌ விடைபெற்று தனது அரண்மனை தேடிச்செல்ல 
மலைகளும்‌ வனங்களும்‌ தாண்டி தான்வாமும்‌ அளகாபுரிவந்து 
அரண்மனை போகும்போது எவ்விதம்‌ இருந்ததானால்‌ 


அசுரர்சிறை தானிருக்க அதை 
260 அறிந்தானே இரணியனும்‌ 
வாருங்கள்‌ அரக்கர்களே உங்களை 
வைத்தவன்யார்‌ சிறைதனிலே 
சிறையில்‌ வைத்த பாதகனை இப்போ 
சித்திரவதை செய்திடுவேன்‌ 
265 சொல்லுங்கள்‌ இப்போது என்று 
துடிக்குகிரான்‌ கோபமீறி 
பல்லை நறநற வெனக்கடித்து நீங்கள்‌ 


பதருதீர்‌ சொல்லுமென்றான்‌ 


(மனைவி கயாதுவையும்‌ இந்திரன்‌ சிறை எடுத்துச்‌ 
சென்றது அறிதல்‌) 


அவ்வார்த்தை கேட்டு அசுரர்கள்‌ ஏதுசொல்வார்‌ ஆனால்‌ 
அய்யா ராசாதிராசனே தெய்வலோகம்‌ ஆளும்‌ இந்திரன்வந்து 
தேவர்‌ சிறைமீட்டி எங்களை சிறையில்வைத்ததுமல்லாமல்‌ தங்க 
ளுடைய தேவியையும்‌ சிறைபிடித்து சென்றுவிட்டான்‌ என்று 
சொல்ல அதை கேட்ட இரணியன்‌ கோபமீறி என்ன செய்தான்‌ 
ஆனால்‌ 


(இரணியன்‌ பெருஞ்சின ம்கொண்டு. தேவர்‌ உலகமீது 
படை எடுத்தல்‌) 


ஆரடவா அறிக்கைக்காரா 

270 அவசரமாய்‌ ஓடிவாடா 
என்‌ றுசொல்லும்‌ வேளைதனில்‌ 
ஏதுசெய்தான்‌ அறிக்கைக்காரன்‌ 
அரசமன்னன்‌ இடமதிலே 
அன்புடனே வந்தபோது 


266. துடிக்குகிறான்‌-துடிக்கிறான்‌. இவ்வாறே 'இருக்குகிறான்‌” *வருகுகிழான்‌ ', 
*போகுகிறான்‌ ? என்‌ றெல்லாம்‌ வருதல்‌ உண்டு. 


269, ஆரட வா-ஆ ரடா ட 


170 தமிழ்‌ வில்லுப்பாட்டுகள்‌ 


வாரும்பிள்ளாய்‌ அறிக்கைக்காரா நமது பறைசாற்றியிடம்‌ 
சொல்லி நம்‌ நகரில்‌ உள்ள வீராதி வீரர்‌ சூராதி சூரர்‌ வில்பிடிக்‌ 
கும்‌ மன்னர்‌ வாள்‌ சண்டைக்காரர்‌ மல்யுத்தகாரர்‌ மற்றும்‌ பலம்‌ 
பொருந்திய வீரர்களை அதிசீக்கிரம்‌ அரண்மனைக்கு வரும்படி 
பறைசாற்ற வேணும்‌ என்றுசொல்ல அப்படியே நல்லதென்று 
அரசனை பணிந்து அரண்மனைவிட்டு சென்று என்னவிதமாக பறை 
யடித்தான்‌ ஆனால்‌ 


275 அளகாபுரி வாழுகின்ற நல்ல 
ஆணுவமுள்ள அரக்கரெல்லாம்‌ 
மல்யுத்தம்‌ உடையவரும்‌ நல்ல 
வாள்‌ சண்டை காரர்களும்‌ 
வில்‌ பிடிக்கும்‌ மன்னர்களும்‌ நல்ல 
280 வேல்‌ பிடிக்கும்‌ வீரர்களும்‌ 
வீராதி வீரர்‌ எல்லாம்‌ அரசனிடம்‌ 
விரைவில்‌ வந்து சேரணுமாம்‌ 
என்றுசொல்லி பறையடித்தான்‌ அந்த 


ஏற்றபிள்ளை அந்நேரம்‌ 


இப்படியாக, பறையடித்த சத்தம்கேட்டு அங்குள்ள வீராதி 
வீரர்‌ சூராதி சூரர்‌ அவர்‌ அவர்களுக்கு வேண்டிய ஆயுதங்களை 
எடுத்துக்கொண்டு இரணியன்‌ அரண்மனை முன்வர அப்போது 
இரணியனும்‌ ஆயுதபாணிகள்‌ அணிந்து வீரர்களை அழைத்துக்‌ 
கொண்டு தெய்வலோகம்‌ தேடிப்‌ புறப்பட்டான்‌. 


285 வாறானே இரணியன்‌ தான்‌ தேவர்‌ 
வாழும்தெய்வ லோகம்தேடி. 
மீசையது துடித்திடுமாம்‌ அவன்‌ 
மேனியது நடுங்கிடுமாம்‌ 
செந்தாமரை போல்உற்ற முகம்‌ 
290 செந்தணல்போல்‌ எரிந்திடுமாம்‌ 
கண்ணில்‌ நெருப்புப்‌ பொறிபறக்க அங்கே 
கடியகோபம்‌ கொண்டுவாறான்‌ 
ஊருநல்ல பதிகடந்து நல்ல 
உற்றபிள்ளை வாறநேரம்‌ 
295 நாடுநல்ல நகரம்விட்டு அவன்‌ 


நடுவனமே தேடிவாறான்‌ 


276. ஆணுவமுள்ள-ஆணவமுள்ள, ஆண்மையுள்ள, வீரமுள்ள, 
282. சேரணுமாம்‌-சேரவேண்டுமாம்‌. 
296-297. இடைஉரை: பலவகைத்‌ தடிகள்‌ கூறப்பெறுகின்றன. 


இரணியன்‌ சம்மாரம்‌ 171 


அந்த இரணியனானவன்‌ தெய்வலோகம்‌ தேடி ஆங்கார 
கோபத்துடன்‌ வரும்‌ நேரம்‌ அன்னவனுடைய சேனைகள்‌ எவ்வாறாக 
வாறதானால்‌ யானை குதிரை ஓட்டகையின்மேல்‌ வாள்‌ பிடித்த 
மன்னரும்‌ வில்பிடி.த்த அரக்கரும்‌ ஈட்டிபிடித்த சூரனும்‌ குறுந்தடி 
குண்டாந்தடி சுக்குமாந்தடி கரத்தில்‌ பிடித்து 


காடுசெடி தாண்டியல்லோ அவர்‌ 
கடுநடையாய்‌ வாறாரங்கே 
அடந்தவனம்‌ தான்தாண்டி அப்போ 
300 அரக்கர்படை வாறதய்யா 
சில்லென்று பூத்தவனம்‌ நல்ல 
சிறுவனமும்‌ தாண்டியல்லோ 
சந்தனச்‌ சோலைகளும்‌ அவர்‌ 
தான்கடந்து வாறாரங்கே 
305 மயிலுடனே குயில்கள்வாழும்‌ நல்ல 
மாஞ்சோலை தான்கடந்து 
அன்னமது விளையாடும்‌ அந்த 


அடந்தவனம்‌ சடந்துவாருர்‌ 


(இரணியன்‌ படைவருதலை அறிந்த நாரதன்‌ எதிர்வருதல்‌) 


இப்படிப்பட்ட வனங்களெல்லாம்‌ கடந்து அரக்கர்கள்‌ படை 
வாறநேரம்‌ அவர்கள்‌ வரும்‌ ஆடாம்பிர சத்தமானது கோடையிடி 
போல்‌ முழங்கவும்‌ அந்த சத்தம்கேட்டு நாரகன்‌ இரணியன்படை 
என்று அறிந்து விரைவுடன்‌ புறப்பட்டு எதிர்வந்து இரணியனைக்‌ 
கண்டு 


வாரும்பிள்ளாய்‌ இரணியனே நீ 
310 வருவதென்ன வனமதிலே 
செந்தாமரை போன்றமுகம்‌ இப்போ 
செந்தணலால்‌ கருகுவதேன்‌ 
கண்ணில்புகை தானெழும்ப நீச்‌ 
கடியகோபம்‌ கொள்வதென்ன 
315 மீசையது தான்துடிக்க உந்தன்‌ 


மேனியது நடுங்குவதேன்‌ 


299-308. “வனம்‌” இவ்வாறே எல்லா இடத்தும்‌ வருணிக்கப்படுதல்‌ ஒர்‌ 
பொதுமரபு. 


903-309. இடைஉரை : ஆடாம்பிர-ஆடம்பர, ஆரவார, 


172 தமிழ்‌ வில்லுப்பாட்டுகள்‌. 


(இந்திரன்‌ அளகாபுரியில்‌ புரிந்த கொடுமைகளை இரணியன்‌ 
நாரதணிடம்‌ கூறுதல்‌) 

என்று நாரதன்‌ கேள்க்க அவ்வார்த்தை கேட்ட இரணியன்‌ 
ஏது சொல்வானானால்‌ தெய்வலோகம்‌ வாழும்‌ இந்திரன்‌ என்‌ இருப்‌ 
பிடம்‌ வந்து நான்‌ சிறையில்‌ வைத்த தேவர்களை சிறைமீட்டியதும்‌ 
அல்லாமல்‌ என்‌ மனவியையும்‌ சிறைஎடுத்துச்‌ சென்றாை்‌ 
ஆகையால்‌ அவன்‌ வல்லமை என்னவென்று அறியவேணும்‌ என்று 
போகிறேன்‌ என்றுசொல்ல அதைக்கேட்ட நாரதன்‌ ஏது 
சொல்வானானால்‌ 


கோபமதை தானடக்கும்‌ நல்ல 
குணமுடைய இரணியனே 
இந்திரலோகம்‌ வாழுகின்ற அந்த 
320 இந்திரனும்‌ வந்தல்லவோ 
தேவர்தனை சிறைமீட்டி அவன்‌ 
சென்றாலும்‌ குற்றமல்ல 
அரக்கர்களை சிறையில்வைத்து பெரும்‌ 
அநியாயம்‌ செய்யலாமா 
325 பெண்ணைச்சிறை எடுக்கலாமா அந்த 
பேடியான இந்திரனும்‌ 
கதாரையால்‌ சந்திரன்பட்ட பெரும்‌ 


சங்கடங்கள்‌ அறியாமல்‌ 


(கயாது தன்னீடம்‌ இருப்பதும்‌ பாலகன்‌ பிறந்ததும்‌ 
நாரதன்‌ தெரிவித்தல்‌) 

வாரும்‌ இரணியனே பின்வரும்‌ விதியறியாமல்‌ உன்தர்ம 
பத்தினியாகிய கயாதை தூக்கிவரும்போது நான்கண்டு தடுத்து 
என்‌ ஆசீர்மத்தில்‌ அமரவைத்து இருக்கிறேன்‌ இப்போது கயாது 
பத்துமாதம்‌ சென்று பாலகனைப்‌ பெற்றெடுத்தாள்‌ அந்த பாலக 
னுக்கும்‌ கயாதுக்கும்‌ தேவகன்னிகளை ஏவல்‌ செய்யவைத்து பாது 
கார்த்தேன்‌ என்று நாரதன்‌ சொல்ல, அதைக்கேட்ட இரணியன்‌ 
நாரதனை நமஸ்கரித்து அன்னவர்‌ ஆசீர்மம்‌ வந்து 


(இரணியன்‌ மனைவியையும்‌, மைந்தனையும்‌ காணு தல்‌) 


கண்டானே இரணியனும்‌ தன்‌ 
530 கண்மணியுடன்‌ மனவியையும்‌ 
அனந்தம்‌ கொண்டல்லவோ அந்த 


அழகுபிள்ளை ஏதுசொல்வான்‌ 


327-528. தேவகுகுவாகிய பிருகஸ்பதியின்‌ மனைவி தாரை. இவளைச்‌ 
சந்திரன்‌ கவர்ந்து கொண்டானாக, அதனால்‌ ஏற்பட்ட துன்பங்கள்‌ இங்கே 
குறிக்கப்‌ பெறுகின்றன. 


ர்‌ ௬ ல்‌ ‘ * 
இரணியன்‌ சம்மாரம்‌ 173 


தாரதனை தான்பார்த்து அப்போ 
நலமுடனே ஏதுசொல்வான்‌ 
335 மைந்தனையும்‌ மங்கையுடன்‌ என்‌ 


மனைக்குஅனுப்ப வேண்டுமென்றான்‌ 


வாருமய்யா நாரதனே கயாதையும்‌ பாலகனையும்‌ஆசீர்வதித்து 
என்‌ அரண்மனைக்கு அனுப்பவேண்டும்‌ என்றுசொல்ல அப்போது 
நாரதன்‌ இரணியன்‌ மனவியையும்‌ பிரகலாதனையும்‌ ஆசீர்வதித்து 
அனுப்ப அப்போது இரணியன்‌ என்ன செய்தான்‌ ஆனால்‌ 


அப்போது இரணியனும்‌ அந்த 
அழகுபிள்ளை ஏதுசெய்தான்‌ 
அய்நூறு அரக்கரைத்தான்‌ அப்போ 
340 அழைத்தானே இரணியனும்‌ 
மனவியுடன்‌ மகன் தன்னையும்‌ நமது 
மனைக்கழைத்து போங்களென்று 
பாலகனைத்‌ தான்தூக்கி அவன்‌ 
பாசம்‌ கொண்டு முத்தமிட்டு 
345 கலிதீர்க்க வந்த எந்தன்‌ நல்ல 
கண்மணியே என்று சொல்லி அள 
வாய்குளிர முத்தமிட்டு அந்த 


மங்கையவள்‌ கையில்‌ கொடுத்து 


(மனைவி, மைந்தனை அளகாபுரி அனுப்பிவிட்டு இரணியன்‌ 
தேவருலகம்‌ செல்லுதல்‌) 


வாடி பெண்ணே கயாது பாலகனுடன்‌ நமது அரண்மனைக்கு 
செல்லுங்கள்‌ நான்‌ தேவலோகம்‌ சென்று சிறைக்கு சிறை பிடித்து 
வருகி றேன்‌ என்று இரணியன்‌ சொல்ல அப்போது பெண்‌ கொடி 
யாள்‌ ஏது சொல்வாள்‌ ஆனால்‌ 


என்கணவா மன்னவரே இப்போ 
350 என்னைவிட்டு போகலாமா 
பொல்லாத தெய்வேந்திரன்‌ நீர்‌ 
போகவேண்டாம்‌ தேவலோகம்‌ 
என்றுசொன்ன வேளைதன்னில்‌ அப்போ 
ஏதுசொல்வான்‌ இரணியன்தான்‌ 
355 வாடிபெண்ணே கண்மணியே ஒரு 
வார்த்தையது சொல்லக்கேளு 
ஈரேழு உலகும்‌ சேர்ந்தாலும்‌ இப்போ 


என்னை வெல்ல முடியாதடி 


174 தமிழ்‌ வில்லுப்பாட்டுகள்‌ 


வாடி பெண்‌ கொடியே உன்கணவன்‌ சாகாவரம்‌ பெற்று சகல. 
தேவர்களையும்‌ அடக்கி ஓடிக்கி நசிக்கி ஆளும்‌ வல்லமை பெற்று 
வந்திருக்கிறேன்‌ நீங்கள்‌ ஒன்றுக்கும்‌ அஞ்சாது அரண்மனை செல்‌ 
அங்கள்‌ நான்‌ சென்று தேவர்‌ முதல்‌ தேவேந்திரனையும்‌ இழுத்து 
வருகிறேன்‌ என்று சொல்லி இரணியன்‌ நடக்க அப்போது பெண்‌ 
கொடியாளும்‌ பிள்ளையும்‌ எங்கு வாறார்‌ ஆனால்‌ 


அளகாபுரி தன்னைத்‌ தேடி அவா்‌ 
360 அன்புடனே வந்தல்லவோ 
அரண்மனை தன்னில்‌ வந்து அப்போ 
அமர்ந்திருக்கும்‌ வேளை தனில்‌ 
பார்த்தாளே கயாது மங்கை அந்த 
பாலனுக்கு ஏதுசெய்தாள்‌ ப 
365 தங்கத்தாலே தொட்டிலதும்‌ நல்ல 
தனிமாணிக்க தோரணமாம்‌ 
பொன்னாலே பதுமைகளும்‌ அவள்‌ 
பிரியமுடன்‌ செய்தல்லவோ 
மைந்தன்தான்‌ விளையர்ட நல்ல 


370 மாணிக்கத்தேர்‌ உண்டுபண்ணி 
(இரணியன்‌ படைகண்டு தேவர்கள்‌ சிதறி ஓடுதல்‌) 


இப்படியாக அந்த பாலகனுக்கு செய்து அன்புடன்‌ வளக்கும்‌ 
நாளில்‌ அரசன்‌ மனவி அரண்மனை வந்ததை அறிந்த அடுத்த வீட்டு 
மங்கைகள்‌ பாலகனைப்‌ பார்க்கவேணும்‌ என்று காணிக்கை கர்ப்பத்‌ 
துடன்‌ வந்து பாலகனை எடுத்து முத்தமிட்டு நெத்தியில்‌ பொட்டு 
இட்டு ஆலாந்தி எடுத்துச்‌ செல்ல அவர்களுக்கு இரணியன்‌ மனவி 
தாம்‌ பூலம்‌ கொடுக்கவும்‌ இப்படி இருக்கும்‌ போது I 


இரணியனும்‌ படையுடனே அப்போ 
ஏகிவாறான்‌ தெய்வலோகம்‌ 
அசுரபடை வாறதுதான்‌ அங்கே 
அலறுதய்யா தெய்வலோகம்‌ 

275 பார்த்தார்கள்‌ தேவரெல்லாம்‌ நல்ல 


படுபாவி வாறதைக்தான்‌ 
398-359: இடை உரை : ஓடிக்கி-ஒடுக்கி, தசிக்கி-நசுக்கி 
370-371 : இடை உரை பிறந்த குழந்தையை அயலவர்‌ காண வருகையில்‌ 
காணிக்கை (அன்பளிப்பு, மொய்‌) தரும்‌ வழக்கமும்‌ *ஆலாத்தி” எடுத்துக்‌ கண்‌ 
ணேறு கழிக்கும்‌ வழக்கமும்‌ வந்தவர்க்குத்‌ தாம்பூலம்‌ வழங்குதலும்‌ இங்கு 
குறிக்கப்‌ பெறுகின்றன. ஆலாத்தி-ஆரதி, ஆரத்தி, பேச்சு வழக்கில்‌ 
'அலாரந்தி' எனவும்‌ வழங்கும்‌, 


இரணியன்‌ சம்மாரம்‌: 175 
EE ———_———————— 


கண்டவுடன்‌ தேவரெல்லாம்‌ அங்கே 


கால்பதறி ஓடிவாருர்‌ & 
இரணியன்‌ வாறதை அறிந்து தேவர்கள்‌ கால்பதறி கைபதறி 
நாவுளறி இந்திரன்‌ முன்சென்று இரணியன்‌ வருவதை சொல்லி 
வாய்மூடு.மன்‌ இரணியனும்‌ அவன்‌ படைகளும்‌ கொலு மண்டபம்‌ 
வந்து என்ன செய்தார்‌ ஆனால்‌ 
(தேவருலகில்‌ இரணியனின்‌ கொடுஞ்‌ செயல்கள்‌ ) 


தேவர்களை தான்பிடித்து அவர்‌ 
380 சேர்த்து சேர்த்து கட்டலுற்றார்‌ 
நடனமாடும்‌ மாதர்‌ தன்னை அவர்‌ 
நலமுடனே விரட்டிவிட்டார்‌ 
இந்திரனும்‌ தன்‌ கொலுவில்‌ அப்போ 
இருக்கும்‌ நல்ல வேளையதில்‌ 
385 எட்டிநல்ல பிடித்தல்லவோ அவனை 
இழுக்கலுற்றான்‌ இரணியனும்‌ 
பூமிதன்னில்‌ போட்டிமுக்க நல்ல 
பூமாதேவி மனம்வருந்தி 
.... இழிவுவரும்‌ காலமதில்‌ இங்கே 
398 யாபேரையும்‌ மதியாரென்றாள்‌ 
அடித்துத்‌ தள்ளி இந்திரன்‌ விழ அப்போ 
ஆதிசேடன்‌ மனம்‌ கலங்க 
கேடுவரும்‌ காலத்திலே இங்கே 


கேள்ப்பவர்கள்‌ ஆருமல்ல 
(இந்திரன்‌ முதல்‌ தேவர்களை இழுத்துவந்து அளகாபுரி சேர்ந்து 
அனைவருக்கும்‌ தண்டனை அளித்தல்‌) 

அந்த இரணியன்‌ இந்திரன்‌ முதல்‌ தேவர்களையும்‌ செய்த 
இம்சை தாங்க முடியாமல்‌ பூமாதேவியும்‌ ஆதிசேடனும்‌ மனம்‌ 
வருந்தி என்ன செய்வோம்‌ என்று இருக்கும்‌ போது இரணியன்‌ 
தேவர்களையும்‌ முனிவார்களையும்‌ இந்திரனையும்‌ கட்டி இழுத்துக்‌ 
கொண்டு தேவலோகம்‌ விட்டு தான்‌ வாழும்‌ அளகாபுரி தேடி 
என்ன விதமாக வாறான்‌ ஆனால்‌ 


395 செயம்‌ செயம்‌ என்றல்லவோ நல்ல 
செயபேரிகை தான்‌ முழங்க 
ஆடல்பாடல்‌ கெவுர்தையுடன்‌ அங்கே 


அழகுபிள்ளை வாறானப்போ 


394. கேள்ப்பவர்கள்‌-கேட்பவர்கள்‌, ஆருமல்ல- ஆருமில்லை 
397. கெவுர்தை-கர்வம்‌, கருவம்‌, செருக்கு, : | 


176 தமிழ்‌ வில்லுப்பாட்டுகள்‌ 


தேவர்சிறை பிடித்தல்லவோ அவன்‌ 


403 தீரமுடன்‌ வாறானங்கே 8. 
இத்திரனை விலங்கிலிட்டு அப்போ 
இழுத்துவாறான்‌ இரணியனும்‌ 
அரண்மனையில்‌ வந்தல்லவோ அவர்‌ 


அன்புடனே சேர்ந்தல்லவோ 


அந்த இரணியன்‌ அரண்மனையில்‌ வந்துசேர்ந்து தேவர்களுக்‌ 
கும்‌ முனிவர்களுக்கும்‌ என்னவேலை கொடுத்தான்‌ என்றால்‌ 


405 வாய்வுதேவன்‌ நிலம்பெருக்க நல்ல 
வர்ணன்சாணம்‌ தான்தெளிக்க 
அக்கினி பகவான்தான்‌ அங்கே 
அடுப்பூதி சமைத்திடவும்‌ 
நந்தவனம்‌ தன்னதற்கு அங்கே 
410 நல்லநீர்தான்‌ வார்ப்பதற்கு 
இந்திரனும்‌ வானவரும்‌ நல்ல 


இன்பமுள்ள தேவர்களும்‌ 


இப்படியாக, தேவேந்திரன்முதல்‌ யாபேர்க்கும்‌ தண்டனை 
யாகிய வேலை கொடுத்ததுமல்லாமல்‌ மேலும்‌ என்ன்‌ செய்‌ 
வானானால்‌ 


(தேவர்கள்‌ பெருந்துயர்‌ அடைதல்‌) 


அரக்கர்களைத்‌ தான்‌அழைத்து அவன்‌ 
அன்புடனே ஏதுசொல்வான்‌ 
415 ரதசாலை திறக்கச்சொல்வான்‌ நல்ல 
தேவர்களை வரவழைப்பான்‌ 
புரவிகள்க்குப்‌ பதிலாக தேவரை 
பூட்டுவானாம்‌ ரதமதிலே 
ரதத்தின்மேல்தான்‌ ஏறி அவன்‌ 
420 நடத்துவானாம்‌ ரதமதைத்தான்‌ 
தேவர்ரதம்‌ தானிமுக்க பாவி 
திட்டியவன்‌ அடிக்கிறதும்‌ 
அடித்தஅடி பொறுக்காமல்‌ அரி 


என்றுசொன்ன தேவரைத்தான்‌ 
405. வாய்வுதேவன்‌-வாயுதேவன்‌, 406. வர்ணன்‌ -வருணதேவன்‌. அவர 
வர்களுக்குப்‌ பொருத்தமான பணி ஏவுதல்‌ காணலாம்‌. 
417. புரவிகள்ச்கு-புரவிகளுக்கு, 


இரணியன்‌ சம்மாரம்‌ 177 


பார்த்தான்‌ இரணியன்‌ ரதத்தைவிட்டுக்‌ கழே இறங்கி அரி 
என்ற நாமம்‌ சொன்னவன்‌ யார்‌ என்று சவுக்கால்‌ அடிக்க அப்‌ 
போது ஒருவர்‌ நான்தான்‌ என்று சொல்ல உடனே அவனை கட்ட 
விழ்த்து என்ன செய்தான்‌ ஆனால்‌ 


425 ஆரடவா ராச்சதனே இவனை 
அழைத்துச்சென்று இப்பொழுது 
அரிஎன்று சொன்ன வாயில்‌ நல்ல 
ஆட்டிறச்சி ஊட்டிடுங்கள்‌ 
மதுமாம்சம்‌ கொடுத்திடுங்கள்‌ அந்த 


430 மாயன்‌ நாமம்‌ சொன்னபேர்க்கு 
(அளகாபுரியில்‌ கல்வி தொடங்கும்‌ முறை) 


இப்படியாக, தேவர்களை. இடுக்கம்‌ செய்து வாறநாளில்‌ 
தேவர்கள்‌ கண்ணீர்‌ திருப்பால்‌ கடல்நிறைய அதை அறிந்தமாயன்‌ 
வரும்காலம்‌ எதிர்பார்க்க அதை அறியாத இரணியன்‌ தனது 
அளகாபுரியில்‌ உள்ள பள்ளிக்கூடத்தில்‌ எவ்விதம்‌ பாடம்‌ சொல்‌ 
லிக்‌ கொடுக்கும்படி திட்டம்‌ செய்தான்‌ என்றால்‌ இரணியா நமோ 
வென்று சொல்லவேணும்‌ என்று சொல்ல பண்ட ஹ்‌ நடந்து 
வரும்‌ நாளில்‌ 


(பிரகலாதனுக்குக்‌ கல்விகற்பிக்க ஏற்பாடுசெய்தல்‌) 


இப்படியாக இருக்கும்போது அந்த 
இன்பமுள்ள பிரகுலாதனுக்கு 
ஐந்துநல்ல வயதாச்சே நல்ல 
அழகுடைய பாலனுக்கு 

435 பார்த்தானே இரணியன்தான்‌ அந்த 
பாலகனைப்‌ படிக்கவைக்க 
ஈழப்பனை .ஓலைதன்னை அப்போ 

டமி எடுத்துமகன்‌ கையில்கொடுத்தான்‌ 
. மகன்தன்னை அழைத்தல்லவோ அந்த 

440 மன்னனுமே தானடந்தான்‌ 

பள்ளிக்கூடம்‌ தன்னில்வந்து அப்போ 


படியேறி உள்புகுந்தான்‌ 
425. ராச்சதன்‌-ராட்சசன்‌. 
. 437. ஈழப்பனை-கள்‌ இறக்கப்‌ பயன்‌ படும்‌ ஆண்பனை, (ஈழம்‌--கள்‌) இது 
“அலவரைப்பனை ? எனவும்‌ வழங்கும்‌. 
440. இரணியன்‌ தானே மைந்தனை அழைத்துவந்து புள்வியில்‌ க்கத்‌ 
கக்‌ கூறுதல்‌, 


த.வி 5 12 


173 ர தமிழ்‌ வில்லுப்பாட்டுகள்‌ 


அந்த இரணியனாகப்பட்டவன்‌ பள்ளிக்கூடத்தில்‌ புகுந்து 
படித்துக்‌ கொடுக்கும்‌ குருபரனை அழைத்து என்மகன்‌ பிரகலாத 
னுக்கு கல்விபுகட்டவேணும்‌ என்று சொல்ல அப்படியே நல்ல 
தென்று குருவானவர்‌ என்னசெய்தார்‌ ஆனால்‌ 


(குருவானவர்‌ இரணியா நமோ எனக்‌ கூறிப்‌ பாடம்‌ தொடங்குதல்‌) 


ஈழப்பனை ஓலைதன்னை அவா்‌ 
இருபிளவாய்‌ தான்வகுந்து 
445 கொண்டைஏடு தானும்சேர்த்து நல்ல 
குண்டெழுத்தாணி தானெடுத்து 
இரணியா நமோவென்று அவர்‌ 
இன்பமுடன்‌ தானெழுதி 
பாலகனை அருகழைத்து அப்போ 
450 பாங்குடனே ஏதுசொல்வார்‌ 
இரண்யாநமோ என்றல்லவோ அவர்‌ 


இன்பமுடன்‌ சொன்னபோது 
(பிரகலாதன்‌ அதனை மறுத்து அரிஓம்‌ நமோ எனல்‌) 
பார்த்தான்‌ பிரகலாதன்‌ இரணியா நமோ என்ற சத்தம்‌ 
கேள்க்கவும்‌ இருகாதும்‌ தன்கரத்தால்‌ மூடிக்கொண்டு அரிஓம்‌ 
நமோ என்று திருவாய்‌ மலர்ந்தருள அதைக்கேட்டு குருவானவர்‌ 
வாரும்பிள்ளாய்‌ பிரகலாதா அரிஓம்‌ என்ற சொல்லை உன்தந்தை 
அறிந்தால்‌ ஆக்கினை செய்வார்‌ ஆகையால்‌ 


(குருவீன்‌ அறிவுரை) 


இரண்யாஎன்ற சொல்தனக்கு நீ 
எதிர்வார்த்தை சொல்லாதே 
455 தந்தை நாமம்‌ தான்தவர இந்த 
தாரணியில்‌ ஒன்றுமல்ல 
எல்லோர்க்கும்‌ தெய்வமாக அவர்‌ 
இருக்குகிறார்‌ வரங்கள்பெற்று 
இரணியா நமோ வென்று சொல்லி இங்கே 
460 எல்லோரும்‌ வாழ்ந்துவாறார்‌ 
பகையாளி நாமம்மதை சிறு 


பாலகனே சொல்லாதே 


445, கொண்டை ஏடு-சுவடியின்‌ மேலாக அமையும்‌ முதல்‌ ஏடு. 


452 453. இடைஉரை ; பிரகலாதன்‌ அரிநாமம்‌ சொல்லுதல்‌ “திருவாய்‌ 
மலர்ந்தருள ” எனச்‌ சிறப்பிக்கப்படுகிறது . ஆக்கினை-தண்டனை. 
455. தான்‌ தவர - தான்தவீர. 456. ஒன்றுமல்ல-ஒன்‌ றுமிலிலை. 


இரணியன்‌ சம்மாரம்‌ ப 179 

என்று குருபரன்‌ சொல்ல அந்த வார்த்தைகேட்ட பிரகலாதன்‌ 
என்ன சொல்வான்‌ ஆனால்‌ என்‌ தந்தையை தெய்வமாக வணங்‌ 
கும்படி சொல்வது தகுமா. சகல புவன ரச்சகனான வைகுண்ட 
வாசகன்‌ என்‌ இருதயத்தில்‌ இருக்க மற்ற எந்த தெய்வமும்‌ என்‌ 
நாவில்‌ உதிக்காது. அரிஓம்‌ என்ற வாக்கியத்துக்கு வேறொன்றும்‌ 
நிகரில்லை என்று சொன்னான்‌. 


அந்தநல்ல வார்த்தைகேட்டு அப்போ 
அழகுபிள்ளை குருபரன்தான்‌ 
465 வாடாபாலா பிரகலாதா என்‌ 
வார்த்தையது சொல்லக்கேளு 
தந்தைசொல்மிக்க மந்திரமுண்டோ நீ 
தானும்‌ மறுத்துப்‌ பேசலாமா 
இரணியா நமோவென்று சொல்வாயானால்‌ நீ 
470 ஈரேழுலகம்‌ அண்டிடலாம்‌ 
பகையாளி பேரைச்சொல்லி நீதான்‌ 


படித்திடவும்‌ முடியாதப்பா 


வாரும்‌ பிள்ளாய்‌ பாலகனே உன்‌ தந்தை அருந்தவம்‌ செய்து 
சாகாத வரம்‌ பெற்று ஆயிரத்தெட்டு அண்டமும்‌ எரநூத்தி இரு 
பத்தி நான்ங்கு புவனமும்‌ சத்த காகரம்‌ ஈரேழு பதினாலு உலகமும்‌ 
எறும்பு முதல்‌ யானை வரைக்கும்‌ அதிபதி என்பதை நீ அறியாமல்‌ 
பேசுகிறாய்‌. இன்று முதல்‌ நம்‌ குலத்திற்கு விரோதியான அந்த 
மாயனை உன்மனதில்‌ நினையாது உன்‌ தந்தையாகிய இரணியா 
நமோவென்ற நாமத்தைச்‌ சொல்‌ என்று குருபரன்‌ சொல்ல, 
பார்த்தான்‌ பிரகலாதன்‌, வாரும்‌ குருபரனே 


(பிரகலாதன்‌ மாயோன்‌ பெயரன்றி மற்றோர்‌ பெயர்‌ 
உரைப்பதில்லை என மறுத்தல்‌) 


பரந்தாமன்‌ தன்னையன்றி பாரில்‌ 
வரந்தான்தரும்‌ தெய்வமுண்டோ 

475 மாயனவர்‌ திருஉள்ளம்பேரல்‌ எங்கும்‌ 
மற்றவர்கள்‌ உண்டோசொல்லும்‌ 
ஆகையினால்‌ என்குருவே சிறு 
அடியேன்‌ சொல்லும்வார்த்தைகேளும்‌ 
அரிஎன்ற வாக்கியத்தை அடியேன்‌ 


480 அழித்துச்‌ சொல்லப்‌ போறதல்ல 


472-473. 6 இடைஉரை : எரநூத்தி இருபத்தி நான்ங்கு - இருபூற்று இரு 
பத்து நான்கு, சத்க-சப்த (ஏழு) அண்டங்கள்‌ 1008; “னில்‌ நள்‌ 224; கடல்கள்‌ 
7; உலகம்‌ 143 எனும்‌ குறிப்புகள்‌ காணலாம்‌. 


180 தமிழ்‌ வில்லுப்பாட்டுகள்‌ 


வாரும்‌ குருபரனே நான்‌ சொல்லும்‌ அரியாகப்பட்டவர்‌ நீல 
மேக சாமளரூபன்‌ சங்குசக்கர கோதண்ட முடையவர்‌ துஸ்ட 
நிர்க்கரக ஸ்ட பரிபாலனன்‌ சகல புவன ரச்சகன்‌ அகிலமெல்லாம்‌. 
ஓரடியாய்‌ அளந்தவன்‌ எங்கும்‌ நிறைந்தவன்‌ என்‌ இருதயத்தை 
கொள்ளை கொண்டிருக்கும்போது மற்ற தெய்வங்களை வணங்கேன்‌ 
என்று பிரகலாதன்‌ சொல்ல அதைக்‌ கேட்டு குருபரன்‌ என்ன 
சொல்வார்‌. ஆனால்‌ 


(குருவானவர்‌ மேலும்‌ அறிவுரை கூறுதல்‌) 


பகையாளி நாமமதை சிறு 
பாலகாநீ சொல்வதாலே 
உந்தன்தந்தை காதில்கேட்டால்‌ நல்ல 
உத்தமனும்‌ கோபம்‌ கொள்வார்‌ 

485 அரிஎன்ற சொல்லைநீதான்‌ இப்போ 
அப்புறமே தள்ளிவிடு 
இரணியா நமோவென்று நீயும்‌ 


இன்பமுடன்‌ சொல்வாயென்றார்‌ 


(அந்நேரம்‌ இரணியன்‌ வரவும்‌ குரு பாலகனின்‌ 
செய்தியை அறிவித்தல்‌) 


வாரும்‌ பிள்ளாய்‌ பிரகலாதா உன்‌ தந்தை திருநாமத்தைக்‌ 
சொல்‌ என்று சொல்ல அந்த பாலகன்‌ அரிஓம்‌ நமோவென்று 
சொல்லும்‌ நேரம்‌ இரணியன்‌ பள்ளியில்‌ வந்து பாலகனைப்பார்க்க 
வரவும்‌ கண்டார்‌ குருவானவர்‌ அரசனை நமஸ்கரித்து தங்களுடைய 
புத்திரன்‌ தங்கள்‌ திருநாமம்‌ ஒருபோதும்‌ சொல்ல முடியாதென்று 
அரி என்ற நாமம்‌ அனுதினமும்‌ சொல்லிவருகிறான்‌ என்றுசொல்ல 
அதைக்கேட்ட இரணியன்‌ பாலகனை அழைத்து 


(இரணியன்‌, மைந்தனுக்கு அறிவுரை கூறுதல்‌) 


வாரும்பிள்ளாய்‌ பாலகனே எந்தன்‌ 
490 வார்த்தை ஒன்று சொல்லக்கேளு 

நமதுகுலமதற்கு பகைவனல்லோ அந்த 

நாசகால கோபாலன்‌ 

பகைவன்திரு நாமம்‌ தன்னையுந்தான்‌ என்‌ 


பாலகனே சொல்லலாமா 


480-481. இடைஉரை : துஸ்ட நிர்க்கரக சிஸ்ட பரிபாலனன்‌ -துஷ்ட திக்‌. 
கிரக சிஷ்ட பரிபாலனன்‌, தீயோரை அழித்து நல்லோரைக்‌ காத்தல்‌. 
அ 


இரணியன்‌ சம்மாரம்‌ ப 161 


495 அரிஎன்று சொல்லாதே ... எந்தன்‌ 
அருமையுள்ள பாலகனே பது 
இரணியா நமோவென்று உன்‌ 


இருதயத்தில்‌ துதித்திடுவாய்‌ 


என்று இரணியன்‌ சொல்ல அந்தவார்த்தைகேட்டு பாலகன்‌ என்ன 
சொல்வான்‌ ஆனால்‌ 


(மைந்தனின்‌ மறுப்புரை) 


மாயன்துதி செய்தவாயால்‌ நான்‌ 
500 மற்றதுதி செய்வேனோ 
பெருமாள்‌ நாமம்‌ சொன்னவாயால்‌ நான்‌ 
பெற்றோர்‌ நாமம்‌ சொல்லுவேனோ 
திருமால்‌ பாதம்‌ பணிந்த கரம்‌ ஒரு 
திருடர்பாதம்‌ பணியுமோதான்‌ 
305 தாயுமவர்‌ தகப்பனவர்‌ எந்தன்‌ 
சர்க்குருவும்‌ மாயனல்லோ 
பொன்னுமவர்‌ பொருளுமவர்‌ நல்ல 
பேரானந்த தெய்வமவர்‌ 
மாயன்பாதம்‌ தனைதவர நான்‌ 


510 மற்றோரை பணிவதில்லை 


என்று அந்த பாலகன்‌ சொல்ல அதைகேட்ட இரணியன்‌ 
ஆங்கார கோபம்கொண்டு பாலகனை அதட்டி இரணியாநமோ 
வென்று சொல்ல அதைக்கேட்ட பிரகலாதன்‌ அரி என்ற வார்த்தை 
மீறி ஆரையும்‌ துதியேன்‌ என்றுசொல்ல, பார்த்தான்‌ இரணியன்‌ 


(இரணியன்‌ சினம்கொண்டு கூறுதலும்‌ மைந்தன்‌ 


மீண்டும்‌ மறுத்தலும்‌) 

ஏதடவா சிறுபயலே நீதான்‌ 
எந்தன்‌ நாமம்‌ சொல்லாவிட்டால்‌ 
சித்திரவதை செய்வேனென்று அந்த 
தீரனுமே சொல்லும்போது 

515 பார்த்தானே பாலகன்தான்‌ நல்ல 
பாதகனின்‌ திருமுகத்தை 
ஆலையில்‌ என்னை போட்டாலும்‌ அந்த 


அரிநாமம்‌ நான்மறவேன்‌ 


302. “பெற்றோர்‌? இவ்வாறு இயல்பாக எழுத்துப்படி யில்‌ அமைந்துள்ளது, 
510. “மற்றோரை” என்பதும்‌ அவ்வாறே, I 


182 தமிழ்‌ வில்லுப்பாட்டுகள்‌ 


செக்கில்‌ போட்டு ஆட்டினாலும்‌ .. என்‌ 
520 திருமாலை நான்மறவேன்‌ 


(இரணியன்‌ மைந்தனை மலையுச்சியினின்றும்‌ உருட்டி விடக்‌ 
கட்டளை இடுதல்‌) 


என்று பிரக்குலாதன்‌ சொன்ன வார்த்தைகளை கேட்டு 
கோபம்‌ கொண்டு அழைத்தான்‌ குலையாளிகளை. அழைத்து இச்‌ 
சணமே கொண்டு உயர்ந்த மலை உச்சியில்‌ இருந்து உருட்டிக்‌ 
கொன்று விடுங்கள்‌ என்று சொல்ல உடனே குலையாளிகள்‌ பால 
கனை அழைத்து, மலையடி தேடி வாற நேரம்‌ குலையாளிகள்‌ என்ன 
சொல்வார்‌ ஆனால்‌ 


வாருமய்யா இளவரசே எங்கள்‌ 
வார்த்தையது சொல்லக்கேளும்‌ 
தந்தை நாமமதை சொல்லியல்லோ இந்த 
தாரணியில்‌ வாழலாமே 
525. தாய்தந்தை குரு தெய்வம்‌ என்பதைத்‌ 
தானும்‌ நீதான்‌ அறியாமல்‌ 
பகையாளி பேரைச்‌ சொல்லி நீதான்‌ 
பரதவித்து மாளலாமா 
இரணியா நமோவென்று சொன்னால்‌ நீ 
530: ஈரேமுலகம்‌ ஆளலாமே ' 
செங்கோல்‌ பிடிக்கலாமே இந்த 


தேசமதை ஆளலா மே. 


என்று குலையாளிகள்‌ சொல்ல அதை அறிந்த பிரக்குலாதன்‌ 
என்ன சொல்வான்‌ ஆனால்‌ தாயேது தந்தை ஏது தமையன்‌ ஏது 
உறவுமுறையோ ரேது சகலமும்‌ அந்த அரி ஓம்‌ என்பதுக்குள்‌ 
அடக்கம்‌ ஆதலால்‌ ஆறிலும்‌ சாவுதான்‌ நூறிலும்‌ சாவுதான்‌ என்‌ 
தந்தை சொல்படி என்னை தள்ளுங்கள்‌ என்று சொல்ல பார்த்‌ 
தார்‌ குலையாளிகள்‌ 


உயர்ந்தநல்ல மலைய திலே அங்கே 
உச்சியதில்‌ கொண்டுசென்று 
535 நாலுபேர்கள்‌ தான்‌ தூக்கி பாலனை 


நலமுடனே வீசலுற்றார்‌ 


520-521. இடை உரை: குலையாளிகளை-கொலையாளிகளை . இச்சணமே-இக்‌ 
கண மே. 


929. பரதவித்து - பரிதவித்து, 


இரணியன்‌ சம்மாரம்‌ 183 


வீசியவர்‌ எறியும்போது பாலன்‌ 

விமலன்தன்னை தான்துதித்தான்‌ 

வைகுண்ட வாசகனை அவன்‌ ' 
450 மனதினிலே துதித்திடவும்‌ 

ஆயன்நல்ல பெருமாளும்‌ மலை 


அடிவாரத்தில்‌ வந்தல்லவோ 
(மாயன்‌ அருளால்‌ பீரகலாதன்‌ உயிர்பிழைத்தல்‌) 
அந்த குலையாளிகள்‌ வீசிய பாலகன்‌ மாயன்‌ பெருமாளை நினைக்‌ 
கவும்‌, திருமால்‌ என்ன செய்தார்‌ ஆனால்‌ மலைஅடிவாரத்தில்‌ வந்து 
பாலகன்‌ கழேவிழாமல்‌ தன்‌ கரத்தால்‌ பிடித்து பூமியில்‌ வைத்து 


விட்டு மறையவும்‌ மலையில்‌ நின்ற குலையாளிகள்‌ இறங்கிப்‌ பார்க்‌ 
கும்போது 


கண்டாரே பாலகனை அத்த 
கட்டழகர்‌ குலையாளிகள்‌ 
545 ஏதடவா அண்ணமாரே நாம்‌ 
எறிந்தோம்‌ இந்தபாலகனை 
உருட்டிவிட்ட பாலகன்தான்‌ இப்போ 
உயிருடனே இருப்பதென்னே 
கண்ணன்பாதம்‌ நம்பினோரை அவர்‌ 
5:0 கைவிடமாட்டார்‌ என்று எண்ணி 
சிறுவனோடு அவர்கள்‌ கூடி மாயன்‌ 
திருநாமம்‌ பாடலுற்றார்‌ 
அரிஎன்ற நாமம்பாடி நல்ல 


அரண்மனைக்கு வந்த சேர்ந்தார்‌ 


(கொலையாளிகள்‌ இரணியனிடம்‌ செய்தி அறிவித்தல்‌) 


இப்படியாக திருநாமம்‌ சொல்லி அரண்மனை வந்து அரசனைக்‌ 
கண்டு அய்யாவே பூபதியே நாங்கள்‌ உமது பாலகனை மலை உச்சியில்‌ 
இருந்துதள்ள அந்த பாலகன்‌ மலையடிவாரத்தில்‌ சந்தோசமாய்‌ 
இருந்து அரி என்ற நாமம்‌ பாடிக்கொண்டு இருந்தான்‌ ஆகையால்‌ 
அவனை எங்களால்‌ கொல்ல முடியாது என்று சொல்ல பார்த்தான்‌ 
இரணியன்‌ என்ன செய்தான்‌ ஆனால்‌ 


(மைந்தனைத்‌ தன்வசப்படுத்த இரணியன்‌ மீண்டும்‌ முயலுதல்‌) 
555 பார்த்தானே இரணியனும்‌ அந்த 
பாலகனின்‌ திருமுகத்தை 


545. அண்ணமாரே - அண்ணன்மாரே, 


184 தமிழ்‌ வில்லுப்பாட்டுகள்‌ 


இ க்‌ 


வாடாஅப்பா என்மகனே எந்தன்‌ 
வம்சமதில்‌ மாணிக்கமே 
பிள்ளைக்கலி தீர்க்கவந்த எங்கள்‌ 
560 பிரியமுள்ள தெள்ளமுதே 
கண்ணே நவமணியே நல்ல 
கருத்துடைய பாலகனே 
பகையாளி நாமமதை எந்தன்‌ 
பாலகனே சொல்லாமல்‌ 
265 தந்தையுட நாமமதை நீதான்‌ 


தானேசொல்வாய்‌ உந்தன்வாயால்‌ 
என்‌ அருந்தவப்புதல்வனே என்‌ ஆருயிர்‌ செல்வனே உன்‌ 
னுடைய பவழம்போல்‌ வாய்திறந்து உன்மதுரமான வார்த்தை 
யால்‌ இரணியா நமோவென்று சொல்வாயானால்‌ என்‌ இருதயம்‌ 
மகிமும்‌ என்று இரணியன்‌ சொல்ல பிரக்தலாதன்‌ ஏதுசொல்வான்‌ 
ஆனால்‌ 
(மைந்தன்‌ மீண்டும்‌ மறுத்தல்‌) 


தாயுமேது தந்‌தையேது நல்ல 
தனயன்சுற்றத்‌ தாருமேது 
மாயன்‌ எந்தன்‌ உள்ளமதில்‌ ஒரு 
270 மறைபொருளாய்‌ தானிருக்க | 
அரிஎன்ற சொல்‌ தவறி நான்‌ 
அடுத்தவாக்கியம்‌ சொல்லுவேனோ 
என்றுசொன்ன வேளையதில்‌ அங்கு 
ஏதுசெய்தான்‌ இரணியன்தான்‌ 
575 அரிஎன்ற வார்த்தைசொல்லி தீயும்‌ 
அழியாதே பாலகனே 
தந்தைவாக்கியம்‌ சொல்லாவிட்டால்‌ உன்னை 


தானேவதை செய்யச்சொல்வேன்‌ 


என்று இரணியன்‌ சொல்ல, பாலகன்‌ என்னசொல்வான்‌ ஆனால்‌ 


கழுவதிலே ஏற்றினாலும்‌ அந்த 
380 கண்ணன்துதி நான்மறவேன்‌ 

சித்திரவதை செய்தாலும்‌ ஆதி 

திருமாலை நான்மறவேன்‌ 

கண்டதுண்ட மாக்கினாலும்‌ அந்த 


கண்ணன்பாதம்‌ மறப்பதில்லை 


558. வம்சம்‌ - வமிசம்‌, குலமரபு. இதுவே வேறுசிலபாட்டுகளில்‌ 'வங்கிஷம்‌* 
எனவும்‌ வழங்கும்‌, g ்‌ 


இரணியன்‌ சம்மாரம்‌ 185 


585 என்று அந்த பாலகன்தான்‌ :: அங்கே 
எடுத்துரைத்த வேளையதில்‌ 


(சினம்‌ பொங்கிய இரணியன்‌ யானையைக்‌ கொண்டு 
மைந்தனைக்‌ கொல்லும்படி ஆணையிடுதல்‌) 


அடே துரோகி என்‌ பகைவனைப்‌ பணியும்‌ உன்னை இப்‌ 
பொழுதே வதை செய்கிறேன்‌ பார்‌ என்று ஆரடா அரக்கா நமது 
யானைப்பாகனை அழைத்துவா வென்று சொல்ல உடனே யானைப்‌ 
பாகனை அழைத்துவரவும்‌ பார்த்தான்‌ இரணியன்‌ வாடா மாவுத்‌ 
தனே இதோ நிற்கும்‌ சண்டாளனை நமது அய்யாயிரம்‌ யானைக்கு 
அதிகாரியாகிய அயிராவதத்தால்‌ கொன்றுவிடு என்றுசொல்ல 
மாவுத்தன்‌ பாலகனை அழைத்துச்‌ செல்வதை அறிந்த கயாது 
என்ன செய்தாள்‌ ஆனால்‌ 


(அன்னை கயாது இரணியனிடம்‌ அழுதுபுலம்புதல்‌ ) 


என்கணவா மன்னவரே நீங்கள்‌ 

இந்தமோசம்‌ செய்யலாமா 

அருந்தவப்‌ பாலகனை இப்போ 
590 யானைக்கிரை ஆக்கலாமா 

பத்துமாதம்‌ தான்சுமந்த இந்த 

பாவிமனம்‌ பதறாதோ 

வேண்டாமய்யா என்கணவா இப்போ 


விட்டுவிடும்‌ பாலகனை 


என்று கயாது ஏங்கி அழுதுசொல்ல அதைக்கேட்ட இரணியன்‌ 
என்னசொல்வான்‌ ஆனால்‌ நம்‌ குலத்துக்கு விரோதியான அந்த 
மாயன்‌ திருநாமம்‌ சொல்லியவனை இவ்வுலகில்‌ உயிருடன்வைப்‌ 
பதா போடி என்று அவளை அடித்து தள்ள அந்த பெண்கொடியாள்‌ 
ஓடி. பாலனைத்‌ தேடிவரும்போது யானைசாலையில்‌ வந்துகண்டு 
மகனை மார்புடன்‌ அணைத்து ஏது சொல்வாள்‌ ஆனால்‌ 


(கயாது மைந்தனை அன்பால்‌ வேண்டுதல்‌) 


595 என்மகனே கண்மணியே நீ 
எந்தன்வார்த்தை சொல்லக்கேளு 
தாய்தந்தை பெயர்கான்்‌சொல்ல இந்த 


தாரணியில்‌ பாலருண்டு 


579-586. ஒரே கருத்து பலமுறை அடுக்கிவந்து அழுத்தம்‌ பெறுதல்‌ இப்‌ 
பகுதியுள்ளும்‌ காணலாம்‌, 


186 தமிழ்‌ வில்லுப்பாட்டுகள்‌ 


அழியாத வரங்கள்‌ பெற்று உலகில்‌ 
600 ஆளுதிறார்‌ உந்தன்தந்தை 
தேவர்க்கு அதிபதியை இப்போ 
சிறையில்வைத்து ஆளுகிறார்‌ 
முப்பத்திமுக்கோடி. தேவர்களும்‌ தந்தை 
முன்வந்து பணிந்திருக்க 
605 தந்தைநாமம்‌ சொல்லாமல்‌ நீதான்‌ 
தானேவேறு சொல்லலாமா 
பகைவன்பேர்‌ சொல்லாதே எந்தன்‌ 


பாலகனே கண்மணியே 
(பிரகலாதன்‌ தாயின்‌ அறிவுரையை மறுத்தல்‌) 


என்று மாதாவானவள்‌ சொன்ன வார்த்தைகளைக்‌ கேட்ட 
பிரக்குலாதன்‌ தாயைப்பார்த்து என்தாயே மாதாவே தந்தை 
அழியாத வரம்‌ பெற்றார்‌ என்றால்‌ அரி என்பதை மறந்து அவர்‌ 
நாமம்‌ துதிப்பது தருமமா ஆளும்‌ அயன்‌ பிரம்மா விஷ்ணு மூன்று 
போர்களும்‌ ஒரே அங்கமல்லவா அவரிடம்‌ வரம்பெற்று அவர்‌ திரு 
நாமம்‌ மறக்கலாமா. அதுவுமல்லாமல்‌ அழியாதவரம்‌ தந்தைக்குத்‌ 
தானே அல்லது உனக்குண்டா நீ பெற்ற பாலனுக்குண்டா 
இல்லையே அழியாத வரத்தால்‌ அவரடி மறந்தால்‌ நாம்‌ அழிவது 
உண்மைதானே ஆகையால்‌ 


(அன்னை கயாது அரற்றி அழுதல்‌) 


மாயவன்‌ தனைத்தவர நான்‌ 
610 மறுவார்த்தை சொல்லுவேனோே 
என்றுபாலன்‌ சொன்னபோது அப்போ 
ஏதுசொல்வாள்‌ பெண்கொடியாள்‌ 
மைந்தா உன்னை நான்வளர்த்து நான்‌ 
மதயானைக்கோ இரையிடுவேன்‌ 
615 கண்ணாக உனைவளர்த்து இந்த 


காட்டானைக்கோ தாரைவார்ப்பேன்‌ 
(பிரகலாதன்‌, பெற்றவளைத்‌ தேற்றுதல்‌) 


என்று அந்தமாதாவானவள்‌ அழுதுபுலம்ப பார்த்தான்‌ 
பாலகன்‌ என்னைபெற்ற மாதாவே நீ மனம்நோக வேண்டாம்‌ 
அூலைபுவனம்‌ அளந்த அச்சுதன்‌ ஆபத்பாந்தவன்‌ அனாதரச்சகன்‌ 
ஆலிலைமேல்‌ பள்ளிகொண்டவன்‌ வலக்கரத்தில்‌ சக்கரம்‌ கொண்ட 
வன்‌ நீலமேக சாமளரூபன்‌ என்‌ உள்ளம்‌ இருக்க நீ வருந்தவே 
டாம்‌, 


இரணியன்‌ சம்மாரம்‌ 187 


மெய்ப்பட யமி ய - 


என்தாயே மாதாவே நீதான்‌ 

எ.த.ற்குமனம்‌ வருந்துவது 

ஒன்றுக்கும்‌ நீ அஞ்சாதே எந்தன்‌ 
620 உத்தமியே மாதாவே 

அய்யாயிரம்‌ யானைகளும்‌ அந்த 

அயிராவதமும்‌ வத்தாலென்ன 

மதம்பொழிந்து வந்தாலும்‌ எந்தன்‌ 


மாதாவே அஞ்சாதே 


என்தாயே இந்த ஆயிரம்‌ யானையும்‌ மதம்‌ மீறிவந்தாலும்‌ 
செந்தாமரைக்‌ கண்ணன்‌ திருக்கரத்தில்‌ சங்கு சக்கரம்‌ கோதண்ட 
முடைய ஆனந்தரூபனை அனுதினமும்‌ பணியும்‌ பாலகனை என்ன 
செய்ய முடியும்‌ 


(மாயன்‌ திருவருளால்‌ மைந்தன்‌ பிழைத்திடுதல்‌) 


625 சக்கரம்‌ பிடித்தவனை நன்கு 
தானேதினம்‌ பணிவோனை 
கானகத்து யானையது உந்தன்‌ 
கண்மணியை கொல்லுமோதான்‌ 
என்றுசொல்லி பாலகனும்‌ அப்போ 

630 ஏகலுற்றான்‌ யானையிடம்‌ 
பாலன்தன்னை கண்டபோது நல்ல 
பட்டத்து யானைமுதல்‌ 
அய்யாயிரம்‌ யானைகளும்‌ அப்போ 
அவனடியைப்‌ பணிந்திடுமாம்‌ 

635 பார்த்தானே மாவுத்தனும்‌ சிறு 
பாலகனின்‌ திருமுகத்தை | 
அரிஎன்ற நாமமதை அந்த 
ஆனைப்பாகன்‌ சொல்லியல்லோ 
பாலகனும்‌ மாவுத்தனும்‌ அப்போ ' 


640 பாரளந்தோன்‌ நாமம்‌ சொல்லிவாருர்‌ 
(பாகர்‌ இரணியனீடம்‌ செய்திஅறிவித்தல்‌) 


அப்போது யானைமாவுத்தன்‌ பாலகனை அழைத்து இரணியன்‌ 
முன்விட்டு ராசாதிராசனே இந்த பாலகனைக்‌ கொல்ல நமது 
அய்யாயிரம்‌ யானையாலும்‌ முடியாது அரிஎன்றால்‌ ஆனைகள்‌ 


624 - 625: இடை உரை: கண்ணன்‌, மால்‌ த்‌ 
அவதாரங்கள்‌ ஒருங்கே கூறப்‌ பெறுகின்‌ றன, திருமால்‌, இராம ஆகிய 


188 தமிழ்‌ வில்லுப்பாட்டுகள்‌ 


அங்கம்‌ நடுங்குகின்றன. ஆகையால்‌ இவனைக்கொல்ல என்னால்‌ 
முடியாது என்று சொல்ல இரணியன்‌ கோபமீறி 
(இரணியன்‌ பாலகனை நெருப்பிலிட்டு நீற்றுங்கள்‌ 
என ஆணையிடுதல்‌) 


யாரடா சேவுகனே இங்கே 
அவசரமாய்‌ ஓடிவாடா 
ஆயிரம்‌ மரங்கள்‌ வெட்டி கட்டை 
அத்தனையும்‌ தான்‌அடிக்கி 

645 இந்தபாதகனை மேலேவைத்து நீகிகள்‌ 
ஏகமதாய்‌ நெருப்பிடுங்கள்‌ 
தந்தைவாக்சியம்‌ மறந்தவனை இப்போ 


சாம்பலாய்‌ நீத்திடுங்கள்‌ 
என்று இரணியன்‌ சொல்ல அவ்வார்த்தை கேட்ட காவலர்‌ 
மரம்வெட்டி அடிக்க, பாலகனை அழைத்துச்‌ சென்று என்ன 
சொல்வாரானால்‌ 


(காவவலர்‌ பிரகலாதனுக்கு அறிவுரை கூறுதல்‌) 


வாருமய்யா இளவரசே ஒரு 
650 வார்த்தையது சொல்லக்கேளும்‌ 

தந்தை நாமம்‌ தன்னைச்சொல்லி இந்த 

தாரணியை ஆளலாமே 

பகைவன்‌ நாமம்‌ தன்னைச்சொல்லி இப்போ 


பரதவித்து மாளலாமோ 
வாரும்பிள்ளாய்‌ இளவரசனே உன்தந்தை திருநாமம்‌ சொல்லி 
அவனி ஐம்பத்தாறு தேசம்‌ ஆளாமல்‌ நமது குல துரோகியானவன்‌ 
நாமம்‌ சொல்லாதே என்று சொல்ல அப்போது அந்த பாலகன்‌ 
ஏது சொல்வான்‌ ஆனால்‌ 
(பிரகலாதன்‌ முன்போலவே மறுத்துவிடுதல்‌) 


655 வாருங்கள்‌ காவலரே எந்தன்‌ 
வார்த்தையது சொல்லக்‌ கேளும்‌ 
ஆக்கவல்லான்‌ அழிக்கவல்லான்‌ நமக்கு 
அதிகவரம்‌ கொடுக்கவல்லான்‌ 
நாராயணன்‌ நாமம்விட்டு இந்த 


660 நரன்பாதம்‌ பணிவேனோ 


641. சேவுகன்‌ '- சேவகன்‌ 
644. அடிக்கி: ௮ டுக்கி, ட்‌. 
648: நீத்திடுங்கள்‌ _ தீற்றிவிடுங்கள்‌'. 


இரணியன்‌ சம்மாரம்‌ 189 


வாருங்கள்‌ காவலர்களே நீங்கள்‌ இனக்கு புத்திசொல்ல 
வேண்டாம்‌ உங்கள்‌ ஆக்கினையை முடியுங்கள்‌ என்று பிரகுலாதன்‌ 
சொல்ல உடனே பாலகனைத்‌ தூக்கி கட்டைமேல்‌ வைத்து நெருப்பு 
மூட்டவும்‌ அந்த அக்கினி என்ன விதமாய்‌ எரியுதானால்‌ 


மணல்‌ அருளால்‌ நெருப்பும்‌ குளிரவே மைந்தன்‌ 
தீங்கின்றித்‌ தப்பித்தல்‌) 


எரியுதய்யா கட்டையது ப அந்த 
ஏமலோகம்‌ புகைபடவே 
எரியும்நல்ல அக்கினியில்‌ அங்கே 
. இருந்தபாலன்‌ ஏதுசொல்வான்‌ 
665 மாயன்நல்ல பெருமாளை அவன்‌ 
மனமதிலே துதித்திடவும்‌ 
ஆலிலையில்‌ உதித்தமாயன்‌ நல்ல 
அக்கினியை குளிரச்செய்தார்‌ 
எரிந்தநல்ல கட்டையது அப்போ 
670 ஏகமதாய்‌ சாம்பலாச்சே 
அக்கினியில்‌ நடனமிட்டான்‌ நல்ல 


அழகுடைய பாலகன்தான்‌ 
(காவலர்கள்‌ இரணியனிடம்‌ செய்தி தெரிவித்தல்‌) 


... அந்த ஐநூறு மரவிறகுகளும்‌ எரிந்து சாம்பலாக அந்த 
பாலகன்‌ என்ன செய்தான்‌ ஆனால்‌ அரிஓம்‌ நமோ நாராயணா 
வென்று அனல்‌ விட்டுவர அதை கண்டபேர்கள்‌ எல்லாம்‌ அரிஓம்‌ 
என்று சொல்லி இரணியனிடம்‌ வந்து அய்யாவே இந்த பாலகனைக்‌ 
கொல்ல எங்களால்‌ முடியாதென்று சொல்லிவிட்டார்‌. 


(இரணியனும்‌ கயாதுவும்‌ மைந்தனுக்கு மேனும்‌ 
அறிவுரை கூறவும்‌ அதை அவன்‌ உறுதியுடன்‌ மறுத்தலும்‌) 


அப்போது இரணியனும்‌ நல்ல 
அழகுடைய பெண்கொடியும்‌ 

675 பாலகனை தான்‌ அழைத்து ... அப்போ 
பாவினையாய்‌ ஏதுசொல்வார்‌ 
கட்டிநல்ல கரும்பே எந்தன்‌ இரு 


கண்ணிழறைந்த ரத்தினமே... 


660-661: இடை உரை: இனக்கு எனக்கு 


190 தமிழ்‌ வில்லுப்பாட்டுகள்‌ 


தாரணியோர்‌ தான்மகிழ உந்தன்‌ 
680 தந்தை நாமம்‌ சொல்வாயடா 
என்று சொல்லும்‌ வேளையதில்‌ அப்போ 
ஏது சொல்வான்‌ பாலகனும்‌ 
தந்தை நாமம்‌ சொல்ல வேண்டாம்‌ இந்த. 
தரணிதனை யாளவேண்டாம்‌ 
685 பெற்றோர்‌ நாமம்‌ சொல்ல வேண்டாம்‌ இந்த 
பூமியதில்‌ வாழ வேண்டாம்‌ 
மாயன்திரு நாமம்‌ சொல்லி நான்‌ 


மாண்டாலும்‌ மோச்சமுண்டு 


(கோபம்மீறிய இரணியன்‌ மகனைக்‌ கொதிக்கும்‌ நெய்யில்‌ 
இடக்‌ கட்டனளையிடுதல்‌) 


இப்படி சொல்லிய வார்த்தை கேட்ட இரணியனுக்கு ஆங்கார 
கோபமாகி வாருங்கள்‌ அரக்கர்களே இந்த பாவியை கொண்டு 
ஆயிரம்‌ கலம்‌ நெய்யைக்‌ கொதிக்க வைத்து அதில்‌ இவனை தூக்கிப்‌ 
போட்டு வேகவைத்து ஊருக்கு அப்புறமுள்ள உயந்த விருச்சத்தில்‌ 
கட்டி காக்கை கழுகுக்ரு இரை இடுங்கள்‌ என்று சொல்ல அரக்கர்‌ . 
பாலனை அழைத்துச்‌ செல்லும்‌ போது. 


(தாய்‌ மீண்டு வந்து மகனை மனம்‌ திரும்புமாறு கூறுதல்‌) 


ஓடிவந்தாள்‌ பெண்கொடியாள்‌ அந்த 
690 உற்றபிள்ளை தன்னைக்கண்டு 
என்‌ மகனே கண்மணியே இங்கே 
எந்தன்கலி தீர்த்தவனே 
பத்துமாதம்‌ தான்‌ சுமந்த இந்த 
பாவிமனம்‌ பதறுதடா 
695 தந்தை நாமம்‌ சொல்லாவிட்டால்‌ நான்‌ 
சாவேனே உன்னேடு 
உந்தனுக்கு முன்னாலே இந்த 
உத்தமியும்‌ மடிந்திடுவேன்‌ | 
அருமை மகன்‌ உன்னை விட்டு பாவி 
700 ஆளணுமோ அரண்மனையில்‌ 
மைந்தனே உனை மறந்து இந்த 


வையகத்தில்‌ இருக்கணுமோ 


688. மோச்சமுண்டு-மோட்சம்‌ உண்டு 

688.-689. இடை உரை விருச்சத்கில்‌-விருட்சத்தில்‌ (மரத்தில்‌) 
700 ஆளணுமோ-ஆளவேண்டுமோ 

702. இருக்கணுமோ-இருக்கவேண்டுமோ 


இரணியன்‌ சம்மாரம்‌ 19] 


(மாயன்‌ அருள்‌ இருக்க மயங்க வேண்டாம்‌ என 
மைந்தன்‌ உறுதி கூறுதல்‌) 


என்று அந்த கயாது கண்ணீர்விட்டு கதறி பதறி பூமியில்‌ 
வீழ்ந்து மூர்ச்சையாக பார்த்தான்‌ பாலன்‌ அரிகரி வைகுண்ட 
வாசகா ஏழைகள்‌ சகாயா இது உன்‌ திருவருளா வென்று தாயே 
நீ ஒன்றுக்கும்‌ வருந்தவேண்டாம்‌ அச்சுதன்‌ அமரர்‌ சகாயன்‌ 
ஆபத்தில்‌ காக்கும்‌ பரந்தாமன்‌ என்‌ இருதயம்‌ இருக்க எதற்காக 
வருந்த வேண்டும்‌ கலங்காதே என்று காய்ந்து கொதிக்கும்‌ நெய்‌ 
பக்கம்‌ போய்‌ என்ன செய்தான்‌ ஆனால்‌. 


(கொதிக்கும்‌ நெய்யும்‌ கோபாலன்‌ அருளால்குளீர்ச்சி அடைதல்‌) 


அலைமெல்லாம்‌ அளந்தோனே எங்கள்‌ 
அச்சுதனே பெருமாளே 
705 பால்கடலில்‌ உதித்தோனே சிறு 
பாலகனை கார்க்கவேணும்‌ 
பச்சைநிற மேனியோனே எங்கள்‌ 
பரந்தாமா சரணம்‌ என்று 
அரிநாமம்‌ பாடிடவும்‌ அதை 
710 அறிந்த நல்ல காவலர்தான்‌ 
குழந்தை தன்னை தூக்கியவர்‌ நெய்‌ 
கொப்பரையில்‌ போட லுற்றார்‌ 
பாலகனை போடும்‌ போது ஆதி 
பரந்தாமன்‌ ஏதுசெய்தார்‌ 
715 கொதித்ததொரு நெய்யதைத்தான்‌ நந்த 
கோபாலன்‌ குளிரவைத்தார்‌ 
பார்த்தானே பாலகன்தான்‌ நல்ல 
பகவான்‌ திரு நாமம்‌ சொல்லி 
முங்குவானாம்‌ முழுகுவானாம்‌ திரு 
720 மூர்த்தி நாமம்‌ பாடுவானாம்‌ 
அரிஓம்‌ நமோ என்று சொல்லி அந்த 


அழகு பிள்ளை வெளியே வந்தான்‌ 
(பாலகனுடன்‌ சேர்த்து அனைவரும்‌ அரிநாமம்‌ பாடுதல்‌) 


இப்படியாக வந்ததை அறிந்த சகலரும்‌ அரிஓம்‌ நமோ 
நாராயணாவென்று கூச்சலிட அந்த சத்தம்‌ அறிந்த இரணியன்‌ 
கோபம்‌ கொண்டு இருக்க, பாலனோடு யாவரும்‌ கூடி பகவத்‌ கீதம்‌ 
பாடி எப்படி வாறார்‌ ஆனால்‌ 


192 


தமிழ்‌ வில்லுப்பாட்டுகள்‌ 


(வேறு) 


அரிஓம்‌ நமோவென்று பாடிடுவோமே 

அவர்‌ திருநாமம்‌ தன்னைச்‌ சொல்லி மனமகுழ்வோமே 
(அசி) 

அரனும்‌ அயனும்‌ அரி இல்லாத உலகமும்‌ ஏது 

அழியாத வரம்‌ தந்தைக்குத்தான்‌ வந்ததும்‌ ஏது (அரி) 

எங்கும்‌ நிறைந்தமாயன்‌ வந்தருள்‌ செய்வார்‌ 

ஏது வந்தாலும்‌ வரம்‌ தந்தருள்‌ செய்வார்‌ 

பங்கமில்லா நீலமேக சாமள ரூபன்‌ 

பாதமதை பணிந்து பாடிடுவோமே (அரி) 


(செய்தியறிந்து £றியெழுந்த இரணியன்‌ ஆயிரம்‌ 
பாம்புகளால்‌ தீண்டும்படி செய்யுங்கள்‌ என ஆணையிடுதல்‌) 


இப்படியாக பிரக்குலாதனும்‌ காவலர்களும்‌ அரிபசனை பாடி 
யதை அறிந்த இரணியன்‌ கோபம்‌ கொண்டு எல்லோரையும்‌ 
அடித்து விரட்டி விட்டு பாலகனை என்ன செய்தான்‌ ஆனால்‌ ஆரடா 
சேவகா நம்‌ ஊரில்‌ உள்ள பாம்பாட்டிகளை அவரிடம்‌ உள்ள நாகஙி 
களைக்‌ கொண்டு வரும்படியாகச்‌ செய்யென்று சொல்ல அப்படியே 
சேவுகன்‌ ஓடி பாம்பாட்டிகளை அழைக்க பாம்பாட்டிகள்‌ என்ன 
விதமாய்‌ வாறார்‌ ஆனால்‌. 


725 


730 


735 


ஆயிரம்‌ பாம்பாட்டி அந்த 
அரசனைத்தேடி வாறபோது 

அவர்‌ அவர்கள்‌ பாம்புகளை அப்போ 
அன்புடனே கொண்டுவந்து 

அரண்மனை வாசலிலே அவர்‌ 
அன்புடனே வந்தல்லவோ 

அரசனை அடிபணிந்து அங்கே 
ஆசாரமாய்‌ நின்றபோது 

பார்த்தானே இரணியன்‌ தான்‌ நல்ல 
பாம்பாட்டி சித்தரைத்தான்‌ 

வாருங்கள்‌ சித்தர்களே ஒரு 
வார்த்தையது சொல்லக்கேளும்‌ 

தந்தைநாமம்‌ சொல்லாத இந்த 


தனையனைத்தான்‌ இப்பொழுது 


. ஆயிரம்‌ நாகத்தாலும்‌ நீங்கள்‌ 


அவனுயிரை வாங்கிடுங்கள்‌ 


இரணியன்‌ சம்மாரம்‌ | 193 


இப்படியாக இரணியன்‌ சொல்ல அவ்வார்த்தை கேட்ட 
பாம்பாட்டிகள்‌ பாலகனை அழைத்து நடுவேவிட்டு ஆயிரம்‌ கூடை 
களையும்‌ சுற்றிவைத்து பாம்புகளை திறக்கப்‌ போகும்‌ சமயம்‌ கயாது 
ஓடிவந்து என்னசெய்தாள்‌ ஆனால்‌ 


(கயரது மீண்டும்‌ வந்து மகனை வேண்டுதல்‌) 


என்மகனே கண்மணியே . எந்தன்‌ 
740 இன்பமுள்ள பாலகனே 
தாயாரை தனியேவிட்டு நீதான்‌ 
சர்ப்பத்தாலே மாளணுமோ 
மாதாவை தனியேவிட்டு மகனே 
மாளவிதி வந்ததடா 
745 தந்தைதிரு நாமம்‌ சொல்லி மகனே 
தரணியதை ஆளாமல்‌ 
விரோதியவன்‌ பேரைச்சொல்லி நீ 


விசம்தீண்டி மாளணுமோ 


என்று அந்த பெண்கொடியாள்‌ சொல்லி ஏக்‌நிற்கும்‌ வேளையில்‌ 
பார்த்தார்‌ பாம்பாட்டிகள்‌ ஒன்றுபோல்‌ பாம்பாட்டிகள்‌ ஒன்று 
போல்‌ பாம்புக்‌ கூடைதிறந்து மகுடி ஊத நாகங்கள்‌ எல்லாம்‌ 
படம்‌ தூக்கி ஆடுவதைக்‌ கண்ட பெண்‌ கொடியாள்‌ என்ன செய்‌ 
தாள்‌ ஆனால்‌ 
(நாகங்கள்கண்டு நடுங்கிப்‌ புலம்பிய தாயைப்‌ பாலகன்‌ 
மீண்டும்‌ மறுத்தல்‌) 


ஆடிய நாகமதை கண்டபோது அவள்‌ 
750 அங்கமெல்லாம்‌ தான்நடுங்கி 

என்மகனே கண்மணியே நீதான்‌ 

என்வார்த்தை சொல்லக்கேளு 

நாகமதைக்‌ கண்டபோது இப்போ 

நடுங்குதடா எந்தன்‌ உடல்‌ 


755 தந்தைதிரு நாமமதை நீதான்‌ 
தானுரைப்பாய்‌ உந்தன்வாயால்‌ 


என்‌ மகனே உன்தந்தை நாமம்‌ சொல்லி தாரணியில்‌ சுகமாக 
வாழலாம்‌. ஒரு முறை சொல்‌ என்று பெற்றதாய்‌ கேள்க்க 
பிரகுலாதன்‌ ஏதுசொல்வான்‌ ஆனால்‌ 


742. மாளணுமோ-மாளவேண்டுமோ . 
748. விசம்‌-வீஷம்‌. டர 


தீ.வி--13 


194 தமிழ்‌ வில்லுப்பாட்டுகள்‌ 


என்தாயே மாதாவே | உனக்கு 

என்னமதி வந்ததம்மா 

பாம்புகண்டு நான்பயந்து குந்தை 
700 பாதமதை பணிவேனே 

அரவத்திற்கு நான்பயந்து நான்‌ 

அவர்நாமம்‌ சொல்‌ லுவேனோ 

மாயன்திரு நாமம்விட்டு பாலன்‌ 


மற்றநாமம்‌ சொல்லுவேனோ 
என்தாயே மாதாவே அந்த கோபாலன்‌ முன்னோர்‌ சமயம்‌ 
திருப்பால்‌ கடலில்‌ அனந்தன்‌ என்னும்‌ ஐந்துதலை நாகத்தின்மேல்‌ 
ஆலிங்கனம்‌ செய்தவர்‌ என்‌ அங்கத்தைக்‌ கொள்ளை கொண்டிருக்‌ 
கும்போது ஆயிரம்‌ நாகமும்‌ என்ன செய்யக்கூடும்‌ என்று சொல்லி 
மறுபடியும்‌ என்ன சொல்வான்‌ ஆனால்‌ 
(பரந்தாமன்‌ அருளால்‌ பாம்புகள்யாவும்‌ படம்மடக்கிப்‌ 
பாலகனைப்‌ பணிதல்‌) 


765 அனந்தன்மேல்‌ சயனம்செய்யும்‌ எங்கள்‌ 
ஆண்டவனை துதிப்போர்க்கு 
ஆயிரம்‌ நாகங்களும்‌ இந்த 
அடியேனைக்கொல்ல முடியுமோதான்‌ 
அரிஓம்‌ என்ற நாமமது உலகில்‌ 
770 ஆரையும்‌ கைவிட்டிடாது 
ஆடியதோர்‌ நாகமெல்லாம்‌ எந்தன்‌ 
அரியுடைய படுக்கையல்லோ 
அஞ்சாதே மாதாவே என்று 
அன்புடனே ஏதுசெய்தான்‌ 
775 பாம்பின்பக்கம்‌ செல்லுவானாம்‌ நல்ல 
பாலகனும்‌ அப்போது 
பாலகனை கண்டபோது அந்த 
பாம்புகளும்‌ அப்பொழுது 
சிறியதோர்‌ படம்மடக்கி நல்ல 


780 சிறியோன்‌ பாதம்‌ பணிந்திடுமாம்‌ 


(இதனை அறிந்த இரணியன்‌ கயாதுவின்‌ கையால்‌ 
பாலகனுக்கு நஞ்சு அளிக்கச்‌ சொல்லுதல்‌) 
அந்த ஆயிரம்‌ பாம்புகளும்‌ அரி என்ற வார்த்தைகேட்டு 
அகற்றி ஆடிய படத்தைக்‌ கழேபோட்டு, பாலன்‌ அடிபணியவும்‌ 
பார்த்தார்‌ பாம்பு பிடாரர்‌ இவனைக்‌ கொல்ல எங்களால்‌ முடி 


எதி ்‌] 5. ல ௪ ௬, 
772. மடுக்கையல்லோ - படுக்கை அல்லவர்‌. 


இரணியன்‌ சம்மாரம்‌ 195 


யாது அரிகரி வைகுண்ட வாசகாவென்று இரணியன்‌ முன்சொல்ல 
இரணியன்‌ கோபம்மீறி அவர்களை அடித்துவிரட்டிவிட்டு உடன்‌ 
விஷம்‌ கொண்டு வரச்சொல்லி அந்த விஷத்தை பானைப்‌ பெற்ற 
தாயார்‌ கரத்தில்‌ கொடுத்து என்ன சொல்வான்‌ ஆனால்‌ 


வாடிபெண்ணே பெண்கொடியே எந்தன்‌ 
மங்கையரே வார்த்தைகேளு 
மாதம்பத்து தான்சுமந்து நல்ல 
மைந்தன்‌ தன்னை பெற்றவளே 
785 தந்தை வார்த்தை கேளாத சிறு 
தனயனைத்தான்‌ பெற்றவளே 
பால்கொடுத்த கரமதாலே . நல்ல 
பாலகனுக்கு விஷம்கொடுப்பாய்‌ 
. அன்னமது கொடுத்தவாயில்‌ இப்போ 
790 அள்ளிவிஷம்‌ ஊட்டிடுவாய்‌ 
என்றுசொல்லி இரணியன்தான்‌ அப்போ 


ஏகலுற்றான்‌ கொலுவதற்கு 
(கலங்கித்‌ தவித்த கயாது மைந்தனை மீண்டும்‌ வேண்டுதல்‌) 


பார்த்தாள்‌ கயாது பாலகன்‌ அருகேவந்து என்‌ ஆருயிர்‌ 
செல்வமே அன்பே உன்னை பத்துமாதமும்‌ திங்களும்‌ சுமந்து தீராத்‌ 
துயர்‌ கொண்டு பெற்று நாளொரு மேனியும்‌ பொழுதொரு 
வண்ணமுமாய்‌ வளர்த்து இப்போது தந்தை நாமம்‌ சொல்லாத 
தால்‌ எத்தனையோ ஆக்கினை செய்தும்‌ மேலும்‌ என்கரத்தால்‌ உன்‌ 
வாயில்‌ விஷம்‌ ஊட்ட பாவிமனம்‌ சகிக்குமா பாலகா தந்தை திரு 
நாமம்‌ சொல்‌ என்று சொல்ல பிரகுலாதன்‌ என்ன சொல்வான்‌ 
ஆனால்‌ 


(மாயன்‌ அருளிருக்க மனம்கலங்கா து தனக்கு நஞ்சு 
அளிக்குமாறு பாலகன்‌ தாயை வேண்டுதல்‌) 


என்தாயே மாதாவே இப்போ 
என்வார்த்தை சொல்லக்கேளு 

795 எத்தனை இம்சையெல்லாம்‌ தந்தை 
எத்தனையும்‌ செய்துபார்த்தார்‌ . 
அத்தன்‌ திருவருளால்‌ எனக்கு 


அத்தனையும்‌ விலகலாச்சி 


780-781. .இடைஉரை : அகற்றி ஆடிய - விரித்து ஆடிய. 


786-788. பெற்றவளைக்‌ கொண்டே “ஞீசு ஊட்டிக்‌ கொல்லுமாறு. இரணி 
யன்‌ கூறுவதாகக்‌ காட்டுதல்‌ அவலழ்லதை மிகுவிப்பதாகும்‌, 


196 தமிழ்‌ வில்லுப்பாட்டுகள்‌ 


இப்போது உன்கரத்தால்‌ தந்தை 
800 இனக்கு விஷம்கொடுக்கச்சொன்னார்‌ 


ஆகையால்‌ நீ மனம்வருந்தாது எனக்குக்‌ கொடு. அந்த 
பரந்தாமன்‌ நம்மை ரச்சிப்பார்‌ என்று சொல்லி மேலும்‌ என்ன 
சொல்லுகிறான்‌ ஆனால்‌ 


ஆலகால விசமதைத்தான்‌ ஈசன்‌ 
அள்ளிஅன்று உண்ணலியோ 
அரவமது சயனங்கொண்ட ஆதி 
திருமாலை பணிந்தோர்க்கு 

805 கரமதிலே இருக்கும்விஷம்‌ எந்தன்‌ 
கண்ணனின்‌ திருவருளால்‌ 
மாயவன்‌ திருவருளால்‌ தாயே 


மாறாதா கொங்கைப்பாலாய்‌ 


(காராயணன்‌ அருளால்‌ நஞ்சும்‌ பாலாக மாறிடப்‌ பாலன்‌ 
பிழைத்ததை அறிந்த இரணியன்‌ கூறுதல்‌) 


என்று பாலகன்‌ சொல்ல அந்த விஷமானது பாலாக மாறவும்‌ 
மாதாவானவள்‌ அரிஓம்‌ என்று திருநாமம்‌ சொல்லி பாலன்வாயில்‌ 
ஊட்ட பாலகன்‌ அன்புடன்‌ அருந்தி தாயும்‌ மகனுமாக கொலு 
மண்டபம்‌ வாறபோது பார்த்தான்‌ இரணியன்‌ இந்த சண்டாளன்‌ 
விஷத்திலும்‌ மாளவில்லை என்று என்ன செய்தான்‌ ஆனால்‌ 


வாடாவாடா சிறுபயலே ஒரு 
810 வார்த்தையது சொல்லக்கேளு 
என்குலத்தின்‌ பகைவனவன்‌ பாவி 
எந்தனுக்குத்‌ தான்பயந்து 
வீடுவாசல்‌ தன்னைவிட்டு தெரு 
வீதிகளில்‌ அலையுறொன்‌ 
815 காடுசெடி வாசம்செய்யும்‌ அந்த 


கண்ணன்‌ பாதம்‌ பணியலாமா 


என்று இரணியன்‌ சோல்ல பிரகுலாதன்‌ ஏதுசொல்வானானால்‌ 
வாருமய்யா தந்தையே நாம்‌ வாழும்‌ இந்த 


788. விலகலாச்சி - விலகலாயிற்று. 
802. உண்ணலியோ - உண்ணவில்லையா. 


814. அலையுகிறான்‌-அலைகிறான்‌ , ஒசை நிரப்ப இவ்வாறு வருகிறது. 


இரணியன்‌ சம்மாரம்‌ 


820 


825 


(மாயவன்‌, எங்கும்‌ எதிலும்‌ உள்ளான்‌ என 
மைந்தன்‌ கூறுதல்‌) . 


அரண்மனையும்‌ ஆஸ்திகளும்‌ 
அறியாது நமக்கு இல்லை 
மனுநீதி தவறாச்செங்கோல்‌ 
மாயவன்‌ தன்‌ பொருளல்லவோ 
வயிரநல்ல சிம்மாதனம்‌ 
வைகுண்ட வாசகனின்‌ பொருளல்லவோ 
காட்டில்‌ அவர்‌ அலையவில்லை 
வீட்டில்‌ அவர்‌ தானிருக்கார்‌ 
என்றுசொன்ன வேளையதில்‌ 
ஏதுசெய்தான்‌ இரணியனும்‌ 
வாடா அப்பா பாலகனே 
வார்த்தையது சொல்லக்கேளு 
ஈசன்‌என்று ஓதுகின்ற 


830 நாசகாலன்‌ எங்கிருக்கான்‌ 


835 


என்றுகேள்க்கும்‌ வேளையதில்‌ 
ஏதுசொல்வான்‌ பாலகன்தான்‌ 
எங்குமே நிறைந்திருப்பார்‌ 
இல்லாத இடமும்‌இல்லை 
கல்லிலும்‌ தானிருப்பார்‌ 
கருத்திலும்‌ தானிருப்பார்‌ 
சொல்லிலும்‌ தானிருப்பார்‌ 
பொருளிலும்‌ தானிருப்பார்‌ 


(தூணைக்‌ காட்டி அதில்‌ உள்ளான என இரணியன்‌ 


197 


அவர்‌ 


அந்த 


இந்த 


கேட்க “ஆம்‌” என மகன்‌ உரைக்கவும்‌, வாளால்‌ தூணை 
ஓங்கி இரணியன்‌ வெட்டிய நிலையில்‌ மாயன்‌ நரசிங்கமாய்‌ 


வெளிப்படுதல்‌) 


என்று பிரகுலாதன்‌ சொல்ல இரணியன்‌ ஓர்‌ தூணைக்காட்டி 
இதில்‌ இருப்பானா என்று கேள்க்க ஆம்‌ இருப்பார்‌ என்று பாலன்‌ 
சொல்ல அந்த பாதகன்‌ தன்‌ கரத்தில்‌ இருந்த வாளால்‌ ஓங்கி 
வெட்ட அந்த தூண்‌ வெடித்து அதில்‌ மாயன்‌ என்ன வடிவமாக 
வந்தார்‌ ஆனால்‌ 


838-839. இடைஉரை - இரணியன்‌ தூணைக்‌ கையால்‌ அை 
3 டை. 7 றந்ததாகவே 
கம்பர்‌ காட்டுவார்‌. “*இசை திறந்‌ துயர்ந்த கையால்‌ எற்றினன்‌'' (இரணியன்‌ 


வதைப்‌ படலம்‌. பாடல்‌ 127. வரி. 3, 
பாகவே அமைந்துள்ளது எனலாம்‌. 


) இங்கே தன்கைவாளால்‌ வெட்டுதல்‌ சிறப்‌ 


198 


குமிழ்‌ வில்லுப்பாட்டுகள்‌ 


நரசிம்ம கோலமாக 


840 கோபாலன்‌ வடிவமானார்‌ 


எட்டிநல்ல தான்பிடித்தார்‌ 
இரணியனை திருமாலும்‌ 


நந்த 
அந்த 


இரணியனை பிடித்த நேரம்‌ எப்பேர்ப்டட்ட நேரமானால்‌ கதி 
ரோன்‌ மறைந்தும்‌ மறையாமலும்‌ இருக்கும்‌ நேரத்தில்‌ பிடித்து 
வாசல்படியில்‌ கொண்டு 


845 


850 


855 


860 


865 


தன்துடைமேல்‌ வைத்தல்லவோ 
தானேவதைத்தார்‌ இரணியனை 


மாயன்‌ 


(நரசிங்கம்‌ இரணியனை வதைத்து பிரகலாதனுக்கு 


முடிசூட்டிவைத்தல்‌) 
இரணிய சம்மாரம்‌ தனைமுடித்து 
ஈஸ்பரனும்‌ ஏதுசெய்தார்‌ 
பாலன்‌ பிரகுலாதன்‌ தன்னை 
பக்கமதில்‌ தானழைத்து 
அளகாபுரி பட்டணத்தை 
ஆளப்பட்டம்‌ கட்டிவைத்தார்‌ 
மாயன்பெருமாள்‌ திருக்கரத்தால்‌ 
மகுடமுடி சூட்டிவைத்‌ தார்‌ 
பாலன்தன்னை ஆசீர்வதித்து 
பக்தர்துன்பங்கள்‌ தீர்த்துவைத்தார்‌ 
தேவேந்திரன்‌ தேவர்முதல்‌ 
தேவலோகம்‌ தான்நடந்தார்‌ 
மாயன்நல்ல பெருமாள்தான்‌ 
வைகுண்டம்‌ தானேசேர்ந்தார்‌ 
பாலகனும்‌ மாதாவும்‌ 
பாருலகம்‌ வாழுகின்றார்‌ 
மனுமுறை தவறாமல்‌ 
மைந்தனுமே ஆண்டுவாறான்‌ 
செங்கோலது தவறாமல்‌ 
தேசமதை ஆண்டுவாறான்‌ 
மாயவனார்‌ திருவருளால்‌ 
வாழ்ந்துவாறார்‌ பிரகுலாதன்‌ 
ஆலுபோலே தான்தழைத்து 
அறுகுபோலே வேரூன்றி 
மூங்கில்போல்‌ அன்னசுற்றம்‌ 


870 முசியாமல்‌ வாழ்ந்துவாருர்‌. 


843: 


867. வில்லுப்பாட டு இறுதி வாழ்த்து பல பாட்‌ 
வான மரபினை ஒட்டியே இங்கு அமைத்துள்ளது. 


சுபம்‌ சுபம்‌ 


இரணியன்‌ சம்மாரம்‌ முற்றியது. 


துடை - தொடை. 


சுபம்‌ 


ஆதி 
மாயன்‌ 
பாலன்‌ 
நல்ல 
மாயன்‌ 
தங்கள்‌ 
அப்போ 
நல்ல 
சிறு 
நல்ல 
அங்கு 
நல்ல 


அவர்‌ 


டுகளிலும்‌ காணும்‌ பொது 


சீ தா கல்யாணம்‌ 


சீதா கல்யாணம்‌ 


காப்பு 


நாடிய பொருள்கை கூடும்‌ 

ஞானமும்‌ புகழும்‌ உண்டாம்‌ 

வீடியல்‌ வலியதாகும்‌ 

வேரியன்‌ கமலை நோக்கும்‌ 

நீடிய அரக்கர்‌ சேனை 

நீறுபட்‌ டொழிய வாகை 

சூடிய சிலையில்‌ ராமன்‌ 
தோள்வலி கூறு வோர்க்கே (1) 


நன்மையும்‌ செல்வமும்‌ நாளும்‌ நல்குமே 

தின்மையும்‌ பாவமும்‌ சிதைந்து தேயுமே 

சென்மமும்‌ மரணமு மின்றித்‌ தீருமே 

இம்மையே இராமா வென்ற இரண்டெழுத் தினால்‌ (2) 


காப்பு விருத்தம்‌ (1). இக்‌ காப்பு விருத்தம்‌ கம்பராமாயணம்‌ தற்சிறப்புப்‌ 
பாயிரத்தில்‌ இறுதியாகக்‌ காணப்படுவது. *வீடியல்‌ வலியதாகும்‌? என்பது வீடி 
யல்‌ வழியதாக்கும்‌ எனவும்‌, *வேரியன்‌ கமலை” என்பது வேரியங்கமலை எனவும்‌ 
“சீலையில்‌ ராமன்‌” என்பது சிலையிராமன்‌ எனவும்‌ இருத்தல்‌ வேண்டும்‌. 

விருத்தம்‌ (2) இவ்விருத்தம்‌ கம்பராமாயணம்‌ பாராயணம்‌ செய்வோர்‌ அது 
சந்திக்கும்‌ “காப்பு முதலியன வாகக்‌ காணப்படும்‌ பாடல்களுள்‌ ஒன்று. கடைசி 
அடி “இம்மையே ராமவென்‌ றிரண்டெழுத்தினால்‌? எனவரும்‌. 

இப்பாடல்கள்‌ காப்புவிருத்தங்களாகக்‌ காணப்படினும்‌ இவ்வில்லுப்பாட்டின்‌ 
கதைப்போக்கு கம்பராமாயணம்‌-பாலகாண்ட நிகழ்ச்சிகளை அவ்வாறே பின்‌ 
பற்றுவதாக இல்லை. ஆங்காங்கே பல்வேறு மாறுதல்களைப்‌ பெற்றுள்ள தன்மை 
யினைக்‌ கதைநெடுகிலும்‌ காணலாம்‌. எனினும்‌, கம்பராமயணத்தை அறிந்த ஒரு 
புலவராலேயே இவை புகுத்தப்பெற்றிருக்கலாம்‌. இதற்குமுன்‌ வேறுவகையான 
காப்புவிருத்தம்‌ இருந்திருத்தலும்‌ கூடும்‌, 


202 குமிழ்‌ வில்லுப்பாட்டுகள்‌ 


கதை 
(நாடு, நகர்‌ வளங்கள்‌ கூறி மன்னன்‌ தசரதனின்‌ 
ஆட்சி மேன்மை கூறுதல்‌) 


நாடான நாடதிலே என்றும்‌ 
நலம்பொருந்தும்‌ தேசமது 
மாதமூன்று மழைபொழியும்‌ அங்கு 
வருடமூன்று பூவிளையும்‌ 
5 அறுதாள்‌ அறுத்துவர அங்கு 
மறுதாள்‌ பயிராகும்‌ 
அறுதாளின்‌ கீழாக நல்ல 
ஐங்கலத்தேன்‌ கூடுகட்டும்‌ 
மாடுகட்டிப்‌ போரடித்தால்‌ அங்கு 
10 மாளாது சென்னலென்று 
ஆனைகட்டிப்‌ போரடிக்கும்‌ நல்ல 


அழகான அய்யோத்திதான்‌ 


அதாவது இந்த பரத கண்டத்தில்‌ முத்தியளிக்கக்‌ கூடிய ஏழு 
சேத்திரங்கள்‌ உண்டு. அவைகளில்‌ காசி காஞ்சி அவந்தி 
அய்யோத்தி மாயா மதுரா துவாரகா இவைகளில்‌ ஒன்றாகிய 
அய்யோத்திமா நகரமே கோசலை நாட்டுக்கு பிரதானமான 
பட்டணமாகி மனுசக்கரவர்த்தியால்‌ சரயூநதிக்கரையில்‌ பன்னி 
ரெண்டு யோசனை நீளமும்‌ மூன்றுயோசனை அகலமும்‌ உன்ள 
அய்யோத்தியாபுரி பட்டணத்தை யார்‌ ஆண்டுவாறார்‌ ஆனால்‌ 


சூரிய குலத்துதித்த தல்ல 
துரிதமுள்ள மன்னவர்தான்‌ 
15 அதிரதன்‌ பெற்றெடுத்த அந்த 


தசரத மன்னனவர்‌ 


1-12. வில்லுப்பாட்டுக்குரிய பொதுவான முறைப்படியே நாட்டுவளம்‌, 
நகர்வளம்‌ கூறப்பெறுகின்‌ றன. 
ப்‌ 5-6. விளைந்த கதிர்‌ அறுவடை ஆன உடனேயே மறுபோகம்‌ பயிராகிவிடு 

றது. 

8. ஐந்து கலம்‌ அளவு தேனைக்கொண்ட பெரிய தேன்‌ கூடுகள்‌ . 

9. போரடித்தல்‌-மாடுகளைக்‌ கழுத்தொடு பிணைத்துக்கட்டி, வளையவந்து 
நெல்கதிர்களை மிதீக்கச்செய்து நெல்மணிகளைப்‌ பிரித்தெடுத்தல்‌, இது “புண்ய 
லடித்தல்‌', “தாம்பு ஓட்டுதல்‌” எனவும்‌ வழங்கும்‌. 

10. கதிர்‌ விளைச்சல்‌ மிகுதியால்‌ மாடுகளுக்குப்பதிலாக யானைகளைக்கொண்டு 
போரடிக்கப்‌ படுகிறதாம்‌. மாளாது-தீராது. 12. அய்யோத்தி - அயோத்தி. 

12-13. இடைஉரை : ஏழுசேத்திரங்கள்‌--எழுபுரம்‌, சத்தபுரி 

15. தசரதனின்‌ தந்த அஜமகாராஜன்‌ இங்கே ர்‌ என்‌ க்கப்‌ 
படுகிறார்‌. த்‌ ஜ ஜன்‌ இங்கே அதிரதன்‌ என்று குறிக்கப்‌ 


சீதா கல்யாணம்‌ 203 


அய்யோத்தியா பட்டணத்தை நன்கு 
ஆண்டுவாருர்‌ தசரதரும்‌ 


இந்தவிதமாக அய்யோத்தியாபுரி பட்டணத்தை ஆண்டு வரு 
கின்ற தசரத மன்னனானவர்‌ பரசூரன்‌ சபர்தத்திற்குப்‌ பயந்து 
அறுபதினாயிரம்‌ வருஷம்‌ அறுபதினாயிரம்‌ பெண்களைத்‌ திருமணம்‌ 
செய்து மேலும்‌ வதிர்ஷ்டர்‌ சொன்ன பிரகாரம்‌ கோசலை கைகேசி 
சுமத்திரை என்ற மூன்று பெண்களை திருமணம்‌ செய்து நாட்டை 
என்ன விதமாக ஆண்டுவாறார்‌ ஆனால்‌ 


ஆறிலொரு கடமைவாங்கி நல்ல 
20 அரசாட்சி மணியும்கட்டி 

ஆலயங்கள்‌ அத்தனையும்‌ அப்போ 

ஆறுகால பூசைசெய்தார்‌ 

சத்திரங்கள்‌ சாவடிகள்‌ பல 


தருமமடம்‌ கட்டிவைத்தார்‌ 


இந்தவிதமாசு தசரத மன்னனானவர்‌ நீதிநெறி தவறாமல்‌ 
அரசர்க்குரிய ஆறுவகைப்‌ பேறும்பெற்று தான தருமங்கள்‌ செய்து 
நாட்டை ஆண்டுவருகின்‌ ற காலத்தில்‌. அவருக்கு 


(மன்னன்‌ மகவில்லாமையால்‌ வருத்துதல்‌) 


25 சொத்தாலே குறைவுமில்லை ஒரு 
சுகத்தாலே தாழ்வுமில்லை 
ஆனைகளாம்‌ சேனைகளாம்‌ ்‌ நல்ல 
அரண்மனையாம்‌ கோட்டைகளாம்‌ 
ஏமுசுற்று மாளிகையாம்‌ அதில்‌ 


30 இலங்குமணி மண்டபமாம்‌ 


இவ்விதமாக செல்வச்சிறப்புடன்‌ ஆண்டுவருகின்ற தசரத. 
மன்னனுக்கு என்ன குறைபாடு என்றால்‌ 


அப்பா அம்மா என்பதற்கு ஒரு 
அருமைபிள்ளை கிடையாது 


18-19 இடைஉரை : பரசூரன்‌ சபரீதம்‌-பரசுராமன்‌ சபதம்‌, வதிர்ஷ்டர்‌- 
வசிட்டர்‌ கை..சி.கைகேயி, சுமத்திரை-சுமித்திரை. 

19. கடமை.வரி 20. அரசாட்சிமணி- ஆராய்ச்சிமணி இவ்வாறு குறிக்கப்‌ 
பெறுதலும்‌ பொருத்தமே. 

24-25 இடைஉரை: ஆரசர்க்குரிய பேறுகள்‌. படை, குடி, கூழ்‌, அமைச்சு 
தட்பு, அரண்‌ என்பன ஆகலாம்‌. 


204 தமிழ்‌ வில்லுப்பாட்டுகள்‌ 


பிள்ளையில்லா கவலையது அப்போ 
பெருங்கவலை யாகிடுமாம்‌ 
35 மதளையில்லா கவலையது அவர்க்கு 


மனக்கவலை யாகிடுமாம்‌. 


இந்தவிதமாகப்‌ பிள்ளையில்லா கவலையினால்‌ மன்னனும்‌ மனைவி 
மார்களும்‌ பெருங்கவலை கொண்டு இருந்தார்கள்‌. அப்போது 
தசரத மன்னனானவர்‌ தன்‌ குலகுருவாகிய வதிர்ஷ்டரிடம்‌ வந்து 
என்னவிதமாசச்‌ சொல்கிறார்‌ ஆனால்‌ சுவாமி, இவ்வுலகத்தில்‌ 


(வேறு)-(3) 
பிள்ளையில்‌ லாதவர்க்குப்‌ பெருமையோ இவ்வுலகில்‌ 
பெருமானே என்ன செய்குவேன்‌ (பிள்ளை) 


வள்ளலே சென்மம்‌ மலடென்றிருக்கலாமோ 

வசைகொண்டேன்‌ தசரதன்‌ மாபுவிமேலே 

கள்ளியானது சுற்றிக்‌ காடெல்லாம்‌ படந்தென்ன 

காயுண்டோ கனியுண்டோ தானதைப்‌ போலவே 
(பிள்ளை) 


அறுபதினாயிர வருடமட்டும்‌ புவியை 

ஆண்டும்‌ பலனென்ன அருந்தவ முனியே 

பெருமையாய்‌ இனியாளப்‌ பிள்ளையும்‌ இல்லையே 
பெருமானே என்ன செய்குவேன்‌ நானே (பிள்ளை) 


சுவாமி தாங்கள்‌ சொன்னபிரகாரம்‌ கோசலை கைகேசி 
சுமத்திரை என்ற மூன்று பெண்களையும்‌ திருமணம்‌ செய்து ஈராறு 
பன்னிரண்டு வருடமாகியும்‌ பிள்ளை கிடையாது ஆகையால்‌ சுவாமி 
இவ்வுலகத்தில்‌ எனக்கு 


பிள்ளைகளும்‌ பிறப்பார்களா எந்தன்‌ 

பெயருசொல்ல வருவார்களா ்‌ 

மணிமுடியைத்‌ தரிப்பதற்கு எனக்கு 
40 மைந்தர்வந்து பிறப்பார்களா 

என்றுசொல்லி தசரதரும்‌ அப்போ 


எடுத்துரைத்தார்‌ வதிர்ஷ்டரிடம்‌ 


33-36. ஒரே கருத்து அடுக்கில்‌ வருதல்‌. 35. மதளை-மதலை. (மகன்‌) 

பாடல்‌-3. இத்தகைய பாடல்கள்‌ இக்கதையுள்‌ இடையிடையே காணலாம்‌ 
செய்குவேன்‌-செய்வேன்‌. படந்தென்ன-படர்ந்தென்ன. 

38. பெயரு-பெயர்‌. 
'* 42-43. இடைஉரை: இலக்குமி “டோகமாய்கை? என்ற பெயரில்‌ குறிக்கப்‌ 
பெறுகிறாள்‌. 


இரணியன்‌ சம்மாரம்‌ 205 


(வசிட்டர்‌ பின்‌ நிகழ்வன அறிந்து கூறி யாகம்‌ செய்யுமாறு 
கூறுதல்‌) ப 


இந்தவிதமாக தசரதன்‌ வதிர்ஷ்டரிடம்‌ சொன்ன மாத்திரத்‌ 
தில்‌ உடனே வதிர்ஷ்டர்‌ ஞானத்தால்‌ ஆராய்ந்து பார்க்கும்போது 
இராவணனை சங்காரம்‌ செய்ய திருமால்‌ இராமனாகவும்‌ சங்கு 
சக்கரம்‌ பரதன்‌ சத்துருக்கனாகவும்‌ ஆதிசேடன்‌ லட்சுமணராகவும்‌ 
யோகமாய்கை சீதாவாகவும்‌ சூரியன்‌ சுக்ரீவனாகவும்‌ இந்திரன்‌ 
வாலியாகவும்‌ மற்றும்‌ தேவர்கள்‌ வானரப்படைகளாகவும்‌ பிறக்‌ 
கப்‌ போகிறார்கள்‌ என்ற தேவரகசியத்தை அறிந்த வதிர்ஷ்டர்‌ 
என்னவிதமாகச்‌ சொல்லுகிறாரானால்‌ 


வாராயப்பா தசரதகனே இப்போ 
வார்த்தையொன்று சொல்லக்கேளு 

45 (நீ) பிள்ளையில்லை என்று எண்ணி நீ 
பெருங்கவலை கொள்ளவேண்டாம்‌ 
மைந்தரில்லை என்றுஎண்ணி நீ 


மனங்கலங்க வேண்டாமப்பா 


வாராய்‌ தசரதா உனக்கு மைந்தர்கள்‌ பிறக்கமாட்டார்கள்‌ 
என்ற கவலை வேண்டாம்‌. ஆனால்‌ நீ முன்‌ சென்மத்தில்‌ செய்த 
பாவதோசத்தினால்தான்‌ இதுவரை உனக்குப்‌ பிள்ளைகள்‌ கிடை, 
யாது. ஆகையினால்‌ அந்த பாவதோசம்‌ நீங்குவதற்கு உன்‌ நாடா 
கிய அய்யோத்‌ தியில்‌ 


புத்திரகாமேஷ்டி, யாகம்‌ஒன்று இப்போ 
30 புனிதமாக நடத்தவேணும்‌ 
கலைக்கோட்டு மாமுனியை இங்கு 
கனமுடனே அழைத்துவந்து 
(ஒரு) யாகமது செய்யவேணும்‌ எந்தன்‌ 


ஏற்றபுகழ்‌ தசரதனே. 
வாராய்‌ தசரதா அந்தக்‌ கலைக்கோட்டு மகாமுனிவரை 
அழைத்துவந்து உன்‌ யாகத்தைச்‌ செய்துமுடித்தால்‌ உனக்குப்பின்‌ 
உன்‌ 


48-49, இடைஉரை : முன்சென்மம்‌- முன்ஜென்மம்‌, பாவதோசம்‌-ஃ-பாவ 
தோஷம்‌, 

51. கலைக்கோட்டு மாமுனி-இருசிய சிருங்கமுனிவர்‌. கலைமானிடமாகப்‌ 
பிறந்து, முகத்தில்‌ ஒற்றை க ஈலைமான்‌ கொம்பை உடைபவராக இம்முனிவர்‌ 
இருந்ததால்‌ இவ்வாறு பெயர்பெறரார்‌. 


206 தமிழ்‌ வில்லுப்பாட்டுகள்‌ 


55 மணிமுடியைத்‌ தரிப்பதற்கு நல்ல 
மைத்தர்வந்து பிறந்திடுவார்‌ 
பொன்முடியைத்‌ தரிப்பதற்கு உனக்குப்‌ 
புத்திரரும்‌ பிறந்திடுவார்‌ 
செங்கோலை கைபிடிக்க நல்ல 


60 செல்வபாலர்‌ வந்து பிறந்திடுவார்‌ 
(யாகம்‌ நடைபெறுதள்‌ ) 


என்று வதிர்ஷ்டர்‌ சொன்னபோது தசரதர்‌ விடைகளை வாங்கிக்‌ 
கொண்டு உரோமாபுர நாட்டிலே போய்‌ கலைக்கோட்டு மகாமுனி 
வரை அழைத்து வந்து வதிர்ஷ்டவேதியர்கள்‌ புடைசூழ யாகத்‌ 
தைச்‌ செய்தார்‌. அப்போது அந்த யாகத்திலிருந்து ஒரு பெரிய பூதம்‌ 
வந்து தோன்றியது அந்த பூதமானது கையில்‌ ஒரு பொற்கிண்ணம்‌ 
கொண்டு வந்து கலைக்கோட்டு மகாமுனிவரிடம்‌ கொடுத்து 
மறைந்துவிட்டது. கலைக்கோட்டு மகாமுனிவர்‌ அக்கிண்ணத்தை 
வதிர்ஷ்டரிடம்‌ கொடுத்தார்‌ வதிர்ஷ்டர்‌ தசரதரிடம்‌ கொடுத்து 
இதிலுள்ள பாயாசத்தை உன்‌ மனைவிமார்‌ மூன்று பேருக்கும்‌ 
கொடுத்துவிடு என்று சொல்லிவிட்டு வதிர்ஷ்டரும்‌ சென்றுவிட்‌ 
டார்‌. அப்போது தசரதர்‌ மூன்று மனைவிமார்களையும்‌ அழைத்து 
என்ன விதமாகக்‌ கொடுக்கிறாரானால்‌, 
(வேறு)-(4) 

தெய்வப்பிரசாதம்‌ பெறுவாய்‌ கோசலைமானே 

தெய்வப்‌ பிரசாதம்‌ பெறுவாய்‌ (தெய்‌) 

வையகம்‌ மிகுந்திடும்‌ வருந்தும்‌ புத்திரபாக்கியம்‌ 

அய்யமில்லாதடைகுவாய்‌ அருமைக்‌ கண்ணே (தெய்‌) 

காதல்மிகுந்திடும்‌ கைகேசி மாமயிலே 

கனகப்‌ பிரசாதம்‌ பெறுவாய்‌ கவலை தீர்வாய்‌ (தெய்‌) 

சுந்தரமாமயிலே தோகை சுமத்திரையே 

சுசர்த பிரசாதம்‌ பெறுவாய்‌ சுகம்பெறுவாய்‌ (தெய்‌) 


இந்த விதமாக தசரதர்‌ மூன்று மனைவிமார்களுக்கும்‌ தெய்வ 
பிரசாதக்‌ கட்டியைக்‌ கொடுத்து சந்தோசமாய்‌ வாழ்ந்து வரும்‌ 
காலத்தில்‌ மூன்று பெண்களும்‌ ஆண்டவன்‌ அருளால்‌ 


55-60, ஒரே கருத்து அடுக்கிவருதல்‌, இவ்வாறே பிற இடங்களிலும்‌ வருதல்‌ 


காண்க, 


60-61. இடைஉரை : உரோமபுர தாட்டிலே-உரோமபாத நகரம்‌. உரோம 
பாதமன்னனின்‌ நகரம்‌. 

பாடல்‌ (வரி8) சுிர்தம்‌- அற, நன்மை, நெய்‌, தவஞ்செல்தல்‌ என்‌ 
றெல்லாம்‌ பொருள்படும்‌. yp 


௪ தா கல்யாணம்‌ 


207 


(மன்னன்‌ மனை வியர்‌ மூவரும்‌ குழந்தைப்பேறு அடைதல்‌) 


அன்றுமுதல்‌ குளிமறந்து 
ஆயிழைமார்‌ கெர்ப்பமுற்றார்‌ 
ஊரறிய ஒருமாதம்‌ 
உற்றமங்கை மூன்றுபேரும்‌ 

65 ரெண்டாவது மாஸ்த்தையிலே 
ஈஸ்பரனே தஞ்சோமென்றார்‌ 
மூன்றாவது மாதத்திலே 
முக்கண்ணன்‌ விரதமிட்டார்‌ 
நான்காவது மாதத்திலே 

70 நான்முகனை பூசைசெய்தார்‌ 
ஐந்தாவது மாதத்திலே 
அரைவயிறு கெர்ப்பமுற்றார்‌ 
ஆறாவது மாதத்தில்‌ 

. அரனாரை பூசைசெய்தார்‌ 

75 ஏழாவது மாதத்திலே 
எம்பெருமான்‌ தஞ்சோமென்றார்‌ 
எட்டாவது மாஸ்த்தையிலே 
அஷ்டலெட்சுமி நோன்பிருந்தார்‌ 
ஒன்பதாவது மாதத்திலே 

80 உமையவளை பூசைசெய்தார்‌ 
பத்தாவது மாதத்திலே 
பட்டத்து தேவிமார்கள்‌ 
பகவானுட அருளாலே 
பாலகரைப்‌ பெற்றெடுத்தார்‌ 

85 (அந்த) பாலர்களும்‌ பிறந்தபோது 
பாவையர்கள்‌ குலவைபாட 
மைந்தர்களும்‌ பிறந்தபோது 
மணிக்குலவை பாடுகிறார்‌ 
சரஸ்வதியார்‌ அங்குவந்து 

90 சங்கீதங்கள்‌ பாடுகிறார்‌ 


61-84 அரசியர்‌ கருவுற்றதை வில்லுப்பாட்டு 


அந்த 
அங்கே 
அவர்‌ 
அந்த 
அவர்‌ 
அவர்‌ 


அவர்‌ 


மரபின்படியே பரடிைலு. 


அந்த அந்த மாதங்களில்‌ விரகம்‌, பூசை, தோன்பு மேற்கொண்டமை குறிக்கப்‌ 


பெறும்‌ மாறுதலான நிலையினைக்‌ காணலாம்‌. 


61. குளிமறந்து-மாதவிலக்கின்‌ பின்‌ நீராடுதல்‌ என்பதினின்றும்‌ அட்டம்‌ 


62. கெர்ப்பமுற்றார்‌-கருப்பமுற்றார்‌. 


65. மாஸ்த்தையிலே. 66. தஞ்சோம்‌-தஞ்சம்‌ 


83. பகவானுட-பகவானுடைய 


86. குல்வை-குரவை விளக்கம்‌ முன்பு தரப்பட்டது காண்க, பக்‌, [08 


203 தமிழ்‌ வில்லுப்பாட்டுகள்‌ 


தெய்வக்கன்னி பெண்கள்‌ எல்லாம்‌ அங்கு 
தேடிவந்து கலவைபோட்டார்‌ 
இந்தவிதமாக மூன்று பெண்களும்‌ நான்குபாலர்களைப்‌ பெற்று 
நாளொருமேனியும்‌ பொழுது ஒரு வண்ணமுமாக வளர்த்து வரும்‌ 
நாளில்‌. 


(பிள்ளைகள்‌ நால்வருக்கும்‌ பெயர்‌ சூட்டுதல்‌) 


பத்தாவது நாளையிலே அவர்‌ 
பெற்ற சிறு பாலகர்க்கே 

95 பெயர்‌ கொடுக்க வேணுமென்று அப்போ 
பெருமையாக தசரதரும்‌ 
வதிர்ஷ்டரையும்‌ தானழைத்து நல்ல 


வகையுடனே பெயர்கொடுத்தார்‌ 


அதாவது வதிர்ஷ்டர்‌ வந்து முதன்‌ முதலாக கோசலை வயிற்‌ 
றில்‌ பிறந்த பாலகனுக்கு என்ன விதமாகப்‌ பெயர்‌ கொடுக்கிறார்‌ 
ஆனால்‌ 


சித்திரை மாதத்திலே 

100 சேர்ந்தபுனர்பூச நட்சத்திரம்‌ 
கார்க்கடக லக்கணத்தில்‌ 
காணும்‌ குருச்சேந்திர யோகத்‌ திலே 
அய்ந்துகிரகம்‌ உச்சத்திலே 
அருமையாகப்‌ பிறந்த பாலன்‌ 

105 என்று எண்ணி வதிர்ஷ்டருமே 
என்னவிதமாகப்‌ பெயர்கொடுத்தார்‌ 


அதாவது கோசலை வயிற்றில்‌ பிறந்த பாலகனுக்கு முனிவர்‌ 
எப்படி பெயர்‌ கொடுக்கிறார்‌ ஆனால்‌. 


(வேறு)-(5) 
கராமலைக்‌ கைக்கருவி எய்த்தே 
அராவணையில்‌ துயில்வோம்‌ என அன்னாள்‌ 


101 கர்க்கடக லக்கணம்‌_—கட க லக்கினம்‌, கர்க்கடக, இராசி. இலக்கினம்‌ 
இராசி உதயம்‌ (தன்முழுத்‌ தம்‌.) 

102 குருசேந்திர யோகம்‌-குருசந்திரயோகம்‌ என்பது. 

104 இராமன்‌ பிறந்த வேளையைக்‌ குறிக்கும்‌ கம்பர்‌, *நால்வர்‌ உச்சரே* 
என்பர்‌ ஆனால்‌ வால்மீகி ஐந்து கிரகம்‌ உச்சம்‌ என்று குறிப்பது போலவே 
இங்கும்‌ சொல்லப்படுவது குறிப்பிடத்தக்கது. 

பாடல்‌-5 கம்பன்‌ பாட்டு சில மாறுதல்களுடன்‌ எடுத்தாளப்படுகிறது. 


சதா கல்யாணம்‌ | | 209 


விராவி அளித்தருள்‌ மெய்ப்‌ பொருளுக்கன்றே 
இராமா வெனப்‌ பெயர்‌ ஈந்தனரே* 


இந்த விதமாக கோசலை மகனுக்கு ராமனென்றும்‌ கைகேகி 
மகனுக்கு பரதனென்றும்‌ சுமத்திரையாள்‌ பெற்ற மகன்‌ முதல்‌ 
பிறந்த பாலகனுக்கு லெக்ஷ்மணன்‌ என்றும்‌ இரண்டாவது பிறந்த 
பாலகனுக்கு சத்துருக்கன்‌ என்றும்‌ பெயர்‌ கொடுத்தார்‌ பாலகர்‌ 
களும்‌ வளர்ந்து ஐந்துவயது பிராயம்‌ ஆனவுடன்‌ . 


(இராமன்‌ முதலானோர்‌ பலகலைகளும்‌ பயிலுதல்‌) 


ஐந்து நல்ல வயததிலே ஞீ ஒரு 

அண்ணாவியிடம்‌ படிக்கவைத்தார்‌ 

வாத்தியாரை வரவழைத்து அப்போ 
110 வாரிப்பொன்னை தான்கொடுத்து 

நான்கு நல்ல பாலரையும்‌ அவர்‌ 


நலமுடனே படிக்கவைத்தார்‌ 


இந்த விதமாக நான்கு பாலர்களும்‌ அண்ணாவியிடம்‌ என்ன 
விதமாக படித்து வருகிறார்‌ என்றால்‌. 


ஆதிநூல்‌ அரிச்சுவடி முதல்‌ 
ஆனநன்னூல்‌ இலக்கணங்கள்‌ 
115 நாலடியார்‌ திருக்குறளும்‌ அவர்‌ 
நலமுடனே தான்படித்தார்‌ 
- ஆனைஏற்றம்‌ குதிரையேற்றம்‌ நல்ல 
அழகுமுறை கிலம்புத்‌ தொழில்‌ 
கூடுவிட்டுக்‌ கூடுபாயும்‌ பல 
120 குயலவித்தை தான்படித்தார்‌ 
சண்டைசெய்ய தேர்நடத்த மற்றும்‌ 
சங்கீதங்கள்‌ தான்படித்தார்‌ 
(இப்படி) வேணுமென்ற கல்வி எல்லாம்‌ அவர்‌ 


விதவிதமாய்‌ தான்படித்தார்‌ 


இந்த விதமாக நான்கு பாலர்களும்‌ நான்கு வேதம்‌ ஆறு 
சாஸ்திரம்‌ பதினெண்புராணம்‌ இருபத்தெட்டு ஆகமம்‌ முப்பத்‌ 
* கராமலையத்‌ நளர்‌ கைக்கரி யெய்த்தே 
அராவணை யிலதுயில்‌ வோயென வந்நாள்‌ 
விராவி யளித்தருண்‌ மெய்ப்பொரு ளுக்கே 
இராம னெனப்‌ பெயரீந்தன னன்றே. 
108 அண்ணாவி-ஆசிரியர்‌. 
115. விளக்கம்‌ காண்க பக்‌: 109-110. வரி 109-114. 
120. குயலவித்தை-தேர்ந்த வித்தைகள்‌, குயலன்‌ -தேர்ந்‌ தவன்‌ 
தவி-14 


210 தமிழ்‌ வில்லுப்பாட்டுகள்‌ 


திரண்டு தருமம்‌ அறுபத்தி நான்கு கலைக்கியானம்‌ தொண்ணுத்‌ 
பால தாறுதத்துவம்‌ மனுவியாக்கியானம்‌ இதிகாசபுராணமென்று 
சொல்லக்கூடிய சகலகலைகனையும்‌ கற்றுணர்ந்தார்கள்‌ அப்பொழுது 
கர்சளுக்கும்‌ வயது பன்னிரண்டு ஆகிவிட்டது. 


(கூனிக்குஇராமன்‌ இழைத்த தீமையும்‌ அவள்‌ தந்த சாபமொழியும்‌) 


125 இந்தவிதம்‌ தானிருக்க அப்போ 
ஏதுசெய்தார்‌ ஸ்ரீராமன்‌ 
தம்பியான லெக்ஷ்மணனை அங்கு 
தானே ராமன்‌ கூட்டிக்கொண்டு 
(ஒரு) சுண்டுவில்லை கைலெடுத்து வெகு 
130 துரிதமாக இரண்டுபேரும்‌ 
சட்டுத்‌ தெறித்து விளையாட அவர்‌ 


தெருவதிலே வழிவாறார்‌ 


இந்தவிதமாக இராமன்‌ லெக்்மணன்‌ இரு பேரும்‌ சிட்டு 
தெறிக்கும்‌ வில்லைக்‌ கைலெடுத்து தெருவீதியாக வரும்போது 
அவர்களுக்கு எதிராக யார்‌ வருகிறாள்‌ என்றால்‌ கைகேசி வீட்டில்‌ 
வேலைசெய்யும்‌ மந்தாரை என்ற கூன்‌ கிழவியான வள்‌. 


என்னஎன்ன விதமாக அங்கு 
ஏடிவாறாள்‌ மந்தாரை 

135 இருபத்தோரு கூனும்கூனி அவள்‌ 
இருபத்தோரு குடமும்வைத்து 
ராமனுக்கு எதிராக அங்கு 
நலமுடனே ஏகவொழுள்‌ 
கண்டாரே ஸ்ரீராமர்‌ அப்போ 


140 கண்ணடங்கா கோபம்கொண்டார்‌ 


வாராய்‌ தம்பி லெக்மணா நமது அய்யோத்தியாபுரி 
பட்டணத்தில்‌ இதுநாள்வரை இப்படிப்பட்ட அபயக்குற்றம்‌ 


124-125: இடைஉரை : கல்வி வகைகள்‌ இவ்வாறே அடுக்கிக்‌ கூறுதல்‌ பல 
இடங்களிலும்‌ காணலாம்‌. 

129 சுண்டுவில்‌-கல்‌ முதலியன செலுத்தும்‌ சிறுவில்‌, சுண்டு-சிறிய (சுண்‌ 
டெலி, சுண்டுவிரல்‌) 

131 சிட்டுத்‌ தெறிந்து-சிட்டுக்குருவியை அடித்து 

132-133 இடைஉரை: மந்தாரை--மந்தரை 

135. மந்தரையின்‌ கூன்‌ உயர்வுபடுத்திக்‌ கூறப்படுகிறது. 
140-141. இடைஉரை: உடல்‌ உறுப்புக்‌ குறைபாடு “அபயக்‌ குற்றம்‌? எனப்படு 
கிறது. (அவயவக்‌ குற்றம்‌) 


211 


ட 


சீதா கல்யாணம்‌ 


உள்ளவர்களைக்‌ கண்டதே கிடையாது. ஆகையினால்‌ தம்பி 
லெக்ஷ்மணா 


(அடே) கொண்டுவாடா சுண்டுவில்லை இப்போ 
கொல்லவேணும்‌ கூனியைத்தான்‌ 
என்றுசொல்லி எம்பெருமான்‌ அப்போ . 
எடுத்தாரே சுண்டுவில்லை 
145 சுண்டுவில்லை கையிலெடுத்து ராமர்‌ 
துரிதமாகக்‌ கணைதொடுத்தார்‌ 
குண்டுகணை பட்டபோது அவள்‌ 


கூனதுதான்‌ நிமிர்ந்திடுமாம்‌ 
இந்தவிதமாக ராமன்‌ வில்வளைத்து கணைதொடுத்தபோது 
அந்தக்‌ கணையானது கூன்முதுகிலே பட்டபோது இருபத்தொரு 
குடமும்‌ உடைந்து இருபத்தொரு கூனும்‌ ஒரே கூனாக நிமிர்ந்‌ 
திடுமாம்‌ 


கூனதுதான்‌ நிமிர்ந்தவுடன்‌ அவள்‌ 

150 கொடுத்தாளே சாபமது 
(ஏ)சிட்டிதலையா ஸ்ரீராமா நீ 
செய்யலாமா இந்தவேலை 

(என்‌) கூனதுவும்‌ நிமிர்ந்திடவே நீ 

கொடுமுடிகள்‌ செய்யலாமா 

155 (இதோ) கொடுக்கிறேன்பார்‌ சாபமது என்று 
கொடுத்தாளே கூன்ழெவி 


இந்தவிதமாக மந்தாரை என்ற கூன்றெவியானவள்‌ கூன்‌ 
நிமிர்ந்தவுடன்‌ வேதனை பொறுக்கமுடியாமல்‌ இராமனுக்கு என்ன 
விதமாக சாபமிட்டாளென்றால்‌ 


வாராயப்பா ஸ்ரீராமா இப்போ 
வார்த்தை ஒன்று சொல்லக்கேளாய்‌ 
(என்‌) கூனைநீயும்‌ நிமிர்த்‌ ததினால்‌ நீ 
160 கொடுவனமே சென்றிழிவாய்‌ 
பதினாங்கு வருடமட்டும்‌ நீ 


பாரவனம்‌ சென்றிடுவாய்‌ 


148. கூனியின்‌ கூன்‌ நிமிர்ந்ததாகக்‌ கூறப்படுகிறது. ஆழ்வார்கள்‌ அருளிய 
கனகம்‌ புகத்தெறித்த கொற்றவில்லி, “கூனே சிதைய வுண்டைவின்‌ னிறத்திற்‌ 
றெறித்தாய்‌' எனும்‌ தொடர்கன்‌ இங்கே ஒப்பு நாக்கத்‌ தக்கன. 

154, கொடுமுடிகள்‌ -கொடுமைகள்‌. 

161. பதினாங்கு-பதினான்கு. 


212 தமிழ்‌ வில்லுப்பாட்டுகள்‌ 


ஈரேழு வருடமட்டும்‌ நீயும்‌ 


ஏகவேணும்‌ வனமதற்கு 
165 (அந்த) பரதனுமே நாடாள்வான்‌ நீ 


பாரவனம்‌ போகவேணும்‌ 


என்று மந்தாரைக்‌ கூன்கிழவியானவள்‌ ராமனைப்பார்த்து 
ஏராமா நீ பதினான்கு வருடம்‌ பாரவனம்‌ போவாய்‌ உன்தம்பி 
பரதன்‌ நாடாள்வான்‌ என்று சாபத்தைக்‌ கொடுத்தாள்‌. இந்த 
சாபத்தைப்பெற்றுக்கொண்டு ராமன்‌ அரண்மனைவந்து சேர்ந்தான்‌ 
(வேள்விக்கு இடையூறு செய்யும்‌ தாடகையை அழிக்க 


இராமனைத்தன்னுடன்‌ அனுப்புமாறு விசுவாமித்திரர்‌ 
தசரதனிடம்‌ கேட்டல்‌) 


இத்தவிதம்‌ தானிருக்க அப்போ 
இன்னுமென்ன நடக்குதென்றால்‌ 
பவளவாள்‌ மலைதனிலே அந்த 
170 பாரமுனி விஸ்வாமுத்திரர்‌ 
தாடகையாள்‌ வனமதிலே அந்த 
தவமுனிவர்‌ விஸ்வாமுத்திரர்‌ 
விண்ணவர்க்கு என்றுசொல்லி நல்ல 
வேள்விஒன்று நடத்துகிறார்‌ 
175 அந்தநல்ல வேள்வியைத்தான்‌ அங்கு 


அழித்தாளே தாடகையாள்‌ 


இந்தவிதமாக விஸ்வாமுத்திர மகாமுனிவர்‌ தாடகையாள்‌ 
மலையில்‌ விண்ணவர்க்கென்று ஒரு வேள்வி நடத்தினார்‌ அந்த 
வேள்வியை இராவணன்‌ பாட்டியான தாடகைவந்து சிறுநீரால்‌ 
அழித்து பங்கம்‌ செய்தாள்‌ அதையறிந்த விஸ்வாமுத்திரர்‌ 


(அந்த) தாட கையைக்‌ கொல்வதற்கு . அந்த 
தவமுனிவர்‌ விஸ்வாமுத்திரர்‌ 
அய்யோத்தி நாடதற்கு அவர்‌ 
160 அவசரமாய்‌ தானும்வந்து 
தசரத மன்னனிடம்‌ அந்த 
தாடகையைக்‌ கொல்வதற்கு 
தரவேணும்‌ ராமனைத்தான்‌ நீ 


தானேயிப்போ தசரதனே 


166. பாரவனம்‌-பெரியவனம்‌ (இவ்வாறே பாரமுனி காண்க) 


169. விசுவாமித்திரர்‌ வேள்வி செய்யும்‌ இடம்‌ 'பவளவாள்‌ மலை' எனக்‌ 
கற்பிக்கப்படுகிறது. 
2170: விஸ்வாமுத்திரர்‌-விசுவாமித்திரர்‌. 
k 


சீதா கல்யாணம்‌ 213 


185 ராச்சதையைக்‌ கொல்வதற்கு நீ 
ராமனையும்‌ தந்திடுவாய்‌ 
இந்தவிதமாக விஸ்வாமுத்திர மகாமுனிவர்‌ தாடகையைகீ 
கொல்வதற்குத்‌ தசரதரிடம்‌ உன்மகன்‌ ராமனை மட்டும்‌ அனுப்‌ 
பிடுவாய்‌ என்று கேட்ட மாத்திரத்தில்‌ தசரதர்‌ மனங்கலங்கி 
என்ன சொல்லுகிறார்‌ ஆனால்‌ 


(மைந்தனை அனுப்பத்‌ தசரதன்‌ மறுத்தல்‌) 


(சுவாமி) அறுபதினாயிரம்‌ வருடமட்டும்‌ நான்‌ 
அருமைபாலர்‌ இல்லாமல்‌ 
தவமான தவமிருந்து இங்கு . 
190 தானேபெற்றேன்‌ ராமனையும்‌ 
(அவன்‌) அல்லும்‌ பகலுமாக என்‌ 
அருகினிலே தானிருந்து 
(என்‌) கவலைகளை மாற்றிவாறான்‌ எந்தன்‌ 


கண்மணிதான்‌ ஸ்ரீராமன்‌ 


சுவாமி நான்‌ அறுபதினாயிரம்‌ வருடமாகப்‌ பிள்ளை இல்லாமல்‌ 
அருந்தவத்தினால்‌ பெற்றபாலகன்‌ என்மகன்‌ இராமன்‌ 
ஆகையினால்‌ ராமனை மட்டும்‌ நான்‌ தரமாட்டேன்‌ வேறு 
சேனைபடை யானைப்படை குதிரைப்படை தேர்ப்படை எது 
வேண்டுமானாலும்‌ தருகிறேன்‌ என்று தசரதர்‌ சொன்ன மாத்திரத்‌ 
தில்‌ முனிவர்‌ கண்கள்‌ சிவக்க கடுங்கோபமாக நின்றார்‌. 


(வசிட்டரின்‌ அறிவுரையால்‌ தசரதன்‌ இராம 
இலக்குவரை அனுப்புதல்‌) 


195 அறிந்தாரே வதிர்ஷ்டமுனி அதை 
அன்னேர வேளையிலே 
மோசமல்லோ வந்ததென்று அந்த 
முனிநாதர்‌ ஏடவாருர்‌ 
தசரதரின்‌ கொலுவைநோக்கி அந்த 


200 தவமுனிவர்‌ ஏகிவாறார்‌ 


இந்தவிதமாக வதிர்ஷ்டமுனிவர்‌ தசரத மன்னன்‌ கொலுவில்‌ 
வந்து வாராய்‌ தசரதா உன்‌ மகன்‌ ராமனுக்கு நன்மை செய்ய 
வந்தவர்‌ அவரை மதியாமல்‌ நீ பேசலாமா. அவர்‌ ஒருகாலத்தில்‌ 
சூரியகுல வம்சத்தில்‌ பிறந்த அரிச்சேந்திரனை ஆட்டிவைத்தவர்‌ 
அவர்‌ மகிமை தெரிந்திருந்தும்‌ நீ இப்படிப்‌ பேசலாமா. ஆகையால்‌ 


185. ராச்சதை-ராட்சசி, அரக்கி, 


214 தமிழ்‌ வில்லுப்பாட்டுகள்‌ 


நீ செய்த குற்றத்திற்கு உன்மகன்‌ ராமனோடு லெக்ஷ்மணனையும்‌ 
அனுப்பிவைப்பாய்‌ என்று வதிர்ஷ்டரர்‌ சொன்ன மாத்திரத்தில்‌ 


தசரதராம்‌ மன்னனவர்‌ உடனே 
தவமுனிவர்‌ சொல்படியே 
ராமர்‌ லெக்ஷ்மணர்‌ இருபேரையும்‌ அப்போ 
தலமுடனே அருகழைத்து 

205 மாமுனிவர்‌ கையில்கொடுத்து அந்த 


மன்னவனும்‌ ஏதுசொல்வார்‌ 


சுவாமி என்‌ மகன்களாகிய ராமன்‌ லெக்ஷ்மணன்‌ இருபேரை 
யும்‌ தங்களிடம்‌ அடைக்கலமாகத்‌ தந்துவிட்டேன்‌.இனி அன்னையும்‌ 
பிதாவும்‌ குருவும்‌ தாங்களேதான்‌ என்று சொல்லி பாலர்களைக்‌ 
கொடுத்தார்‌, மகாமுனிவர்‌ இருபாலர்களையும்‌ கூட்டிக்கொண்டு 
தெருவீதியாக வாறபோது 


அய்யோத்தி ஜனங்களெல்லாம்‌ நல்ல 

அரிராமன்‌ வாழ்கவென்று 

இராமன்‌ வாழ்க வாழ்கவென்று அப்போ 
210 வாழ்த்திநல்ல விடைகொடுத்தார்‌ 

இருபேரையும்‌ கையில்பிடித்து அப்போ 

ஏகிவாருர்‌ மாமுனிவர்‌ 

என்ன என்ன விதமாக அங்கு 


ஏகிவாருர்‌ மூன்றுபேரும்‌ 


அதாவது விஸ்வாமுத்திர மகாமுனிவர்‌ ராமன்‌ லெக்ஷ்மணன்‌ 
இருபேரையும்‌ கையில்‌ பிடித்துக்கொண்டு என்னவிதமாக தெரு 
வீதி வருகிறார்கள்‌ என்றால்‌ 
(வேறு)-(6) 
காடிசடை வளர்த்த சன்யாசி முன்னே வாருர்‌- 
சன்யாசி முன்னே வாடுர்‌ 
மோடிநடை நடந்து என்‌ பாஞ்சாலக்‌ குயிலே 
முத்துரெண்டும்‌ வருகுதேஎன்‌ பூஞ்சோலைக்‌ குயிலே 


கோதண்டம்‌ கைபிடித்து கோசிகரை முன்னேவிட்டு 

-கோசிகரை முன்னேவிட்டு 
வாதம்பிஎன்று சொல்லி ஓம்‌ நமோ நாராயணா 
வாருரே வீதிவழி ஓதப்‌ பாராயணம்‌ 


200-201. இடைஉரை : அரிச்சேந்திரன்‌ - அரிச்சந்திரன்‌. இலக்குவனை 
 அனுப்பியதற்குக்‌ காரணம்‌ இவ்வாறு கூறப்படுகிறது. 


ன ல்‌. 6. மோடிநடை-மோடு- நடை, பெருமை கொண்ட நடை, 
கி்‌ டட 


சதா கல்யாணம்‌ அட 
ட 


215 இந்தநல்ல விதமாக அங்கு 
ஏடிவாருர்‌ மூன்றுபேரும்‌ 
அய்யோத்தி தனைக்கடந்து அப்போ 
அவசரமாய்‌ ஏகவொரறுர்‌ 
காடுநல்ல சோலைவிட்டு : நல்ல 
220 கரியமலை தனைக்கடந்து 
தாடகையாள்‌ வனமதிலே அங்கு 


தானேவந்தார்‌ மூன்றுபேரும்‌ 


இந்தவிதமாக மூன்றுபேரும்‌ தாடகையாள்‌ மலையில்‌ வந்து 
ராமன்‌ லெக்ஷ்மணன்‌ இருபேரையும்‌ காவலாகவைத்து மகா முனி 
யாகிய விஸ்வாமுத்திரர்‌ வேள்வியை நடத்துகிறார்‌. அப்போது 
வேள்விப்‌ புகையானது அகாயத்தில்‌ போகிறதைக கண்ட 
தாடகை பழையபடி. கோபம்‌ கொண்டு 


(வேள்வி அழிக்கத்‌ தாடகை வருதல்‌) 


ஆங்கார வேகத்தோடு பாவி 
அலறியவள்‌ ஏகிவாருள்‌ | 

225 (அவள்‌) ஓடிவரும்‌ வேகத்திலே அங்கே 
ஒடித்திடுமாம்‌ மரங்களெல்லாம்‌ 
மலைகளுமே தான்நொறுங்க அந்து 
மாயாவி ஓடிவாரறாள்‌ 
தவமுனிவர்‌ வேள்விபக்கம்‌ அந்து 

230 தாடகையாள்‌ வந்துநின்று 

என்னஎன்ன விதமாக அப்போ 


ஏற்றபாவி சொல்லுகிறாள்‌ 


அடே கிழட்டு முனியே உனக்கு இன்னும்‌ மானமில்லையா 
சிட்டு தெறிக்கும்‌ வில்லைக்‌ கையில்‌ வைத்திருக்கும்‌ சிறுவர்களைக்‌ 
கூட்டிவந்து காவலாக வைத்திருக்கிருயே இவர்கள்‌ உயிரை 
எமனுக்குப்‌ பறிகொடுக்கவா வந்திருக்கிறார்கள்‌ என்று கோபமாகப்‌ 
பேசிக்கொண்டு க 


மலையிலுள்ள மரங்களையும்‌ அந்த 
மாயன்மேலே வீசுகிறாள்‌ 

235 கல்களையும்‌ தான்தூக்கி அவள்‌ 
கண்டமட்டும்‌ வீசுகிறாள்‌ 
அறிந்தாரே எம்பெருமான்‌ அதை 


அன்னேர வேளையிலே 


236. கண்ட மட்டூம்‌-தாறுமாறாக, 


216 தமிழ்‌ வில்லுப்பாட்டுகள்‌ 


மோசமல்லலா வந்ததென்று 
240 முகுந்தனுமே தான்நினைத்து 

கையிலிருந்த வில்லாலே 

கல்களையும்‌ தட்டலுற்றார்‌ 


அந்த 


அந்த 


இந்தவிதமாக எம்பெருமான்‌ தட்டின கல்கள்‌ மரங்கள்‌ அந்த 
அரக்கிமேல்‌ போய்‌ விழுந்ததாம்‌. மேலும்‌ எம்பெருமான்‌ எப்படி 
எண்ணுகிறாரென்றால்‌ ஆகா இனி இவளை பெண்‌ என்று எண்ணக்‌ 
கூடாது அதாவது தன்னைக்‌ கொல்லவரும்‌ பசுவானாலும்‌ தான்‌ 
கொல்லலாம்‌ என்று வேதவாக்கியம்‌ இருக்கிறது ஆகையால்‌ 
இவளைக்‌ கொல்லாமல்‌ விடக்கூடாது என்று எண்ணி எம்பெருமான்‌ 


(இராம பாணத்தால்‌ தாடகை வீழ்தல்‌) 


வில்லதையும்‌ கைலெடுத்து 
வேகமாக நாண்பூட்டி 

245 அக்கினி அஸ்திரத்தை 
அவசரமாய்‌ வில்லில்வைத்து 
காதுவரை தானிழுத்து 
கண்ணபிரான்‌ இழுத்துவிட்டார்‌ 
அந்தநல்ல அஸ்திரம்தான்‌ 

250 அதிவேகமாய்‌ தானும்வந்து 
தாடகையாள்‌ மார்பதிலே. 
தானேவந்து பாய்ந்திடுமாம்‌ 


ராமன்‌ 
அவர்‌ 
நல்ல 
அப்போ 


பாணம்‌ 


இந்தவிதமாக எம்பெருமான்‌ விட்ட அக்கினி அஸ்திரமானது 
தாடகையாள்‌ மார்பில்‌ பாய்ந்து ஊடுருவிச்‌ சென்றது. உடனே 


தாட்கையாள்‌ 


அடியற்ற மரம்போலே 
அடித்தலறி கீழ்விழ்ந்தாள்‌ 

255 வேரறுந்த மரம்போலே 
விழுந்தாளே பூமியிலே 
மலைபோலே தான்விழுந்தாள்‌ 
மாயவனை காணலுற்றுள்‌ 
மாயன்‌ சுருபமதை கண்ணால்‌ கண்டு 

260 மங்கையவள்‌ வணங்குகிறாள்‌ 


299, சுருபம்‌— வடிவம்‌ 


அவள்‌ 


அவள்‌ 


அப்போ 


அந்த 


217 


சீதா கல்யாணம்‌ 


கவாமி நான்‌ மாயன்‌ என்று அறியாமல்‌ மாபாவி கெட்டுவிட்‌ 
டேன்‌ மேலும்‌ தாங்கள்‌ கையினால்‌ நான்‌ மடிவதற்கு என்ன தவ 
மிருந்தேனோ சுவாமி என்‌ பெயர்‌ இவ்வுலகத்தில்‌எப்போதும்‌ விளங்‌ 
கும்படியாக எனக்கு ஒருவரம்‌ கொடுக்கவேணுமென்று வணங்‌ 
கினாள்‌. 


(தாடகை யெயர்‌ நிலைக்க இராமன்‌ வரம்‌ அளித்தல்‌) 


அப்போது எம்பெருமான்‌ ஒரு 
ஆலோசனை தானும்செய்து 
நட்சத்திர மாகவேதான்‌ இந்த 
நாட்டிலேயும்‌ துலங்கிடுவாய்‌ 

265 தென்கிழக்கு மூலையிலே நீ 
திடமுடனே உதித்திடுவாய்‌ 
தாடகை வெள்ளியென்று உன்னை 
தாரணியில்‌ சொல்லிடுவார்‌ 
என்று சொல்லி எம்பெருமான்‌ அப்போ 


270 ஏற்றவரம்‌ தான்‌ கொடுத்தார்‌ 


இந்தவிதமாக எம்பெருமான்‌ தாடகைக்கு நட்சத்திர பதவி 
வரம்‌ கொடுக்கவும்‌ தாடகையின்‌ உயிர்‌ பிரிந்து விட்டது. 


(மாரீசனும்‌ சுபாகுவும்‌ போர்‌ செய்தல்‌) 


இந்த நல்ல விதமாக ஏற்ற 
தாடகையாள்‌ மடிந்தபோது 
(அவள்‌) அருமைமக்கள்‌ இருபேரும்‌ அங்கு 
அவசரமாய்‌ ஓடிவந்து 
275 என்ன என்ன விதமாக அப்போ 


எம்பெருமானிடம்‌ சொல்லுகிறார்‌ 


அடேய்‌ சிறுவர்களே எங்கள்‌ தாயைக்‌ கொன்ற உங்களைக்‌ 
கொல்லாமல்‌ விடுவதில்லை என்று எம்பெருமானிடம்‌ சண்டை 
செய்தார்‌. 

உடனே எம்பெருமான்‌ வில்வளைத்து ஒரு கணை தொடுத்தார்‌ 
அந்தக்‌ கணையானது காடகையின்‌ மூத்தமகன்‌ சுவாகு தலையை 
அறுத்தெறிந்தது. இளைய மகன்‌ மாரீசன்‌ அலைகடலில்‌ போய்‌ 
ஒளித்தான்‌ இந்தவிதமாக இருக்கும்‌ சமயம்‌ மகாமுனிவரான 
விஸ்வாமுத்திரர்‌. 


273. மக்கள்‌ இருபேகும்‌-மாரீசனும்‌ சுபாகுவும்‌ (தாடகையின்‌ மைத்தர்கள்‌ ) 


218 .... தமிழ்‌ வீல்லுப்பாட்டுகள்‌ 
(வேள்வியில்‌ கிடைத்த அஸ்திரங்களை முனிவர்‌ 
இலக்குவனுக்கு அளித்தல்‌) 


தாடகைசங்காரம்‌ முடிந்ததனால்‌ வேள்வி 

தவமுனிவர்‌ பூர்த்தி செய்தார்‌ 

வேள்வியிலே தான்‌ கிடைத்த நல்ல 
280 வெற்றியுள்ள அஸ்திரங்கள்‌ 

மாமுனிவர்‌ கைலெடுத்து அப்போ 

மாயன்‌ தம்பியிடம்‌ தான்‌ கொடுத்து 

என்ன என்ன விதமாக அங்கே 


ஏற்றமாமுனிவர்‌ சொல்லுகிறார்‌. 


இந்த விதமாக வேள்வியில்‌ கிடைத்த அஸ்திரங்களை எடுத்து 
விஸ்வாமுத்திர மகாமுனிவர்‌ ராமன்‌ தம்பியாகிய லெக்ஷ்மண 
னிடம்‌ கொடுத்து வாராய்‌ லெக்ஷ்மணா நீ இந்து அஸ்திரங்களை 
வைத்து பதிநாலு வருடம்‌ பதிநாலு நாள்‌ பதிநாலு நாழிகைஊண்‌ 
உறக்கம்‌ இல்லாமல்‌ பாவித்து வந்தால்‌ இந்த அஸ்திரங்கள்‌ என்ன 
செய்யுமென்றால்‌. 


285 இலங்கையைத்‌ தான்‌ அழித்திடுமே நல்ல 
ஏழு சாகரத்தை ஓடுக்கிடுமே 
வரம்பெற்ற இராவணனை மாய்த்து 
வைகுந்தம்‌ சேர்த்‌ திடுமே 
இந்திரசைத்து அனவனை நல்ல 


290 எமலோகம்‌ சேர்த்திடுமே 


இத்தவிதமாக வார்த்தைகளை லெக்்மணனிடம்‌ சொல்லி மகா 
முனிவர்‌ அஸ்திரங்களை இளையவர்‌ கையில்‌ கொடுத்து அன்று இரவு 
முழுவதும்‌ அந்த வனத்தில்‌ தங்கியிருந்தார்கள்‌. 


(இராமன்‌ அயோத்திக்குத்‌ திரும்ப விரும்புதல்‌) 


மறுநாள்‌ நல்ல தினமதிலே இரு 
மாயன்‌ அரி கோபாலன்‌ 
விஸ்வா முத்திரர்‌ முகம்பார்த்து அந்த 
வேதமாலும்‌ ஏது சொல்வார்‌ 

295 என்‌ குருவே மாமுனியே இப்போ 


எந்தன்‌ வார்த்தை கேட்டிடுங்கோ 


உ மு அஸ்திரங்களை இலக்குவனிடம்‌ அளித்த 
தாகக்‌ கூறுதல்‌ காண்க . ஏழு சாகரம்‌ -ஏழுகடல்கள்‌ 289. இ சை - 
இந்திரசித்து பயண்வ்லு 


சதா கல்யாணம்‌ 219 

......... _-.__ -_-_ ———— 
சுவாமி நாங்கள்‌ தாடகை சம்பாரம்‌ செய்யவேணுமென்று 

வந்தோம்‌ இப்போது தாடகை சம்மாரம்‌ செய்துவிட்டோம்‌. 


ஆகையினால்‌ மாமுனியே இனி 
அய்யோத்தி போகவேணும்‌ 
(என்று) மாயபிரான்‌ சொன்னபோது அத்த 


300 மாமுனிவர்‌ ஏது சொல்வார்‌ 


இந்த விதமாக ஸ்ரீராமர்‌ அய்யோத்தி போகவேணுமென்று 
சொன்ன மாத்திரத்தில்‌ மகாமுனிவர்‌ என்னசொல்லுூருர்‌ என்றால்‌ 
வாராய்‌ ராமா உலகில்‌ செல்வச்‌ சிறப்பு நீதி நெறி தவறாத நாடு 
அய்யோத்தி, ஆனாலும்‌ 


(மிதிலை செல்வோமென முனிவர்‌ கூறுதல்‌) 


(அந்த) அய்யோத்தியிலும்‌ அய்ந்து பங்காய்‌ நல்ல 
அழகு மிதுளைநகர்‌ இருக்குதப்பா 
மிதுளைநகர்‌ பார்க்கவேணும்‌ இப்போ 


மேகவர்ண கோபாலா 


வாராய்‌ ராமா உங்கள்‌ அய்யோத்தியை விட ஐந்து பங்கு 
அழகு பொருந்திய நாடு மிதுளைநகர்‌ அந்நகரை ஆண்டு வரும்‌ 
ஜனகராஜன்‌ திருமகள்‌ ஜானகி என்ற சீதா பிராட்டி அந்த சீதா 
பதினாறு வயதில்‌ பருவப்‌ பெண்ணா, கன்னிகாமாடத்தில்‌ தோழிப்‌ 
பெண்களோடு அமர்ந்திருக்றொள்‌ அந்த சீதாவை பல தேசத்து 
மன்னர்கள்‌ பெண்‌ கேட்டார்கள்‌ அதை அறிந்த ஜனகராஜன்‌ 
குலகுருவான 


305 சதானந்தர்‌ இடத்தில்‌ சென்று அப்போ 
சனகராஜன்‌ தானும்‌ சொல்வார்‌ ன 
சீதையைப்‌ பெண்‌ கேட்கும்‌ மன்னர்‌ நமது 
சிவதனுசை வளைக்க வேணும்‌ 
(அந்த) வில்வளைத்த மன்னனுக்கே மகளை 


310 விவாகம்‌ செய்து கொடுப்பேன்‌ என்றார்‌ 


இந்த விதமாக ஜனகரா ஜன்‌ சொல்லியிருக்கிறார்‌ அன்றுமுதல்‌ 
இன்று வரையில்‌ வில்விழா நடந்து வருகிறது ஆகையால்‌ ராமா 
அந்த வில்விழா பார்க்கப்‌ போக வேண்டுமா அல்லது அய்யோத்தி 


296 _297.சம்காரம்‌ சம்பாரம்‌ சம்மாரம்‌ சங்‌ ம்‌ என்‌ லார்‌ 
ச மகாரம்‌. ரம்‌ சங்காரம்‌ என்றெர்லாம்‌ சொல்‌ 
பலவடிவில்‌ வழங்கப்படுகிறது. அனைத்தும்‌ பேச்சு வழக்கில பண்ன. 
302, மிதிலை நகர்‌ “மிதுளே நகர்‌” என்று வழங்கப்படுகிறது. 


220 தமிழ்‌ வில்லுப்பாட்டுகள்‌ 


தான்‌ போக வேண்டுமா என்று கேட்ட மாத்திரத்தில்‌ எம்‌ 
பெருமானுக்கு 


வில்லென்று சொன்னபோது ஒரு 
வேகமது வந்திடுமாம்‌ 
என்குருவே மாமுனியே இப்போ 
எந்தன்‌ வார்த்தை கேட்டிடுங்கோ 

315 அய்யோத்தி போக வேண்டாம்‌ நல்ல 


அழகு மிதுளைநகர்‌ போகவேணும்‌ 


என்று எம்பெருமான்‌ சொன்னமாத்திரத்தில்மகாமுனிவர்‌ 
இரு பேரையும்‌ கூட்டிக்கொண்டு. 


(மிதிலைவரும்‌ வழியில்‌ அகலிகை'சாபவிமோனம்‌' பெறுதல்‌) 


அடந்தவனம்‌ தனைக்கடந்து அவர்‌ 
அவசரமாய்‌ ஏகிவாருர்‌ 


வனமான வனங்‌ கடந்து ர அப்போ 
320 வாருரே மூன்று பேரும்‌ 
அதலிகா வனமதிலே அவர்‌ 
அவசரமாய்‌ வாறபோது 
(ஒரு) கருங்கல்லின்மேலேயல்லோ நல்ல 
கார்வண்ணன்‌ பாதம்‌ பட்டிடுமாம்‌ 
325 (அந்த) கல்லுமொரு பெண்ணாகி நின்று 


கார்வண்ணனை வணங்கிடுவாள்‌ 


இந்தவிதமாக எம்பெருமான்‌ அதலிகை வனத்தில்‌ வாறபோது 
ஒரு கருங்கல்‌ மீதில்‌ எம்பெருமான்‌ கால்‌ பாதம்‌ பட்ட மாத்திரத்‌ 
தில்‌ அந்த கல்லும்‌ ஒரு பெண்ணாகி கண்ணன்‌ முன்னே வணங்கி 
நின்றாளாம்‌. 


அதை அறிந்தார்‌ மாயபிரான்‌ அப்போ 

அருள்‌ முனிவர்‌ இடமதிலே 

என்னஎன்ன விதமாக அங்கு 
330 எம்பெருமான்‌ கேட்கலுற்றார்‌ 

என்‌ குருவே குருநாதா இப்போ 


எந்தன்‌ வார்த்தை கேட்டிடுங்கோ 
சுவாமி உலகிலுள்ள மானிடர்கள்‌ கால்பாதம்‌ ஒரு கல்லில்‌ 
பட்டால்‌ ரத்தம்‌ கசிந்து வரும்‌ இங்கு என்‌ பாதமானது இந்த 
கல்லில்‌ படவும்‌ இந்தக்‌ கல்‌ ஒரு பெண்ணாக என்னை வணங்கக்‌ 
காரணம்‌ என்னவென்று 


321. அகலிகை வனம்‌, “அதலிகா வனம்‌” எனப்படுகிறது. 


சதா கல்யாணம்‌ 


எம்பெருமான்‌ கேட்டபோது அங்கு 
ஏதுசொல்வார்‌ மாமுனிவர்‌ 
335 (ஏ) உலகளந்த மாயவனே இது 


உந்தனுட மகிமையப்பா 


வாராய்‌ இராமா இதுவெல்லாம்‌ உன்மகிமையல்லாமல்‌ வேறு 
ஒன்றும்‌ கிடையாது அதாவது இந்தப்‌ பெண்‌ கெளதமருடைய 
தேவி. இவள்‌ பெயர்தான்‌ அதலிகை. இவள்‌ கெளதமருக்குச்‌ 
செய்த குற்றத்திற்காகவேண்டி இந்த பெண்ணை கெளதமர்‌ கல்‌ 
லாகச்‌ சாபமிட்டார்‌ 


அப்போது அதலிகையாள்‌ அந்த 
அருள்முனிவர்‌ இடமதிலே 
எந்தனுட சாபமது சுவாமி 
340 எப்போது நிவர்த்தியாகும்‌ 
(என்று) அதலிகையாள்‌ கேட்டபோது நல்ல 


அருள்முனிவர்‌ ஏதுசொல்வார்‌ 


வாராய்‌ பெண்ணே அதலிகை உனக்கு இந்த சாபம்‌ எப்போது 
நிவர்த்தியாகுமென்றால்‌ அய்யோத்தி நாட்டு மன்னன்‌ தேவியான 
கோசலைக்குப்‌ பிள்ளையாகப்‌ பிறந்து வளர்ந்து பதினாறு வயது 
பிராயத்தில்‌ தவத்திலே சிறந்த 


தவமுனியாம்‌ விஸ்வாமுத்திரர்‌ அந்த 
தாடகையாள்‌ வனமதிலே 

345 விண்ணவர்க்கு என்றுசொல்லி நல்ல 
வேள்விகளும்‌ நடத்திடுவார்‌ 
அந்தநல்ல வேள்விகளை அப்போ 


அழித்திடுவாள்‌ தாட கையாள்‌ 


அந்தத்‌ தாடகையைக்‌ கொல்வதற்கு விஸ்வாமுத்திரர்‌ ராமன்‌ 
லெக்ஷ்மணன்‌ இருபேரையும்‌ கூட்டிவந்து தாடகையை சங்கரித்து 
வேள்வியை முடித்து 


வாழ்மிதுளை போகவென்று அப்போ 
350 வந்திடுவார்‌ மூன்றுபேரும்‌ 
அந்தநல்ல சமயத்திலே நல்ல 


அச்சுதனார்‌ திருப்பாதம்‌ 


336-337. இடைஉரை : அதலிகை- கவிகை. “கெள 
குற்ற இங்‌ 3௧ விவரி$கப்படவில்லை. “அ தமருக்குச்‌ செய்த 


222 தமிழ்‌ வில்லுப்பாட்டுகள்‌ 


(இந்த) கல்லதிலே பட்டபோது கரும்‌ 
கல்லும்பெண்ணாப்‌ மாறிடுமாம்‌ 


என்று கெளதம மகாமுனிவர்‌ சொன்னவாக்கின்படி ராமா 
உன்பாதம்பட்டவுடன்‌ கல்லும்‌ பெண்ணாக மாறிவிட்டது என்று 
வீஸ்வாமுத்திரர்‌ சொன்ன மாத்திரத்தில்‌ 


355 எம்பெருமான்‌ மாயவர்தான்‌ அங்கு 
ஏதுசொல்வார்‌ அந்நேரம்‌ 
என்குருவே மாமுனியே இப்போ 


எந்தன்வார்த்தை கேட்டிடுங்கோ 
சுவாமி அப்படியானால்‌ இந்த அதலிகை என்ற பெண்ணை 
கெளதம மகா முனிவரிடம்‌ கூட்டிக்கொண்டுபோய்‌ ஒப்படைத்து 
விட்டுத்தான்‌ போகவேண்டும்‌ என்று சொல்லவும்‌ அப்படியே 
அவர்கள்‌ அதலிகையைக்‌ கூட்டிச்சென்று கெளதமரிடம்‌ ஒப்ப 
டைத்துவிட்டு மீண்டும்‌ எங்கே வருகிறார்கள்‌ ஆனால்‌ 


(மிதிலை செல்லும்‌ வழியில்‌ மூவரும்‌ வனங்கள்பல 
கடந்து செல்லுதல்‌) 


அதலிகையாள்‌ வனங்கடந்து அந்த 
360 அச்சுதனார்‌ ரெகுரா மன்‌ 
மாமுனிவர்‌ பின்னாலே அப்போ 
மாயவனும்‌ வழிநடந்தார்‌ 
அருமைத்தம்பி லெக்மணனும்‌ தன்‌ 
அண்ணன் பின்னால்‌ வழிநடந்தான்‌ 
365 மூன்றுபேரும்‌ ஒன்றுபோலே அப்போ 


மும்மூர்த்திபோல்‌ ஏகிவாறார்‌ 
இந்தவிதமாக விஸ்வாமுத்திரர்‌ அதலிகை சாபம்தீர்த்து அடர்‌ 
வனத்தில்‌ வாறபோது மகாமுனிவர்‌ ராமனைப்பார்த்து ஏராமா 
இத்த வனத்திலுள்ள அதிசயங்களைப்‌ பார்‌ என்று சொல்லி என்ன 
விதமாகச்‌ சொல்லுகிறாரென்றால்‌ 
(வேறு) - (7) 
அதிசயம்‌ பார்த்துவாருங்கோ-அடர்வன த்தில்‌ 
அதிசயம்‌ பார்த்துவாருங்கோ (அதிசயம்‌) 
பதிசதியோடுபுள்ளி மானது மேய்ந்திடுதே 
பக்கத்தில்‌ வேங்கை ஓடுதே அடடாஇந்த (அதிசயம்‌) 
காட்டுப்‌ புலியும்‌ மானும்‌ கலந்து உறவாடியே 
நீரறாந்துதே ஒருதுறையில்‌ அடடா இந்த (அதிசயம்‌) 


சீதா கல்யாணம்‌ 223 


பாம்புடன்‌ கீரிப்பிள்ளை பசும்புல்லில்‌ உறவாடி 
வீம்பை யடக்கி ஆளுதே அடர்வனத்தில்‌ (அதிசயம்‌) 


இந்த விதமாக வனத்திலுள்ள அதிசயங்களை எடுத்துச்சொல்லி 
மகாமுனியாகிய விஸ்வாமுத்திரர்‌ 


இருபேரையும்‌ கூட்டிக்கொண்டு அங்கு 

ஏகிவாறார்‌ வனமதிலே 

ஒவ்வொரு வனங்களையும்‌ அந்த 
3/0 உலகளந்தோன்‌ பார்த்துவாருர்‌ 

இந்தவிதம்‌ வாறபோது அப்போ 


ஏதுசொல்வார்‌ ராமபிரான்‌ 

சுவாமி மிதுளையாகிய பட்டணம்‌ போகவென்று வனம்‌ 
வனாந்திரம்‌ குன்று தீவு மலை இவைகளைக்கடந்து இவ்வளவு வழி 
நடந்தும்‌ 


(மிதிலை நகமினைக்‌ காணுதல்‌) 


இன்னும்காணலையே வாழ்மிதுளை இங்கு 
.. என்குருவே மாமுனியே 
375 வாழ்மிதுளை யானதுதான்‌ அதிக 
வழிதூரம்‌ இருக்கிறதோ 
காதமுண்டோ தூரமுண்டோ அந்த 
கனகநல்ல மிதுளைநகர்‌ 
(என்று) மாயபிரான்‌ கேட்டபோது அந்த 
380 மாமுனிவர்‌ ஏதுசொல்வார்‌ 
காதமில்லை தூரமில்லை நல்ல 
கனகமிதுளை நகரதுதான்‌ : 
தெரியுதுபார்‌ அன்னக்கொடி நல்ல 
தென்றல்காற்றும்‌ வீசுதுபார்‌ 
385 மன்னனுட கொலுமுகமும்‌ பல 


மாடமாளிகையும்‌ கெரியுதுபார்‌ 


இந்தவிதமாக மகாமுனிவரான விஸ்வாமித்திரர்‌ இருபாலர்‌ 
களுக்கும்‌ பலகாரணங்களைச்‌ சொல்லி 


224 தமிழ்‌ வில்லுப்பாட்டுகள்‌ 


(மிதிலையின்‌ வடபுறமுள்ள நந்தவனத்தில்‌ 
மூவரும்‌ தங்கி இளைப்பாறுதல்‌) 


வாழ்மிதுளை வடபுறமாய்‌ அப்போ 

வந்துசேர்ந்தார்‌ மூன்றுபேரும்‌ 

நந்தவனம்‌ பக்கமாக அவர்‌ 
390 நாடிவாறார்‌ வேகமாக 

மூன்றுபேரும்‌ ஒன்றுபோலே நல்ல 


மும்மூர்த்திபோல்‌ ஏகிவாறார்‌ 


இந்தவிதமாக மகாமுனிவர்‌ ராமர்‌ லட்சுமணர்‌ இருபேரையும்‌ 
கூட்டிக்கொண்டு வாழ்மிதுளைக்கு வடபுறமாக ஒரு நந்தவனச்‌ 
சோலையின்‌ பக்கம்‌ ஒரு நாவல்‌ மரம்‌ நின்றது. அந்த நாவல்மரத்‌ 
தடியில்‌ மூன்றுபேரும்‌ போய்‌ 


சிவசிவா என்றுசொல்லி நல்ல 
தெய்வமுனி தானமர்ந்தார்‌ 
395 மாமுனிவர்‌ பக்கத்திலே திரு 
மாயபிரான்‌ போயமர்ந்தார்‌ 
அண்ணனுட பக்கத்திலே அந்த 
அருமைத்தம்பி தானமர்ந்தார்‌ 
மூன்றுபேரும்‌ ஒன்றுபோலே அங்கே 
400 மும்மூர்த்தியோல்‌ தானமர்ந்தார்‌ 
அமர்ந்தபோது மூன்றுபேரும்‌ வெகு 


அசதியாகத்‌ தான்படுத்தார்‌ 


(கன்னிமாடத்தில்‌ இருந்த சீதை நந்தவனம்‌ 
சென்று பந்தாட விரும்புதல்‌) 


இந்தவிதம்‌ தானிருக்க அங்கு 
இன்னுமென்ன நடக்குதென்றால்‌ | 

405 சனகராஜன்‌ திருமகள்‌ தான்‌ அந்த 
சானகியாள்‌ பெண்கொடியும்‌ 
பதினாறு வயததிலே நல்ல 
பருவப்பெண்ணாய்‌ தானுமாகி 
கன்னிமாடம்‌ தன்னதிலே அப்போ 


410 கன்னி€ீதா தானிருந்தாள்‌ 


402. ௮சதியாக-களைப்பாக. 


225 


சீதா கல்யாணம்‌ 


இந்தவிதமாக சனகராஜன்‌ திருமகளாகிய சானகி என்ற 
பெண்ணாள்‌ பதினாறுவயதில்‌ பக்குவமடைந்து கன்னிப்பெண்கள்‌ 
புடைசூழ கன்னிமாடத்தில்‌ அமர்ந்திருந்தாள்‌ 


இந்தவிதம்‌ தானிருக்க அப்போ 
ஏதுசொல்வாள்‌ சானகியாள்‌ 
அருகிருக்கும்‌ சேடிகளை அவள்‌ 
அவசரமாய்த்‌ தானழைத்து 

415 என்னஎன்ன விதமாக அங்கு 


எடுத்துரைத்தாள்‌ சானகியாள்‌ 


வாரீர்‌ சேடிகளே நான்‌ இதுவரை நமது கன்னிகா மாடம்‌ 
தவர வேறு இடம்‌ பார்த்ததில்லை ஆகையால்‌ சேடிகளே நாம்‌ 
எல்லோரும்‌ 


நந்தவனம்‌ தானும்சென்று நாம்‌ 

நாடிப்பந்து ஆடவேணும்‌ 

பூங்காவனம்‌ போகவேணும்‌ நல்ல 
420 பூப்பந்து அடிக்கவேணும்‌ 

ஆகையினால்‌ சேடிகளே எந்தன்‌ 


ஆசைவார்த்தை கேட்டிடுங்கோ 


வாரீர்‌ சேடிகளே இன்று தமது நந்தவனம்‌ சென்று பந்து 
விளையாட என்‌ தந்தையாகிய சனகராஜனிடம்‌ விடைபெற்றுத்‌ 
தான்‌ போகவேண்டும்‌ ஆகையால்‌ சேடிகளே என்னை அலங்காரம்‌ 
செய்யுங்கள்‌ என்றாள்‌ சானகியாள்‌. 
(தந்தையிடம்‌ அனுமதிபெறச்‌ செல்லும்‌ சீதையின்‌ 
ஒப்பனை அழகு) 
இந்‌.தவிதம்‌ இருக்கும்போது அங்கு 
.... ஏதுசெய்தார்‌ சேடியர்கள்‌ 
425 €தாவை அலங்கரிக்க 


நல்ல 
சேடியர்கள்‌ எஃ்டிவந்து 
மஞ்சள்‌ நீர்‌ 5 லையிலே அவளை 
மஞ்சள்‌ நீர்‌ தட்டுகிறார்‌ 
பன்னீரு சாலையிலே அவர 
430 பன்னீரால்‌ நீராட்டி 
பன்னீரால்‌ நீராட்டி நல்ல 


பட்டுகொண்டு தலைஉணத்தி 
4.32. தலை உணத்தி-தலை உலர்த்தி, 
த.வி15 


226 தமிழ்‌ வில்லுப்பாட்டுகள்‌. 


சம்பங்கி எண்ணெய்தேய்த்து அவர்‌ 
. தலைவாரிப்‌ பூமுடித்தார்‌ . 
435 வேணுமென்ற ஆபரணம்‌ அப்போ 
விதவிதமாய்‌ பூட்டுகிழுர்‌ 
காப்புமிட்டார்‌ கொலுசுமிட்டார்‌ அவள்‌ 
கைக்குத்‌ தங்க வளையலிட்டார்‌ 
முன்னழகு போதாதென்று ஒரு 
440 முத்துமாலை தானணிந்தார்‌ 
நாவேறு தைக்குமென்று அப்போ 
நல்லஅஞ்சனமை தட்டுகின்றார்‌ 
கண்ணேறு தைக்குமென்று நல்ல 


கருஞ்சாந்து பொட்டுமிட்டார்‌ 
(சதை தந்தையிடம்‌ அனுமதி கேட்டல்‌) 


இந்தவிதமாக சேடியர்கள்‌ 8 தாவை அலங்காரம்‌ செய்தபின்‌ 
னால்‌ சீதாதேவி சேடிகளைக்‌ கூட்டிக்கொண்டு 


445 எங்கேஎங்கே ஏடிவாருள்‌ அந்த 
ஏந்திழையாள்‌ ஜானகியும்‌ 
சனகராஜன்‌ அரண்மனைக்கு அப்போ 
சானகியும்‌ வழிவாறாள்‌ 
| தையலரும்‌ முன்னடக்க நல்ல 
450 தாதியர்கள்‌ பின்னடக்க 
குந்தையுட நேரில்வந்து சானகி 


தலைகுனிந்து வணங்கிநின்றாள்‌ 
இந்தவிதமாக ஜானகியாள்‌ சேடிகளைக்‌ கூட்டிக்கொண்டு 
தனது தந்தையாகிய ஜனகராஜன்‌ நேரில்வந்து வணக்கிநின்றாள்‌ 


(அதைக்‌) கண்டாரே ஜனகராஜன்‌ அவர்‌ 
கருத்தில்வேறு எண்ணுகிறார்‌ 
455 என்மகளே சானகியே நீயும்‌ 
இங்குவந்த காரணமேன்‌ 
வந்ததொரு காரணத்தை உன்‌ 


வாய்திறந்து சொல்லவேணும்‌ 


என்று ஜனகராஜன்‌ கேட்டமாத்திரத்தில்‌ ஜான, என்ன 
சொல்லுகிறாளென்றால்‌ வாரீர்‌ எனது தந்தையே நான்‌ இதுநாள்‌ 


441, 443, சொல்லாலும்‌ பார்வையாலும்‌ விளையும்‌ ள்‌ நாவேறு, கண்‌ 
ணேறு எனக்‌ குறிக்கப்பெறுகின்‌ றன . யு களன்‌ ஸ்ஸ்‌ 


சதா கல்யாணம்‌ 227 
பதக்க ட அ தலத்‌ அ அவ்வ வைனைவ்கைவை ைவை தக்க வைத வை கை தையை 


வரை நமது உப்பரிகை மேடையிலிருந்துதான்‌ பந்து விளையாடி 
னேன்‌ ஆகையால்‌ இன்று 


(நமது) நந்தவனம்‌ போகவேணும்‌ அங்கு 
460 நாடிப்பந்து ஆடவேணும்‌ 
பூங்காவனம்‌ போகவேணும்‌ அங்கு 
பூப்பந்து ஆடவேணும்‌ 
ஆகையால்‌ தந்தையரே உங்கள்‌ 
அருமைமகள்‌ சானகிக்கு 
465 சென்றுநல்ல வருவதற்கு இப்போ 


சேமவிடை கொடுத்திடுங்கோ 


வாரீர்‌ தந்தையே நான்‌ நமது நந்தவனம்போய்‌ பந்து 
விளையாட வாழ்த்தி வரங்கொடுங்கோ என்று ஜானூ கேட்டமாத்‌ 
திரத்தில்‌ ஜனகராஜன்‌ என்ன சொல்லுகிறார்‌ ஆனால்‌ - 


(தந்‌ைத மறுத்தலும்‌, தை மீண்டும்‌ தன்‌ விருப்பத்திற்குரிய 
காரணங்களைக்‌ கூறி அனுமதி பெறுதலும்‌) 


என்னமகளே ஜானகியே இப்போ 
எந்தன்வார்த்தை ஒன்றுகேளாய்‌ | 
நந்தவனம்‌ போகவேண்டாம்‌ நீயும்‌ 
470 நாடிப்பந்து ஆடவேண்டாம்‌ 
வேனலது அடித்ததானால்‌ அங்கு 
வெயில்பொறுக்க முடியாது 
கானலது அடித்ததானால்‌ உனக்கு 
கண்மயக்கம்‌ வந்துவிடும்‌ 
475 ஆகையினால்‌ என்மகளே அ 
அப்பாவார்த்தை கேட்டிடுவாய்‌ 
போகவேண்டாம்‌ நந்தவனம்‌ நல்ல 


புத்திஒன்று சொல்லக்கேளாய்‌ 
வாராய்‌ என்‌ செல்லமகளே நீ நந்தவனம்‌ போனாயானால்‌ 
வேனல்‌ கானல்‌ அடிக்கும்‌. உனக்குக்‌ கண்மயக்கம்‌ வந்துவிழும, 
ஆகையால்‌ ஜானகி நீ நந்தவனம்‌ போகவேண்டாம்‌ என்று ஜனக 


. 465. “சென்று நல்ல? என்பதில்‌ “நல்ல” எனும்‌ சொல்‌ அசையாகவே வந்‌ 
இன்னது, ப்ட்‌ “தான்‌', *“கானே', “அல்லோ?, “அல்லவே”, *நல்லோ” 
பான்ற சொற்கள்‌ பொருள்‌ இன்றி அசையாக வந்‌ சை ப்புதலை வில்லு “ 
பாட்டிலே பலவிடங்களிலும்‌ காணலாம்‌. பல்‌ த்த யக்‌ 
456-467. இடைஉரை : வரங்கொடுங்கோ-வரம்கொடுங்கள்‌, வரம்‌ தாருங்கள்‌ . 

471. வேனல்‌-கானல்‌-வெப்பம்‌. ழ்‌ டமி ள்‌ 


228 தமிழ்‌ வில்லுப்பாட்டுகள்‌ 
ராஜன்‌ சொன்னமாத்திரத்தில்‌ செல்லமகளாகிய ஜானகி என்ன 
சொல்லுகிறாள்‌ என்றால்‌ 


எந்தனுட தந்தையரே இப்போ 
480 எந்தன்வார்த்தை கேட்டிடுங்கோ 
செல்லமகள்‌ ஜானகியாள்‌ நல்ல 
செய்திஒன்று சொல்லுகின்றேன்‌ 
தேங்காயைப்‌ பார்த்திருக்கேன்‌ நான்‌ 
தென்னைமரம்‌ பார்த்ததில்லை 
485 மாங்காயைப்‌ பாத்திருக்கேன்‌ எனக்கு 
மாமரமும்‌ தெரியாது 
கொய்யாக்கனி புசித்திருக்கேன்‌ ஆனால்‌ 
கொய்யாமரம்‌ தெரியாது 
முல்லைப்பூச்‌ சூடிஇருப்பேன்‌ எனக்கு 
490 முல்லைச்செடி தெரியாது 
ஆகையினால்‌ எனதுதந்தை நான்‌ 


அடர்வனமே பார்க்கவேணும்‌ 


என்று சானகியாள்‌ சொன்ன மாத்திரத்தில்‌ ஜனகராஜன்‌ 
தன்மகள்‌ சொல்லுவது சரிதான்‌ என்று எண்ணி மகளுக்கு விடை 
கொடுத்து அனுப்பவேண்டுமென்று எண்ணி என்ன செய்கிறார்‌ 
என்றால்‌ 


(சீதை பல்லக்கில்‌ அமர்ந்து நத்தவனம்‌ செல்லுதல்‌) 


(நம்மகள்‌) கால்நடையாய்‌ சென்றாளானால்‌ அவள்‌ 

கால்பாதம்‌ நோகுமென்று 

495 ஓடும்வண்டியில்‌ சென்றாளானால்‌ நல்ல 
உடம்பெல்லாம்‌ நோகுமென்று 
ஆயிரம்பேர்‌ சுமந்துவரும்‌ ஒரு 
அழகு தண்டியலை வரவழைத்து 
தண்டியலின்‌ மேலாக அந்த 

500 தையலாள்‌ சீதாவுக்கு 
வேனலது அடிக்குமென்று நல்ல 
வெள்ளைக்குடை கட்டுதிறார்‌ 
பூக்குடையும்‌ பொன்னூஞ்சலும்‌ அங்கே 


பூவையர்க்குக்‌ கட்டுகிறார்‌ 


483. பாத்திருக்கேன்‌-பார்த்திருக்கிறேன்‌ . 
498. தண்டியல்‌-தண்டிகை, சிவிகை, பல்லக்கு. 


சீதா கல்யாணம்‌ | 229 


ந 


இந்தவிதமாக ஜனகராஜன்‌ ஆயிரம்பேர்‌ சுமக்கும்‌ ஒரு தண்டி 
யலை வரவழைத்து அதை அலங்காரம்‌ செய்து வெண்குடையும்‌ 
பூக்குடையும்‌ பொன்னூஞ்சலும்‌ கட்டி ஊஞ்சலில்‌ சீதாவை 
அமரச்செய்து ஆயிரம்தாதியர்‌ ஒன்றுகூடி. என்னசெய்றொரென்றால்‌ 


505 (அந்த) தண்டியலைத்‌ தான்தூக்கி 
தாதியர்கள்‌ சுமந்துவாறார்‌ 
ஏலோலப்‌ பாட்டுப்பாடி. 
ஏடிவாருர்‌ தாதியர்கள்‌ 
நந்தவனம்‌ போகவென்று 
510 நங்கையர்கள்‌ சுமந்துவாறார்‌ 
பூங்காவனம்‌ ஆனதற்குள்‌ 
பொற்கொடியை கொண்டுவந்தார்‌ 
இந்தவிதமாக ஆயிரம்‌ தாதியர்களும்‌ தண்டியலைச்‌ சுமந்து 
கொண்டு நந்தவனம்‌ வந்துசேர்ந்தார்கள்‌. அப்போது நத்தவன 
மானது சீதாதேவி பந்துவிளையாட வந்து இறங்கிய காரணத்தால்‌ 
எப்படித்‌ தோன்றுகிறதானால்‌ 


பூக்காத மரங்களெல்லாம்‌ அப்போ 
பூப்பூத்து சொரிந்துடுமாம்‌ 
615 காய்க்காத மரங்களெல்லாம்‌ நல்ல 


காய்காய்த்து சொரிந்திடுமாம்‌ 
இந்தவிதமாக நந்தவனம்‌ இருக்கும்‌ அலங்காரத்தைக்‌ கண்ட 
சீதாதேவி மனமகிழ்ந்து சேடியர்களைப்‌ பார்த்து என்ன சொல்லு 
கிறாளென்றால்‌ வாரீர்‌ சேடிகளே நமது நந்தவனம்‌ இருக்கும்‌ அலங்‌ 
காரத்தைப்‌ பாருங்கள்‌ என்று என்னவிதமாகச்‌ சொல்லு 
கிறாளானால்‌ 
(வேறு)-(8) 
பூங்காவனப்‌ பெருமை 
புகலுவேன்நான்‌ சேடிகளா (பூங்கா) 
பாங்காகவே மல்லிகை படருதே நறுமணங்கள்‌ 
பாரிசாதமோடு வாசம்‌ கொடுத்திட 
நேசமுடனிங்கு ரோசாமலருதே (பூங்கா) 
கற்பகப்பூ மரமதிலோர்‌ கானமயிலாடுதுபார்‌ 
கண்டுமகிழ்ந்திட வண்டுகள்‌ பாடிட 
கங்கையில்‌ தாமரை தண்டு வளந்திட (பூங்கா) 


505-512: இப்பகுதியின்‌ இசை, விரைவு நடையில்‌ அமைவதால்‌ தனிச்சொல்‌ 
அமைப்பு இக்லை எனலாம்‌, 


230 தமிழ்‌ வில்லுப்பாட்டுகள்‌ 


அன்னப்பட்ச பூச்சிட்டுமே அனந்தக்கூத்தாடுதுபார்‌ 
அந்தரப்‌. பெண்களும்‌ சந்தோஷமாகவே 
வந்துதாணிங்கே, மலர்களைக்‌ கொய்திட (பூங்கா; 


இந்தவிதமாக சதா தேவி சேடிகளிடம்‌. நந்தவனச்‌ சிறப்பை 
எடுத்துசொல்லிவிட்டு மேலும்‌. என்னசொல்‌ லுகிறொளானால்‌ 


(சீதை பந்தாடுதல்‌) 


வாருங்கடி  தாதியரே ஒரு 

வார்த்தையது சொல்லக்கேளீர்‌ 

பந்தாட்ப்‌ போறேன்நான்‌.. ட எந்தன்‌ 
520 பாவையரே ஒன்றாய்நின்று 

நானடிக்கும்‌ பந்தைநீங்கள்‌ இப்போ 

நல்முடனே தட்டவேணும்‌ 

என்றுசொல்லி ஜானகியாள்‌ அங்கு 


எடுத்துரைத்தாள்‌ சேடியர்க்கே 


வாரீர்‌ சேடிகளே நான்பந்து விளையாடப்போறேன்‌ நானடிக்‌ 
கும்‌ பந்தை நீங்கள்‌ ஆயிரம்பேரும்‌ ' - தட்டவேண்டும்‌ ' அப்படித்‌ 
தட்டாமல்‌ விட்டால்‌ நான்‌ உங்களுக்கு த்‌ கண்டனை கொடுப்பேன்‌ 
என்று சொல்லிவிட்டு ஜானகியாள்‌ என்னவிதமாகப்‌ பந்தடிக்கப்‌ 
 போறாளானால்‌ 


525 அய்வர்ணப்‌ பந்தெடுத்தாள்‌ நல்ல 
அன்னமணி ஜானகியாள்‌ 
பஞ்சவர்ணப்‌ பந்தெடுத்தாள்‌ அங்கு 
பைங்கிளியாள்‌ சீதையம்மாள்‌ ப 
- பூப்பந்தைக்‌ 'கைலெடுத்தாள்‌ அப்போ 


530. 'பூவையத்‌ க ஜானகியாள்‌ 


இந்தவிதமாக சீதாதேவி ஒரு அய்வர்ணப்‌ பந்தை இடது 
'கையில்‌* எடுத்து. வலதுகையால்‌ -பந்தை 'என்னவிதமாகத்‌ தட்டு 
இன்றாளானால்‌ 


விவா உண்டுமென்று சொல்லி. 
சீதாதேவி பந்தடித்தாள்‌ 
அரகரா என்றுசொல்லி : அப்போ 
அடித்தாளே பந்ததைத்தான்‌ 

535 ஜானகியாள்‌ அடித்தபந்து அங்கே 


_ தான்கிளம்பி வருகுதையா 


529. கைலெடுத்தாள்‌- கையில்‌ எடுத்தாள்‌, 


சீதா கல்யாணம்‌ 231 


அன்னமணி அடித்தபந்து ்‌ ... நல்ல 
அந்தரமாய்‌ போகுதய்யா 
இந்தவிதமாக சீதாதேவி அடித்த பந்து ஆனது சேடியர்‌ 
கண்ணுக்குத்‌ தோன்றாமல்‌ அந்தரமாகக்‌ கிளம்பி எங்கே வருகிற 
தென்றால்‌ 


(சதை அடித்த பத்து இராமன்‌ காலடியில்‌ வந்து விழுதல்‌) 


(அந்த) நாராயணன்‌ படுத்திருக்கும்‌ அந்த 
540 நவ்வல்மரமே வருகுதய்யா 
மாயன்பிரான்‌ இருக்குமிடம்‌ நல்ல 
மாதுசீதா அடித்தபந்து த 
சாமளனும்‌ இருக்குமிடம்‌ அந்த 
ஜானகியாள்‌ அடித்தபந்து | 


545 இராமனையும்‌ பணிவதுபோல்‌ அங்கு 
நாடிவந்து விழுந்திடுமாம்‌ 
இத்தவிதமாக சீதாதேவி அடித்த பந்தானது சேடியர்கள்‌ 
கண்களுக்குத்‌ தோன்றாமல்‌ நந்தவன த்தைவிட்டுக்‌ இளம்பி நவ்வல்‌ 
மரத்தடியில்‌ படுத்திருக்கும்‌ எம்பெருமான்‌ பாதத்தை வணங்குவது 
போல்‌ வந்து விழுந்ததாம்‌. 


(கண்விழித்த ராமன்‌ சதையைக்‌ கண்டு வியத்தல்‌) 


% 


(அந்த) பந்துவந்து விழுந்தவுடன்‌ அதை 
பார்த்தாரே கண்விழித்து 
கண்ணாலே பார்த்தபோது அவர்‌ 

550 கருத்தில்வேறு எண்ணு ரூர்‌ 
எண்ணாத எண்ணமெல்லாம்‌ அப்போ 


எண்ணுகிறார்‌ எம்பெருமான்‌ 


ஆகா இந்த பந்தானது என்ன அழகாகத்‌ தோன்றுகிறது. 
பார்க்கப்‌ பாக்க இலங்குகிறதே இந்தப்‌ பந்தை ஆடவர்கள்‌ 
வைத்து விளையாடமாட்டார்கள்‌. இது பெண்கள்‌ அடிக்கும்‌ பந்து 
போல்‌ தோன்றுகிறதே ஆகா இந்தப்பந்து இவ்வளவு அழகாக 
இருந்தால்‌ இந்தப்‌ பந்தைவைத்து விளையாடக்‌ கூடிய பெண்மணி 
எனை அழகோடு இருப்பாளோ என்று எண்ணி எம்பெருமான்‌ 


540. தவ்வல்மரம்‌- நாவல்ரரர்‌, 
543, சாமளன்‌-பச்சை நிறத்தோனாகிய இராமள்‌, (சாமளம்‌-பச்சை). 


ர பந்துவந்து இராமன்‌ காலடியில்‌ விழுதல்‌ தற்குறிப்பேற்றமாகக்‌ கூறப்‌ 
படுகிறது. ்‌ 


232 தமிழ்‌ வில்லுப்பாட்டுகள்‌. 


(அந்த)... பந்துவந்த 'இசையைநோக்கி அப்போ 
ட பார்த்தாரே எம்பெருமான்‌ 
555 நந்தவனம்‌ ஆனதற்குள்‌ அந்த 
' நாயகியாள்‌ சீதாதேவி 
ஆயிரம்‌ சேடியோடு . நல்ல 
அன்னை தா இலங்குகின்றாள்‌ 
கண்டாரே எம்பெருமான்‌ . அவர்‌ 


560 கருத்‌ தில்வேறு எண்ணுகிறார்‌ 


'இந்தவிதமாகச்‌ சானகியொள்‌ நந்தவனத்துக்குள்‌ : ஆயிரம்‌ 
சேடியர்கள்‌' மத்தியில்‌ நிற்பதைக்கண்ட எம்பெருமான்‌ : ஆகா 
இவள்‌ என்ன அலங்காரம்‌ என்ன ஓய்யாரம்‌ என்ன. சிங்காரம்‌ இவ்‌ 


வளவு அழகுள்ள டத்‌. இவ்வுலகத்தில்‌ பார்த்ததில்லை ஒரு 
சமயம்‌ இவள்‌. தடம்‌ 


இந்தரியோ த்ரோ: க இங்கு 
இவளாரோ தெரியலையே 
ஊர்வசியோ மேனகையோ நல்ல 
உள்நாட்டுக்‌ கன்னிகையோ 

565 -சங்கையுள்ள இந்தமங்கை அந்த 
சமுத்திரா தேவிதானோ 
நாகலோகம்‌ வாழுகின்ற நல்ல 


மரகராஜன்‌ தேவித ரனோ 


என்று ராகவன்‌ சீதாவைப்‌ பார்த்துப்‌ புகழ்ந்து பேசிக்கொண்டு 
நாம்‌.இந்தப்‌ பெண்ணைப்‌ பார்த்துக்கொண்டே இருந்தால்‌ தவ: 
முனிவரும்‌ தம்பி லெக்்மணனும்‌ விழித்துவிட்டால்‌ நம்மைக்கண்டு. 
நகைப்பார்கள்‌ அது வம்‌ என்று மனதிலெண்ணிஎம்பெருமான்‌ 


(இராமன்‌ பவன்‌ சீதையிருக்குமிடம்‌ தோக்கித்‌ தட்டுதல்‌) 


(இந்த) பந்துவந்த திசையைநோக்கி ' அந்த. 
570 பந்தினையும்‌ தட்டப்போறார்‌ g 
குனிந்துபந்தை எடுத்தோமானால்‌ நம்‌ 
'குருமுனிவர்‌ பாத்‌ அஷ பயம்‌ | 


561." ந்தரியோ” என்பதற்கு "அற்றவாறு? இந்தரியோ? எனச்‌ சொல்‌ 
- ஐப்பட்டது' இந்தரி--இந்திரை, இந்திராணி, ' பந்தாடும்‌. 'வசந்கவல்லியைக்‌ 
குற்றாலக்‌ குறவஞ்சி ந்திரையோ இவள்‌ சுந்தரியோ தெய்வமே 
மோகினியோ” எனக்‌: று தல்‌ காணலாம்‌. 
டட சங்கை-ஐயம்‌. “ஊர்வசியோ மேனகையோ என்றெல்லாம்‌ ஐயம்‌ 
கொள்ளத்தக்க அழகுடைய்‌ (இந்த மங்கை. த 


சீதா கல்யாணம்‌ 233 


இருந்துபந்தை எடுத்தோமானால்‌ நல்ல 
இளையோனும்‌ கண்டுகொள்வான்‌ 

575 என்று எண்ணி எம்பெருமான்‌ அங்கு 
ஏதுசெய்தார்‌ அன்னேரம்‌ 
இடதுகால்‌ பெருவிரலால்‌ அந்த 


ஏற்றபந்தையும்‌ தட்டுகிறார்‌ 


இந்தவிதமாக ராமபிரான்‌ தனது இடதுகால்‌ பெருவிரலால்‌ 
தட்டிவிட அப்போது அந்தப்‌ பந்தானது அந்தரமாக வந்து நந்த 
வனத்தில்‌ ஆயிரம்தாதியர்கள்‌ மத்தியில்‌ நிற்கும்‌ சதாதேவியுடைய 


(பந்து சதையின்‌ இடது தோள்மேல்‌ விழுதல்‌) 


இடதுதோள்‌ புஜமதிலே அந்த 
580 ஏற்றபந்து விழுந்திடுமாம்‌ 

பந்துவந்து விழுந்தபோது நல்ல 

பாவைசீதா &ழ்விழுந்து 

மயங்குகிறாள்‌ தயங்குகிறாள்‌ அப்போ 

மாதுமணி ஜானகியாள்‌ 


இந்தவிதமாக எம்பெருமான்‌ அடித்தபந்து ஆனது அன்னை 
சீதா இடதுதோள்‌ புஜத்தில்‌ விழுந்தபோது சீதா திடீரென்று 
மயங்கிப்‌ பூமியில்‌ விழுந்தாள்‌ 


(மயக்கமுற்ற சதையை மங்கையர்கள்‌ கன்னிமாடம்‌ 


சேர்த்தல்‌) 

585 (அதை) கண்டாரே தாதியர்கள்‌ அப்போ 
கனமுடனே ஓடிவந்து 
தாங்கிநல்ல எடுத்திடுவார்‌ நல்ல 
தண்ணீர்கொண்டு கொடுத்திடுவார்‌ 
மடிமீது வைத்திடுவார்‌ அங்கு 

590 மண்ணைமிக துடைத்திடுவார்‌ 
மயக்கமதை தீர்ப்பதற்கு அந்த 


மங்கையர்கள்‌ வீசிடுவார்‌ 


இந்ததவிதமாக தாதியர்கள்‌ சீதா மயக்கத்தைத்‌ தீர்த்து ஆகா 
இனி சீதாவை இங்குவைத்திருந்தால்‌ மோசம்வரும்‌ என்று எண்ணி 


579. பந்து இடத. கோளில்‌ விழுந்தது என நயமாகக்‌ குறிக்கப்படுகி 
வற்‌ ல்‌ ட ரசாக்‌ அத கண்ணும்‌ துடிப்பது இன்பத்திற்கு க்‌ க்‌ 
இடது தா லயே பந்தும்‌ வி i ்‌ ர்‌ ்‌ ட 
அமைகிறது எனலாம்‌, ய்‌ சக்‌ அனகன்‌ ல கதிக்கு 


234 தமிழ்‌ வில்லுப்பாட்டுகள்‌ 


சவனல படட 


தாதியர்கள்‌ தண்டியலில்‌ தூக்கிவைத்து சுமந்துகொண்டு அவ 
ளிருக்கும்‌ கன்னிகாமாடத்தில்‌ கொண்டு சேர்த்தார்கள்‌. 


(முனிவர்‌, இராமன்‌, இலக்குவன்‌ மூவரும்‌ 
மிதிலைநகர்‌ வருதல்‌) 


இந்தவிதம்‌ தானிருக்க அங்கு 
இன்னுமென்ன நடக்குதென்றால்‌ 
595 மாயபிரான்‌ முகம்பார்த்து நல்ல 
மாமுனிவர்‌ ஏதுசொல்வார்‌ 
வாராயப்பா ஸ்ரீராமா நாம்‌ 
வாழ்மிதுளை போகவேணும்‌ 
அரசனுட சபையதற்கு இப்போ 
600 அவசரமாய்‌ போகவேணும்‌ 
என்றுசொல்லி மாமுனிவர்‌ அங்கு 


இருபேரையும்‌ கூட்டிவாறார்‌ 
இந்தவிதமாக மகாமுனிவர்‌ ராமர்‌ லெக்ஷ்மணன்‌ இருபேரை 
யும்‌ கூட்டிக்கொண்டு நவ்வல்மரத்தைவிட்டு மூன்றுபேரும்‌ எங்கே 
வாறார்களானால்‌ 


வாழ்மிதுளை பட்டணமே அப்போ 
வாருர்கள்‌ மூன்றுபேரும்‌ 

605 தெருவான தெருவதிலே அவர்‌ 
தீவிரமாய்‌ ஏகிவாறார்‌ ்‌ 
ஏகிவரும்‌ வேளையிலே நல்ல 
எம்பெருமான்‌ மாயவர்தான்‌ 
மாமுனிவர்‌ முகம்பார்த்து! அந்த 


610 மாயவரும்‌ ஏதுசொல்வார்‌ 


வாரீர்‌ மகாமுனிவரே இந்த மிதுளாபுரி பட்டணம்வந்து வில்‌ 
வளைத்து சீதாவை விவாகம்‌ செய்தால்‌ உலகில்‌ இல்லறம்‌ பெரிதா 
அல்லது துறவறம்‌ பெரிதா என்று ராமபிரான்‌ கேட்டமாத்திரத்‌ 
தில்‌ தவமுனிவரான விஸ்வாமுத்தரர்‌ என்ன சொல்லுகிறாரானால்‌ 
வாராய்‌ ராமா இல்லறம்‌ பெரிதா துறவறம்‌ பெரிதா என்பதை 
இந்த மிதுளாபுரி பட்டணத்திலேயே பார்த்துக்கொள்ளலாம்‌ 
வாருங்களென்று மகாமுனிவர்‌ 


இருபேரையும்‌ கூட்டிக்கொண்டு முனிவர்‌. 
ஏகிவாறார்‌ தெருவதிலே 
தெருவான தெருகடந்து நல்ல 


தேரோடும்‌ வீதிவிட்டு 


சீதா கல்யாணம்‌ 235 


615 ஒவ்வொரு தெருவாக அங்கே 
உலகளந்தோன்‌ பார்த்துவாருூர்‌ 
வேதியர்கள்‌ தெருவதிலே அப்போ 
வேதமாலும்‌ ஏகிவாருர்‌ 
அந்தத்தெரு ஆனதிலே ஒரு 


620 அதிசயத்தைக்‌ கண்ணால்கண்டார்‌ s 


( மூன்‌ றுவகையான இல்லறத்தார்‌ காட்சிகளைக்‌ காணுதல்‌) 


இந்தவிதமாக மகாமுனிவர்‌ ராமன்‌ லெக்ஷ்மணன்‌ இருபேரை 
யும்‌ கூட்டிக்கொண்டு வருகிறபோது அந்த வேதியர்கள்‌ தெருவில்‌ 
தொண்ணூறு வயதுள்ள பட்டர்‌ எண்பது வயதுள்ள அவரது 
மனைவியையும்‌ கண்டபோது அந்த பிராமணியானவள்‌ : தன்‌ 
கணவனான பட்டருக்கு அறுவகை ருசியுடன்‌ அன்னங்கள்படைத்து 
தானும்‌ உண்டு இருபேர்களும்‌ புசித்தபின்பு வேதியர்‌ அன்ன 
ஊஞ்சலில்‌ வந்துபடுத்தார்‌ அதையறிந்த பிராமணியானவள்‌ 


(தனது) மன்னனுட பக்கம்வந்து அப்போ 
மங்கையந்த பிர. மணியும்‌ 
என்னஎன்ன விதமாக . அங்கு 
எண்ணுகிறாள்‌ பிராமணியும்‌ 
625 வேர்வையது அடித்ததானால்‌ நம்‌ 
வீரமன்னர்‌ தூங்கமாட்டார்‌ 
(என்று) மயிலிறகு விசிறிகொண்டு அந்த 


மங்கையவள்‌ வீசுறொள்‌ 


இந்த விதமாக வேதியர்‌ அன்ன ஊஞ்சலில்‌ படுத்திருக்க 
பிராமணியானவள்‌ விசிறிகொண்டு வீசிக்கொண்டிருப்பதைக்‌ 
கண்ட மகாமுனிவர்‌ ராமனைப்பார்த்து ஏ ராமா இல்லறத்தின்‌ 
மகிமையைப்‌ பார்த்தாயா என்று ராமனிடம்‌ சொல்லிக்கொண்டு 
மேலும்‌ இந்த விதமாக ராமபிரான்‌ வேதியர்‌ தெருவைக்கடந்து 
செட்டிமக்கள்‌ தெருவில்‌ வாறபோது அந்தத்‌ தெருவில்‌ முப்பது 
வயதுள்ள ஒருவர்‌ இருபத்தைந்து வயதுள்ள அவர்‌ மனைவி இரு 
வரையும்‌ கண்டார்கள்‌. அந்தப்‌ பெண்ணாள்‌ தன்‌ கணவனுக்கு 
அறுவகை ருசியுடன்‌ அன்னங்கள்‌ படைத்து கன்‌ கணவனை சாப்‌ 
பிட உட்காரவைத்து அருகிலே இருந்து இருகரங்கள்‌ கொண்டு 
வணங்கிநின்றாள்‌ சாப்பிடுங்கள்‌ என்று உபசரணை சொல்லிநின்றாள்‌ 
அதைக்கண்ணால்‌ கண்ட 


ல்‌ த இதன்‌ பண்ன வரும்‌ நிகழ்ச்சிகள்‌--இல்லறத்தார்‌ காட்சி£ள்‌ விஜ 
தா செயல்கள்‌ போன்றவை, பாடுவோரால்‌ அவ்வப்போ னைத்‌ க்கட்‌ 
பெற்றவை எனலாம்‌, ப ழி க்ப்‌ 


236 தமிழ்‌ வில்லுப்பாட்டுகள்‌ 


மாயபிரான்‌ ஆனவர்தான்‌ 
630 மனமகிழ்ச்சி தானுங்கொண்டு 
இல்லறத்தின்‌ பெருமையது 
எவ்வளவு பெருமையாச்சே 
என்றுஎண்ணி எம்பெருமான்‌ 
இன்பமது தானடைந்தார்‌ 
635 அந்தத்தெரு ஏகிவாறார்‌ 
அடுத்ததெரு தனைக்கடந்து 
வேடுவர்கள்‌ தெருவதிலே 
வேதமாலும்‌ ஏகிவா।றார்‌ 
அந்தத்தெரு ஆன திலே ஒரு 
640 அதிசயத்தைக்‌ கண்ணால்கண்டார்‌ 
இந்த விதமாக எம்பெருமான்‌ வந்து பார்க்கும்போது இருபத்‌ 
தைந்து வயதுள்ள ஒருவனும்‌ இருபது வயதுள்ள மனைவியும்‌ ஆக 
இருபேரும்‌ வீட்டிலிருக்கும்‌ போது அந்தப்‌ பெண்‌ ஆனவள்‌ ஓர்‌ 
ஆசனத்தில்‌ அமர்ந்துகொண்டு கையிலொரு புத்தகத்தை 
வைத்துப்‌ படித்துக்கொண்டிருந்தாள்‌ 
அந்தநல்ல வேளையிலே 
அவள்கணவன்‌ வேடுவனும்‌ 
அடுப்பின்முன்னே தானும்வந்து 
அனலதையும்‌ மூட்டுகிறான்‌ 
645 கண்டாரே மாயபிரான்‌ 
்‌ கருத்தில்வேறு எண்ணம்கொண்டு 
மாமுனிவர்‌ முகம்பார்த்து 
மாயவனும்‌ ஏதுசொல்வார்‌ 
சுவாமி இந்த வேடுவன்‌ வீட்டில்‌ இல்லறத்தின்‌ மகிமையைப்‌ 
பாருங்கள்‌ என்று சொல்ல மகாமுனிவர்‌ ராமா இதுதான்‌ உலகம்‌ 
பலவிதம்‌ என்று சொல்வது என்று கூறிவிட்டு மகாமுனிவர்‌ இரு 
பேரையும்‌ கூட்டிக்கொண்டு 


(மூவரும்‌ கணிகையர்‌ தெருவழியே வருதலும்‌, இராமன்‌ 
அழகில்‌ அம்மங்கையர்‌ மையல்‌ கொள்ளுதலும்‌) 


அந்தத்தெரு தனைக்கடந்து 
630 அடுத்ததெரு ஏகிவாறார்‌ 
தெருவான தெருகடந்து 
தீவிரமாய்‌ ஏகிவாரளூர்‌ 
தாசியுட தெருவதிலே 


626-652. இசை வேறுபாட்டினால்‌ இப்பாட்டுப்‌ பகுதிகளில்‌ தனிச்சொல்‌ 
அமைப்பு இல்லை எனலாம்‌, ்‌ 


239 


சீதா கல்யாணம்‌ 


தாமோதரன்‌ வழிவாருர்‌ 

655 கணிகையர்கள்‌ தெறாவதிலே 
கார்வண்ணன்‌ தானும்வாருர்‌ 
விலைமாதர்‌ தெருவதிலே 
வேதமாலும்‌ ஏகிவாறார்‌ 
இந்தவிதம்‌ வாறவேளை 

660 என்னஎன்ன நடக்குதானால்‌ 
அந்தத்தெரு பெண்களெல்லாம்‌ 
அரிராமன்மேல்‌ மையல்கொண்டார்‌ 


இந்தவிதமாக எம்பெருமான்‌ தாசிகள்‌ தெருவில்‌ வாறபோது 
அங்கு ஐம்பது வீட்டுத்‌ தாசிகள்‌ குடியிருந்தனர்‌. அதில்‌ முதல்வீடு 
அன்னமென்ற தாசிவீடு அந்த அன்னமென்றவள்‌ எம்பெருமான்‌ 
அழகைக்கண்டு என்னவிதமாக எண்ணுகிறாளானால்‌ ஆகா இந்த 
அரசகுமாரனுட அழகை நான்‌ 


கண்ணாலே கண்டபோது என்‌: 
கருத்தெல்லாம்‌ மாறுதிப்போ 
665 சிறுவனையும்‌ பார்த்தவுடன்‌ என்‌ 
சிந்தைவேறு ஆகுதிப்போ 
பச்சைநல்ல நிறமழகும்‌ ்‌ இவன்‌ 
படர்ந்தமணி மார்பழகும்‌ 
கையிலிருக்கும்‌ வில்லழகும்‌ என்‌ 
670 கருத்தைமிக மாற்றுதிப்போ 
வருவாரோ சேருவாரோ இப்போ 
வந்துமுத்தம்‌ கொடுப்பாரோ 
என்றுஎண்ணி தாசியவள்‌ அங்கே 


எண்ணாது எண்ணுகிறாள்‌ 
இந்தவிதமாக அன்னமென்ற தாசியானவள்‌ எம்பெருமான்‌ 
மேல்‌ காதல்‌ கொண்டு நாணமுற்று ராமன்‌ முன்னாலே வந்து 
என்ன சொல்‌ லுகிறாளென்றால்‌ 


675 வலமிருந்து இடம்வருவாள்‌ அவள்‌ 
வாய்பொத்தி நின்றிடுவாள்‌ 
இடமிருந்து வலம்வருவாள்‌ அவள்‌ 
எட்டிப்பார்த்து சிரித்திடுவாள்‌ 
முன்னேவந்து நினறிடுவாள்‌ ராமன்‌ 


660 முகத்தைப்பார்த்து நகைத்திடுவாள்‌ 


666, ஆகுதிப்போ-ஆகிறது இப்போது 


238 ப தமிழ்‌ வில்லுப்பாட்டுகள்‌ 


கண்சாடை செய்திடுவான்‌ அவள்‌ 
கலகலவென்று சிரித்திடுவாள்‌ 
மன்னாவென்று கூப்பிடுவாள்‌ ராமன்‌ 
மடியைஎட்டி இழுத்திடுவாள்‌ 
685 ஆசைமன்னா என்றழைப்பாள்‌ என்‌ 
அரண்மனைக்கு வாருமென்பாள்‌ 
பஞ்சணைகள்‌ விரித்திருக்கேன்‌ நல்ல 
பால்பழங்கள்‌ வைத்திருக்கேன்‌ 
வீட்டிற்கு வாரும்மன்னா நல்ல 
690 வெற்றிலையும்‌ தின்றிடலாம்‌ 
இந்தவிதம்‌ தானினைத்து அவள்‌ 


எம்பெருமான்மேல்‌ மையல்கொண்டாள்‌ 


இந்தவிதமாக அன்னமென்ற தாசியானவள்‌ ராமன்‌ முன்னால்‌ 
வந்து கண்சாடை செய்து காதல்கொள்வகைக்‌ கண்ட மற்றும்‌ 
நாற்பத்தொன்பது வீட்டு தாசிப்‌ பெண்களும்‌ ஓடிவந்து ராமனைச்‌ 
சுற்றி வளைத்தார்கள்‌. 


(இராமனின்‌ செயலால்‌ கணிகையர்‌ மனம்‌ திருத்துதல்‌) 


(அதைக்‌) கண்டாரே ராமநாதன்‌ சன்‌ 
கருத்தில்வேறு எண்ணங்கொண்டு 
695 தாசிப்பெண்கள்‌ ஆசைதீர அப்போ 
தாமோதரன்‌ ஏதுசெய்தார்‌ ப 
மன்மதனை வரவழைத்து நல்ல 
மாயன்‌ அரி கோபாலன்‌ 
என்னஎன்ன விதமாக அங்கு 


700 எம்பெருமான்‌ செய்யலுற்றார்‌ 


இந்தவிதமாக எம்பெருமான்‌ மன்மதனை வரவழைத்து ஐம்பது 
தாசிகளுக்கும்‌ ஜம்பது ராமனைப்போல்‌ அந்தத்‌ தாசிப்பெண்கள்‌ 
பின்னால்‌ அனுப்பிவைத்தார்‌. பெண்களும்‌ ராமனைக்‌ கூட்டிக்‌ 
கொண்டு அவரவர்‌ அரண்மனைக்கு வந்தார்கள்‌. அப்போது தாசிப்‌ 
பெண்கள்‌ இடவழிபிம்‌ வாறபோது ராமனை இரும்பிப்பார்த்‌ 
தார்கள்‌. ராமன்‌ மரயமாக மறைந்துவிட்டார்‌. 


(அதை) கண்டாரே தாயேர்கள்‌ தங்கள்‌ 
கருத்தில்‌ வறு எண்‌ ஒறு கிறார்‌ 


700-701. இடைஉரை இடவழியில்‌ வாறே ஸ்‌ 
ன்‌ EN 11 இடவழி வாற பாது இன்டவடுயில்‌ வருதிற 


நீதா கல்யாணம்‌ 239 


எண்ணாக எண்ணமெல்லாம்‌ அவர்‌ 
எண்ணிமனம்‌ வாடுகிறார்‌ 
705 ஆலோசனை தானும்‌ கொண்டு அந்த 


ஆயிழைமார்‌ ஏதுசெய்தார்‌ 


ஆகா நாம்‌ இனிமேல்‌ ஆடவர்களிடமிருந்து காசுகளை பிடுங்கி 
 ஆசைகொள்ளும்‌ வேசைத்‌ தொழிலை இன்றோடு மறந்துவிடவேணு 
மென்று எண்ணி அதை அடியோடுமறந்து அவரவர்‌ வீட்டில்போய்‌ 
அமர்ந்தார்கள்‌ 


(கன்னீமாடத்திலிருந்த தை இராமனைக்‌ காணுதல்‌) 


இந்தவிதம்‌ தானிருக்க அப்போ 
எம்பெருமான்‌ மாயவர்தான்‌ 
மாமுனிவர்‌ பின்னாலே நல்ல 
710 மாயபிரான்‌ ஏகவொழார்‌ 
தாசியுட தெருகடந்து அப்போ 
சாமளனும்‌ வழிவாரார்‌ 
தெருவான தெருகடந்து நல்ல 
தேரோடும்‌ வீதிவிட்டு 
715 வன்னியர்கள்‌ தெருகடந்து அங்கு 
வலம்சுற்றி ஏகவாருர்‌ 
கன்னிசீதா இருக்குமிடம்‌ அப்போ 


கார்வண்ணன்‌ வழிவாருர்‌ 


இத்தவிதமாக எம்பெருமான்‌ தாசிகள்‌ தெருவைக்‌ கடந்து 
ஜனகராஜன்‌ திருமகளாகிய சீதாதேவி இருக்கும்‌ கன்னிகாமாடம்‌ 
பாதைகூடி எவ்விகமாக வருகிறார்கள்‌ என்றால்‌ 


மாமுனிவர்‌ முன்னடக்க அரி 
720 மாயபிரான்‌ பின்னடக்க 
அருமைதம்பி லெக்ஷ்மணன்‌ அங்கு 
அண்ணன்பின்னால்‌ வழிவாருர்‌ 
மூன்றுபேறும்‌ ஒன்றுகூடி நல்ல 
மூம்மூர்த்திபோல்‌ ஏகவொழுர்‌ 
725 இந்தவிதம்‌ வாறபோது அங்கு 


என்னஎன்ன நடக்குதென்றால்‌ 


715. பாடும்‌ இடந்திற்கு ஏற்றவாறு இவ்வாறு சிலசெய்திகளைச்‌ சேர்த்துக்‌ 


கொள்வர்‌ 


240 தமிழ்‌ வில்லுப்பாட்டுகள்‌ 


இந்தவிதமாக எம்பெருமான்‌ மகாமுனிவர்‌ பின்னால்‌ வழி 
நடந்து வாறபோது அந்தத்‌ தெருவிலுள்ள பச்சி பறவைகளெல்‌ 
லாம்‌ என்னவிதமாகப்‌ பாட்டுப்பாடுகிறதென்றால்‌ 


சீதைமணவாளன்‌ வாருரென்று அங்கு 

சேர்ந்துகுருவி சத்தமிட 

ஜானகிமணவாளர்‌ வாருரென்று அப்போ 
730 சகலகுருவிபாசை பாடுதங்கே 

குருவிபாசை பாடுவதை அந்த 

கோதைசீதா தானறிந்து 

என்னஎன்ன விதமாக அப்போ 


எண்ணுகிறாள்‌ ஜானகியாள்‌ 
இந்தவிதமாக பச்சிபறவைகள்‌ பாடும்‌ சத்தத்தை யறிந்த 
சீதாதேவி பச்சிகள்‌ பாசை தெரிந்திருப்பதால்‌ அருகிலிருந்த சேடி 
களைக்‌ கூட்டிக்கொண்டு கன்னிகாமாடத்தின்‌ மேடையிலிருந்து 
கழே பார்க்கும்போது 


மாமுனிவர்‌ பின்னாலே நல்ல 

மாயபிரான்‌ வாறதைத்தான்‌ 

கண்ணாலே தானும்கண்டு அவள்‌ 

கருத்தில்வேறு எண்ணுகிறாள்‌ 

எண்ணாத எண்ணமெலாம்‌ அப்போ 
740 எண்ணுகிறாள்‌ தன்மனதில்‌ 

தாதியரை அருகழைத்து நல்ல 


ஜானகியும்‌ ஏதுசொல்வாள்‌ 
அதாவது மகாமுனிவர்‌ பின்னால்‌ வரும்‌ ராமனைக்கண்ட 
ஜானகியாள்‌ சேடிகளை அருகில்‌ அழைத்து ராமனைப்‌ பார்க்கச்‌ 
சொல்லி என்னவிதமாகச்‌ சொல்லுகின்றாளானால்‌ வாரீர்‌ சேடிகளே 
இதற்குமுன்‌ எத்தனையோ ராஜாக்கள்‌ போனார்களே. ஒருவராவது 
இந்த அழகோடு இருந்தார்களா இந்த மன்னனைப்பார்க்கும்போது 
(வேறு)-(9) 

சாமளரூபனடி சாந்தகுணதரனடி 

கோமளச்சிங்காரனடி--என்தோழிகாள்‌ 

கொஞ்சுங்கிளி வாசனடி--என்தோழிகாள்‌ 


பக்தனவர்‌ முன்னடக்க பாலனவர்‌ பின்னடக்க 
மத்தியிலே போருரடி--என்தோழிகாள்‌ 
மாரகுண தீரனடி--என்தோழிகாள்‌ 
726-727. இடை உரை : பச்சி பறவைகள்‌ : பலவகையான பறவைகள்‌ 
(பச்சி-படிசி). 
730. சகல குருவி பாசை - எல்லாவிதமான பறவை மொழிகள்‌. 


சீதா கல்யாணம்‌ 241 


வில்விழா பார்க்கவென்று வேடிக்கையாய்‌ வந்தவரோ 
மன்மதனாய்‌ இருப்பாரோ--என்தோழிகாள்‌ 
மாலையிடவந்தவரோ-என்தோழிகாள்‌ 


என்று ஜானகியாள்‌ மனமகிழ்ந்து பாடுவதைக்கண்ட சேடியர்கள்‌ 
அறிந்து ஏ ஜானகி நீ என்ன புத்தி படைத்தாய்‌ வழியில்‌ போகும்‌ 
ஆடவர்களைக்‌ கண்டு காதல்கொண்டால்‌ இது முறையாகுமா 
வென்று சொல்லி சேடியர்கள்‌ சீதாவைக்‌ கூட்டிக்‌ கொண்டு 
கன்னிகாமாடம்‌ சேர்த்தார்கள்‌. அப்போது சீதாதேவிக்கு கன்னிகா 
மாடத்திலிருக்கும்‌ 


(இராமனின்‌ அழகில்‌ மயங்கிய சீதையின்‌ மன நிலை) 


கல்‌ தூணேப்‌ பார்த்தாலும்‌ அந்த 
கண்ணன்போல்‌ தோன்றிடுமாம்‌ 
745 மண்சுவரைப்‌ பார்த்தாலும்‌ அரி 
மாயன்போல்‌ கெரிந்திடுமாம்‌ 
திருவிளக்கைப்‌ பார்த்தாலும்‌ சீதைக்கு 
திருமால்போல்‌ தோன்றிடுமாம்‌ 
(இப்படி) கண்டகண்ட இடங்களெல்லாம்‌ மாயன்‌ 


750 கண்ணன்போல்‌ தோன்றிடுமாம்‌ 


இந்தவிதமாக சீதாதேவி ராமபிரானைக்‌ கண்ட நேரம்முதல்‌ 
ஒரே எண்ணத்தோடு மதிமயங்கி இருந்தாள்‌ 


(இராம. இலக்குவர்‌ முனிவருடன்‌ சனகர்‌ அவையினை அடைதல்‌) 


இந்தவிதம்‌ தானிருக்க அங்கு 
எம்பெருமான்‌ மாயவர்தான்‌ 
மன்னனுட சபையைநோக்கி அரி 
மாயபிரான்‌ வாறபோது 

755 ௮ரசனுட கொலுமுகத்தில்‌ நல்ல 
அன்னக்கொடி பறந்திடுமாம்‌ 


பறக்குமொரு அன்னக்கொடி அதன்‌ 
பாவினையைத்‌ தானநறித்தார்‌ | 


758. பாவினை-பாவனை (பாவனை-எண்ணம்‌) 
758-739. இடைஉரை : கொடி ஆடுதல்‌, மன்னர்‌ மகளை மணக்க வருஃ 
ன அழைப்பதுபோல உள்ளதேனத்‌ தற்குறிப்பேற்றமாகக்‌ கூறப்படுகிறது. 
த.வி--16 


242 தமிழ்‌ வில்லுப்பாட்டுகள்‌ 


அதாவது ஸ்ரீராமபிரான்‌ ஜனகராஜன்‌ கொலுவை நோக்கி 
வாறபோது அங்கு பறக்கின்ற அன்னக்‌ கொடி என்ன பாவினை 
யாக ஆடுகின்றதென்றால்‌, இராமா வாருங்கள்‌, வாருங்கள்‌ எங்கள்‌ 
நாட்டு மன்னர்மகளை மாலையிட வாருங்கள்‌ என்ற பாவினையாக 
ஆடுகிறதாம்‌ அன்னக்கொடி. 


இந்தவிதம்‌ தானிருக்க அப்போ 
760 எம்பெருமான்‌ மாயவர்தான்‌ 
மாமுனிவர்‌ பின்னாலே அங்கு 
மன்னன்சபை அருகில்‌ வந்தார்‌ 
(அதை) அறிந்தாரே ஜனகராஜன்‌ நல்ல 
அருள்முனிவர்‌ வருவதைத்தான்‌ 
765 கண்ணாலே கண்டபோது இரு 


கரமெடுத்து வணங்குகிறார்‌ 
சுவாமி அடியேன்‌ தாங்களைப்‌ பார்ப்பதற்கு என்னதவம்‌ 
இருந்தேனோ தாங்களை என்‌ கண்ணால்‌ கண்டபோது என்‌ கவலை 
யெல்லாம்‌ மாறிவிட்டது என்றுசொல்லி மேலும்‌ என்ன சொல்‌ 
கிறாரானால்‌ 


தாங்களுட திருப்பாதம்‌ இந்த 

தாரணியில்‌ பட்டபோது 

எந்தன்பாவம்‌ அல்லாமல்‌ இங்கு 
7/0 எந்தன்‌ குடிசனங்கள்‌ பாவங்களும்‌ 

சூரியனைக்‌ கண்டோடும்‌ நல்ல 

துலங்குமொரு பனியதுபோல்‌ 

எந்தனுட பாவமெல்லாம்‌ | இங்கு 


இன்றோடு தீர்ந்ததையா 


என்று சனகராஜன்‌ மகாமுனிவரை அடிபணிந்து வணங்கி ஒரு 
ஆசனத்தில்‌ அமரச்செய்து மேலும்‌ என்ன சொல்லுகிறார்‌ ஆனால்‌ 
சுவாமி 


775 தங்களுட பின்னாலே இங்கு 
தானே வந்திருக்கும்‌ சிறுவர்ரள்‌ 
யாருடைய மக்களய்யா அது 
எந்தனுக்குத்‌ தெரியவேணும்‌ 
(என்று) சனகராஜன்‌ கேட்டபோது அந்த 


750 தவமுனிவர்‌ ஏதுசொல்வார்‌ 


சுவாமி தங்கள்‌: பின்னால்‌ வந்திருக்கும்‌ சறுபாலர்கள்‌ யார்‌ 
என்று கேட்டபோது தவமுனிவர்‌ என்ன சொல்லுசிறார்‌ ஆனால்‌ 


243 


சீதா கல்யாணம்‌ 


வாராய்‌ ஜனகபூபதி இந்தச்‌ சிறுவர்கள்‌ இருபேரும்‌ சூரியகுலத்தில்‌ 
பிறந்த 


தசரத மன்னனவர்‌ வெகு 
தவமிருந்து பெற்றபாலர்‌ 
கோசலையாள்‌ பெற்றெடுத்த நல்ல 
கோபாலன்‌ இவனல்லவோ 

785 சுமத்திரையாள்‌ பெற்றெடுத்த நல்ல 


துரிதமுள்ள லெக்ஷ்மணனாம்‌ 


வாராய்‌ ஜனகபூபதி இவர்கள்‌ இரண்டு பேரும்‌ அய்யோத்தி 
நாட்டு மன்னனான தசரதர்‌ பெற்ற பாலர்கள்‌ இவர்கள்‌ பெயர்‌ 
ராமன்‌ லெக்ஷ்மணன்‌. இவர்கள்‌ தம்பி பரதன்‌ சத்துருக்கன்‌ 
அய்யோத்தியிலிருக்கிறார்கள்‌. இவர்கள்‌ தாயார்‌ பெயர்‌ கோசலை 
கைகேசி சுமத்திரை என்ற மூன்றுபேர்‌ என்று மகாமுனிவர்‌ 
சொன்ன மாத்திரத்தில்‌ ஜனகராஜன்‌ 


(சனகர்‌ வில்விழாவுக்கு ஏற்பாடுசெய்தல்‌) 


மனமகிழ்ச்சி தானும்கொண்டு அப்போ 

மாமுனிவர்‌ இடமதிலே 

என்னஎன்ன விதமாக அங்கு 
790 எடுத்துரைத்தார்‌ ஜனகராஜன்‌ 

அய்யோத்திநாட்டு மன்னன்மக்கள்‌ இந்த 

அரசன்சபை வந்ததினால்‌ 

வில்விழாவை நடத்தவேண்டும்‌ இப்போ 


விஸ்வாமுத்திர மாமுனி 


என்று ஜனகராஜன்‌ மனமகிழ்ச்சி கொண்டு மகாமுனிவரிடம்‌ 
ஏ சுவாமி இனி வில்விழாவை நடத்தவேண்டும்‌ என்று சொல்லி 
என்ன செய்கிறாரானால்‌ 


795 கிங்கிலிவரைத்‌ தானழைத்து அப்போ 
கிருபையுடன்‌ ஏதுசொல்வார்‌ 
வாரும்‌ பிள்ளாய்‌ கிங்கிலிவரே இங்கு 


வார்த்தை ஒன்று சொல்லக்கேளீர்‌ 
வாரீர்‌ கிங்கிலிவர்களே இன்று நீங்கள்‌ வில்மணி மண்டபத்தில்‌ 


போய்‌ வில்லைத்‌ தூக்கிக்‌ கொண்டு சபா மண்டபம்‌ கொண்டுவந்து 


ர கவை வயமைகைய டய. 


795. கிங்கிலிவர்‌ - கிங்கரர்‌, ஏவல்‌ செய்வோர்‌, 


243 தமிழ்‌ வில்‌ லுப்பாட்டுகள்‌ 


இறக்குங்கள்‌ என்று ஜனகராஜன்‌ தெரிவித்தபோது வில்சுமக்கும்‌ 
கிங்கிலிவர்கள்‌ என்ன சொல்லுகிறார்கள்‌ ஆனால்‌ 


மன்னாதி மன்னவரே எங்கள்‌ 
800 மகுடமுடி ராஜமன்னா 

வில்சுமக்க முடியாதையா நாங்கள்‌ 

வேறுதேசம்‌ போயிடுவோம்‌ 

சீதாவில்லைச்‌ சுமக்கமாட்டோம்‌ இனி 


சென்றிடுவோம்‌ வேறுதேசம்‌ 


வாரீர்‌ ஜனகமகாராஜனே நாங்கள்‌ காலமெல்லாம்‌ வில்சுமந்து 
எங்களுக்கு வேதனையாகிவிட்டது. இனி வில்சுமக்க முடியாது 
என்று கிங்கிலிவர்கள்‌ சொன்னமாத்திர த்தில்‌ ஜனகராஜன்‌ என்ன 
சொல்லுகிறார்‌ ஆனால்‌ வாரீர்‌ கிங்கிலிவர்களே நீங்கள்‌ இன்று ஒரு 
நாளும்‌ வில்மணி மண்டபத்திலிருந்து வில்லைத்தூக்கி சபா 
மண்டபம்‌ கொண்டு போட்டால்‌ போதும்‌ என்று ஜனகராஜன்‌ 
சொன்ன மாத்திரத்தில்‌ 


805 ஆயிரம்‌ கிங்கிலிவா்‌ 


அங்கு 
ஆலோசனை செய்யுகருர்‌ 
ஆலோசனை தானும்செய்து இப்படி 
அரசன்சபை தனைக்கடந்து 
வில்மணி மண்டபமே அங்கு 


810 விரைந்து வாறார்‌ கிங்கிலிவா்‌ 


.  இந்தவிதமாக வில்மணிமண்டபம்‌ ஏதிவந்த ஆயிரம்‌ இங்கிலி 
வர்களில்‌ ஐநூறுகட்டையர்கள்‌ ஒருபக்கம்‌ ஐநூறு நெட்டையர்கள்‌ 


ஒரு பக்கமுமாக நின்று வில்தூக்கித்‌ தோளில்‌ வைத்து என்னவித 
மாக வாறார்களானால்‌ 


ஏலோலப்‌ பாட்டுப்பாடி 
. ஏகிவாறார்‌ கிங்கிலிவர்‌ 
இந்தவில்‌ லும்‌ ஒடியாதோ இனி 
எங்கள்‌ சுமை மாருதோ 
815 ஜானகிவில்‌ ஒடியாதோ 
தலைச்சுமைகள்‌ மாருதோ 


அங்கு 


எங்கள்‌ 


இந்தவிதமாக ஆயிரம்‌ கிங்லிவர்களும்‌ வில்லைச்‌ சுமந்து 
அரசர்‌ சபாமண்டபம்‌ கொண்டுவந்‌ து இழக்கினார்கள்‌ 


தா கல்யாணம்‌ 245 


இந்சவிதம்‌ தானிருக்க ்‌ அப்போ 
ஏதுசொல்வார்‌ ஜனகராஜன்‌ 
அரசருட சபையில்வந்து மன்னர்‌ 


820 அவசரமாய்‌ ஏதுசொல்வார்‌ 


வாரீர்‌ அரசமன்னர்களே இந்த சிவ தனுசை யாரெடுத்து 
வளைத்தாலும்‌ வளைத்தவர்க்கே என்மகள்‌ சீதாவை திருமணம்‌ 
செய்து கொடுப்பேன்‌ என்று ஜனகராஜன்‌ சொன்ன மாத்திரத்தில்‌ 


(மன்னர்கள்‌ கூடியிருந்த அவையில்‌ இராமன்‌ வில்‌ வளைத்தல்‌) 


கொங்குதேச மன்னன்‌ வந்து இது 
கூடாது என்று போனார்‌ 
அங்கதேச மன்னன்‌ வந்து வில்‌ 
அசையுதில்லை என்றுபோனார்‌ 

825 பாண்டிதேச மன்னன்வந்து இது 
பாரவில்லு என்றுபோனார்‌ 
ஈழதேச மன்னன்வந்து இது 


என்னாலே முடியாதென்றார்‌ 


இந்தவிதமாக அவனி ஐம்பத்தாறு தேச அரசர்களும்‌ வில்லைத்‌ 
தொட்டு வணங்கி சபையில்‌ வந்து அமர்ந்தார்கள்‌. யாராலும்‌ சிவ 
தனுசை எடுத்து வளைக்க முடியாமல்‌ ஆனபோது என்ன நடக்கு 
தானால்‌ 


இந்தவிதம்‌ தானிருக்க அங்கு 
830 ஏகிவாறார்‌ நாரதரும்‌ 
மன்னர்சபை தானும்‌ வந்து நாரத 


மாமுனிவர்‌ ஏதுசொல்வார்‌ 


இந்தவிதமாக நாரத மாமுனிவர்‌ வந்து அவனி ஐம்பத்தாறு 
தேச ராஜாக்களைப்‌ பார்த்து என்ன சொல்லுகிருர்‌ ஆனால்‌ 


(ஏ) மன்னாதி மன்னர்களே நல்ல 
மகுடமுடி. ராஜர்களே 
635 இத்தனை பேர்‌ இங்குவந்து யாரும்‌ 
இந்தவில்லை வளைக்கலையோ 
வீரர்கள்‌ என்றுசொல்லி நீங்கள்‌ 


வீதிவழி வருகலாமா 


836. வளைக்கலையோ - வளைக்கயில்லையோ. 


246 தமிழ்‌ வில்லுப்பாட்டுகள்‌ 


மன்னவர்கள்‌ என்றுசொல்லி இந்த 
840 மாசபைக்கு வருகலாமா 


இந்தவிதமாக நாரத மகாமுனிவர்‌ அரசர்களை அவமதித்துப்‌ 
பேசிக்‌ கொண்டு நிற்பதைக்‌ கண்ட லட்சுமணன்‌ வீஸ்வாமுத்திரர்‌ 
நேரில்‌ வந்து என்ன சொல்லுகிருரானால்‌ 


என்குருவே மாமுனீயே இப்போ 
எந்தன்‌ வார்த்தை கேட்டிடுங்கோ 
வீரர்கள்‌ இல்லையென்று இவர்‌ 
வேதாந்தம்‌ பேசலாமா 

₹43 சூரர்கள்‌ இல்லையென்று இவர்‌ 


சொல்லிவசை பேசலாமா 


இந்தவிதமாக நாரத மகாமுனிவர்‌ அரசர்களை அவமதித்துப்‌ 
பேசுவதைக்‌ கண்ட லெக்ஷ்மணன்‌ விஸ்வாமுத்திரர்‌ நேரில்‌ வந்து 
சுவாமி எனக்கு வில்வளைக்க விடைகொடுங்கள்‌ தான்‌ உடனே 
சென்று அந்த வில்லை 


வளைக்கணுமோ ஓடிக்கணுமோ அதை 
வாரிக்கடலில்‌ வீசணுமோ 
என்ன என்னசெய்யணுமோ தான்‌ 


850 இப்போதே செய்துவாறேன்‌ 


என்று லெக்ஷ்மணன்‌ கேட்டபோது அந்த நல்முனிவர்‌ ஏது 
சொல்வாரானால்‌ வாராய்‌ லெக்ஷ்மணா உனக்கு அந்த வில்லை 
வளைக்க முடியும்‌ ஓடிக்கவும்‌ முடியும்‌ ஆனால்‌ உன்‌ அண்ணன்‌ இருக்‌ 
கும்போது நீ வில்வளைத்தால்‌ பெண்‌ உனக்கு ஆகையால்‌ உன்‌ 
அண்ணன்‌ இருக்கும்போது நீ முன்னால்‌ திருமணம்‌ செய்யக்‌ 
கூடாது ஆத்திரப்படாதே என்று சொல்லிவிட்டு மகாமுனிவர்‌ 


கண்சாடை செய்யுகிறார்‌ அவர்‌ 
கண்ணனுட நேரில்‌ நின்று 
வில்வளைக்கப்‌ போவதற்கு அங்கு 
விடைகொடுக்க வேணுமென்று 

855 (தனது) தாடியையும்‌ தானசைத்தார்‌ நல்ல 


தவமுனிவர்‌ விஸ்வாமுத்திரர்‌ 


838. வருகலாமா . வரலாமா. 
847. வளைக்கணுமோ-வளைக்க வேண்டுமோ, (இவ்வாறே பிறவும்கொள்க) 


சீதா கல்யாணம்‌ 247 


இந்தவிதமாக விஸ்வாமுத்திரர்‌ தாடி அசைவதை அறிந்த 
ராமன்‌ ஆகா மாமுனிவர்‌ வில்வளைக்க நமக்கு விடைகொடுத்து 
விட்டார்‌ என்று எண்ணி 


வேகமாகத்‌ கானெழுந்து ராமன்‌ 
விஸ்வாமுத்திரரைத்‌ தான்‌ வணங்கி 
சிவதனுசின்‌ அருகாக I அப்போ 


860 ஸ்ரீராமன்‌ வந்துநின்றார்‌ 


இந்தவிதமாக எம்பெருமான்‌ வில்லின்பக்கமாக வந்து நின்று 
என்னவிதமாக எண்ணுகிறாரானால்‌ இந்த வில்லை 


குனிந்துநாம்‌ எடுத்தோமானால்‌ றம்‌ 
குருமுனிவர்‌ நகைத்திடுவார்‌ 
இருந்துவில்லை எடுத்தோமானால்‌ இங்கே 
எல்லாமன்னரும்‌ நகைத்திடுவார்‌ 

865 என்று எண்ணி ஸ்ரீராமர்‌ அப்போ 
ஏதுசெய்வார்‌ அன்னேரம்‌ 
வில்லின்‌ கடகோடி வந்துநின்று மாயன்‌ 
வேதமால்‌ ஆனவர்தான்‌ 
வலதுகால்‌ பெருவிரலால்‌ தல்ல 


870 வகையுடனே தான்மிதித்தார்‌ 


இந்தவிதமாக ராமன்‌ வில்லின்‌ கடகோடி. வந்துநின்று தனது 
வலது கால்‌ பெருவிரலால்‌ வகையுடன்‌ மிதித்தார்‌ அப்போது 
வில்லானது 


அந்தரமாய்‌ பாய்ந்திடுமாம்‌ அப்போ 
அன்னைசீதா வில்லதுதான்‌ 
கண்டாரே மாயபிரான்‌ நல்ல 
கண்ணடங்கா வேகத்தோடு 

875 வில்லையுமே நாண்பூட்டி அரி 
வேதமால்‌ ஆனவர்தான்‌ 
மண்டியிட்டு வில்வளைத்து றம்‌ 
மாயன்‌ அரி கோபாலன்‌ 
வளைத்திடட்டா ஓடித்திடட்டா இதை 


880 வாரிக்கடலில்‌ எறிந்திடட்டா 


837. கடகோடி--கடைசி முளை 
879. வளைத்திடட்டா-வளைத்திடவா. (இவ்வாறே பிறவும்கொள்க) 


= OT வளை கவயயா வால்‌ பயம 


248 தமிழ்‌ வீல்லுப்பாட்டுகள்‌ 


என்று சொல்லி எம்பெருமான்‌ அப்போ 
ஏது செய்தார்‌ அந்நேரம்‌ 
தம்மடக்கித்‌ தானிழுத்தார்‌ வில்‌ 
சடசடவென்று ஓடிந்திடுமாம்‌ 

885 வில்‌ஓடிந்த சத்தமது அப்போ 
விண்ணுலகம்‌ அலறிடுமாம்‌ 
தேவாதி தேவரெல்லாம்‌ அங்கு 


தேடிவந்து பூச்சொரிந்தார்‌ 


இந்தவிதமாக தேவர்கள்‌ பூச்சொரிந்து ஜெயம்‌ பாடினார்கள்‌ 
மேலும்‌ ராமன்‌ ஓடித்த வில்லின்‌ சத்தம்‌ எங்கே கேட்கிறதென்றால்‌ 


(இராமன்‌ வில்‌ஓடித்ததைச்‌ சதை அறிதல்‌) 


வெள்ளிமலை ஆனதற்கு வில்‌ 
890 ஓடிந்தசத்தம்‌ கேட்டிடுமாம்‌ 
கன்னிசீதா.இருக்குகின்ற அந்த 
கன்னிகாமாடமும்‌ கேட்டிடுமாம்‌ 
சிவதனுசு ஓடிந்தசத்தம்‌ அப்போ 
சீதாதேவி தானறிந்து 
895 அருகிருக்கும்‌ சேடியிடம்‌ நம்‌ 


அன்னைசீ தா ஏதுசொல்வாள்‌ 


வாரீர்‌ சேடிகளே வில்லொடித்த சத்தம்‌ கேட்றெது. ஆகை 
யால்‌ வில்லொடித்த மன்னவர்‌ யாரென்று அறிந்து வாருங்கள்‌ 
என்று சொன்ன மாத்திரத்தில்‌ உடனே தாதியர்கள்‌ ஓடிவந்து 
பார்த்து சீதாவிடம்‌ என்ன சொல்லுகிறார்களானால்‌ 
அராவணை என்ற பாம்பணையில்‌ பள்ளிகொள்ளும்‌ திரு 
மாலைப்‌ போலவே இலங்கும்வீரரும்‌, தவமுனிவருடனும்‌ இளைய 
வனுடனும்‌ இங்கு வந்தவரும்‌ ஆகிய இராமபிரானே வில்‌ ஓடித்தா 
ரென்று தாதியர்கள்‌ சீதாவிற்கு எடுத்துரைத்தார்கள்‌. 


( மற்றமன்னர்களின்‌ சீற்றமும்‌, சதை மாலை வீசுதலும்‌) 


இந்தவிதம்‌ தானிருக்க அங்கு 
இருந்ததொரு மன்னரெல்லாம்‌ 
ஜனகராஜன்‌ இடமதிலே வந்து 


900 தானே வார்த்தை பேசுதிறார்‌ 


883. தம்மடக்கி- மூச்சடக்கி 


சீதா கல்யாணம்‌ 249 


இந்த விதமாக அரசர்கள்‌ எல்லோரும்‌ ஒன்றுகூடி ஜனக 
ராஜனிடம்‌ வந்து என்ன சொல்லுகிறார்‌ ஆனால்‌ வாரீர்‌ ஜனக 
ராஜனே சீதாவை இந்த சிறுவனுக்கு விவாகம்‌ செய்யக்‌ கூடாது 
அதாவது இந்தச்‌ சிறுவன்‌ திறமையால்‌ வில்வளைக்கவில்லை இவன்‌ 
வில்‌ வளைத்ததன்‌ காரணம்‌ என்ன வென்றால்‌ இதோ நிற்கக்‌ கூடிய 


கூன்கிழவன்‌ செய்தவித்தை அதனால்‌ 

கூடாது மாலையிட 

மாமுனிவன்‌ மந்திரத்தால்‌ இந்த 

மைந்தன்வில்‌ தானொடித்தான்‌ 
905 என்றுசொல்லி அரசரெல்லாம்‌ அங்கே 

எதிர்த்துவார்‌ த்தை பேசிநின்றார்‌ 

அப்போது ஜனகராஜன்‌ அந்த 


அரசரிடம்‌ ஏதுசொல்வார்‌ 


வாரீர்‌ அரசமன்னர்களே வில்‌ ஓடித்த பாலகன்‌ மேல்‌ சந்தேக 
மிருந்தால்‌ உங்கள்‌ மத்தியில்‌ என்‌ மகளாகிய ஜானடியைக்‌ 
கொண்டு நிறுத்தி சூடாமணிமாலை ஓன்று இருக்கிறது அந்த 
மாலையை எடுத்து உங்கள்‌ மத்தியில்‌ வீசச்சொல்வோம்‌ அப்போது 
அநீத மாலையானது யார்‌ கழுத்தில்‌ விழுந்ததோ அவர்களுக்கே 
சீதாவைத்‌ இருமணம்‌ செய்வோம்‌ என்று சொல்லி ஜனகராஜன்‌ 


சேடியரிடம்‌ தானும்சொல்லி அன்னை 
910 சீதாவைக்‌ கூட்டிவந்து 
அரசமன்னர்‌ சபையதிலே அப்போ 
அன்னைசீ தா வந்துநின்று 
சூடாமணிமாலை கைலெடுத்து அங்கு 
சுற்றியுமே வீசுகிறாள்‌ 
915 அந்தநல்ல மாலையதும்‌ நல்ல 


அரிராமன்‌ கழுத்தில்‌ விழு ந்திடுமாம்‌ 


இந்தவிதமாக சூடாமணிமாலையும்‌ ஸ்ரீராமர்‌ கழுத்தில்‌ விழுந்த 
தைக்கண்ட தேசராஜாக்கள்‌ திகிலடைந்தார்கள்‌ இதையறிந்த 
னெகராஜன்‌ மகா முனிவரிடம்‌ வந்து சுவாமி 


(இனி) மாலைமணம்‌ சூடவேணும்‌ நல்ல 
மாதுசீதா லட்சுமிக்கே 
இருமணங்கள்‌ முடிக்கவேணும்‌ எந்தன்‌ 
920 தெய்வகுரு மாமுனியே 
(என்று) கனகராஜன்‌ சொன்னபோது அந்த 


தவமுனிவர்‌ ஏதுசொல்வார்‌ 


250 தமிழ்‌ வில்லுப்பாட்டுகள்‌ 


வாராய்‌ ஜனகமன்னா ராமன்‌ கல்யாணத்தை நீயும்‌ நானும்‌ 
இருந்து முடியக்கூடிய காரியமல்ல அய்யோத்தி நாட்டுக்கு ஒரு 
தூதுவனை அனுப்பி இராமனுட தந்தை தாயார்கள்‌ தம்பிமார்கள்‌ 
மற்றும்‌ சேனைபடைகள்‌ குடிஜனங்கள்‌ எல்லோரும்‌ வந்துதான்‌ 
திருமணம்‌ செய்யவேண்டும்‌. ஆகையால்‌ நான்‌ அய்யோத்திக்கு 
ஒரு தூதுவனை அனுப்புகிறேன்‌ என்று சொல்லி என்ன விதமாகக்‌ 
கடிதம்‌ எழுதுகிறாரானால்‌ 


(சீதா கல்யாணம்‌ குறித்த செய்தியை விசுவாமித்திரர்‌ தசரதருக்கு 
அனுப்புதல்‌) 


(அந்த) அய்யோத்தி நாடாளும்‌ நல்ல 
அரசமன்னர்‌ தசரதர்க்கு 
925 குலகுருவாம்‌ விசுவாமுத்திரா்‌ இப்போ 
கூறுகிறார்‌ செய்திஒன்று 
என்னஎன்ன விதமாக அவர்‌ 


எழுதுகிறார்‌ கடிதமது 


மகா ஈ௱ ஸ்ரீ மகாகனம்‌ தங்கிய தசரதர்‌ அறியவேண்டியது 
நான்‌ ராமன்‌ லெக்ஷ்மணன்‌ இருபேரையும்‌ கூட்டிவந்து தாடகை 
சம்மாரம்‌ முடிக்கவேணுமென்று வந்த வேளையில்‌ அந்த தாடகை 
யானவளால்‌ ஏற்பட்டபல விதமான கொடுமைகள்‌ எல்லாம்‌ 
வல்லமையுள்ள ஸ்ரீராமனால்‌ அழிந்து போனதால்‌, என்‌ தவ 
வேள்வியைப்‌ பூர்ததி செய்து, அதலிகை மோச்சம்‌ கொடுத்து, 
மிதுளை நகர்‌ வந்து யாபேர்களாலும்‌ வளைக்க முடியாத சிவ 
தனுசை ஓடித்துவிட சீதாவை திருமணம்‌ செய்யபெரியோர்களால்‌ 
நிச்சயித்து இருக்கிறது. ஆகையால்‌ தாங்களும்‌ தம்பிமார்களும்‌ 
மற்றும்‌ குடிபடைகளோடு வந்து திருமணத்தை இறப்பிக்கும்படி 
வேண்டிக்‌ கொள்கிறேன்‌ இப்படிக்கு விஸ்வாமுத்திர மகாமுனிவர்‌ 
ws கடிதம்‌ எழுதி ஒரு தூதுவன்‌ கையில்‌ கொடுத்து அனுப்‌ 

னார்‌. 


(திருமணக்‌ கடிதம்‌ கண்ட தசரதர்‌ மயங்குதல்‌) 


அப்போது தூதுவனும்‌ வெகு 
930 அவசரமாய்‌ ஓடிவாறான்‌ 

ஓட்டம்நல்ல பெருநடையாய்‌. அப்போ 

ஓடிவாருன்‌ தூதுவனும்‌ 

காற்றிலுமே வேகமாக அவன்‌ 


கால்நடையாய்‌ ஓடிவாறான்‌ 


சீதா கல்யாணம்‌ 251 
ccc சைகை 


935 அய்யோத்திமா நகரதிலே நல்ல 
அரசனுட கொலுவதிலே 
தசரதனின்‌ கையில்‌ கொடுத்தான்‌ . அந்த 
தவமுனிவர்‌ கடிதத்தைத்தான்‌ 


இந்தவிதமாக தசரதர்‌ கடித த்தை வாங்கியவுடன்‌ அதிலுள்ள 
வாசகங்களை அவதி அவதியாகப்‌ படித்த தசரதர்‌ மதிமயங்கி 


(ஓரு) அடியற்ற மரம்போலே மன்னன்‌ 

940. அடித்தலறி கழ்விழுந்தார்‌ 

(ஏ) என்மகனே ஸ்ரீராமா இனி 
என்னசெய்வேன்‌ நான்பாவி 
சண்டாளத்‌ தாடகைக்கோ இப்போ 
தான்புசிக்க உனைவளர்த்தேன்‌ 

945. அரக்கியவள்‌ புசிப்பதற்கோ உன்னை 
அருமையாக நான்வளர்த்தேன்‌ 
என்றுசொல்லி தசர தரும்‌ அப்போ 
ஏங்கிஏங்கி தானமுதார்‌ 
தசரதர்தான்‌ புலம்பும்சத்தம்‌ அங்கே 


950. தான்கேட்டார்‌ மந்‌ திரியும்‌ 


இந்தவிதமாக தசரதர்‌ புலம்பும்‌ சத்தத்தைக்‌ கேட்ட. மந்திரி 
மார்யாபேரும்‌ ஓடோடி வந்து மன்னன்‌ கையில்‌ இருந்த கடிதத்தை 
வாங்கிப்பார்க்கும்போது அதிலே ராமன்‌ திருமணத்தைப்‌ பற்றி 
எழுதியிருந்ததை அறிந்த மந்திரிகள்‌ தசரதன்‌ இடத்தில்‌ 
திருமணக்‌ கடிதம்‌ வந்திருக்கிறது மிதுளை நகரில்‌ இருந்து என்று 
விவரங்களைச்‌ சொல்லவும்‌ தசரதன்‌ ஒருவாறு மனந்தேறி அளவில்‌ 
லாத ஆனந்த பரவசனாகியதும்‌ ராமன்‌ திருமணத்தைப்‌ பார்ப்ப 
தற்காக தசரதர்‌ மூன்று தேவிமார்கள்‌ பரதர்சத்துருக்கன்‌ 
குடிபடை ஜனங்கள்‌ மந்திரி பிரதானிகள்‌ யாவரும்‌ ஒன்றுகூடி 


(தசரதர்‌ யாவருடனும்‌ திருமணம்‌ காணப்‌ புறப்படுதல்‌) 
அய்யோத்தியாபுரி தான்கடந்து 
அரசர்படை வருகுதய்யா 
சேனைபடை முன்னடக்க 
தேரதுவும்‌ பின்னடக்க 


938 939, இடைஉரை. அவதி அவதியாக-- அவசரத்துடன்‌ 936-940 
திருமணக்‌ கடிதததை ஆவலுடன்‌ அரைகுறையாகப்‌ படித்த தசரதன்‌ 
அதிலுள்ள செய்திகளைத்‌ தவறாகப்‌ புரிந்துகொண்டு, இராமனுக்கு ஏதோ தீங்கு 
நேர்ந்ததென தம்பி மூர்ச்சித்து விழுந்தான்‌ என்று கூறப்படுகிறது. 


252 தமிழ்‌ வில்லுப்பாட்டுகள்‌ 


955. வனமான வனங்கடந்து 
வருகுதய்யா அரசர்படை 
(ஒரு) பாலைவனம்‌ வாறபோது 
படைகளுக்கும்‌ தாகமாக 
தாகமது பொறுக்காமல்‌ 
960. தவித்திடுமாம்‌ படைகளெல்லாம்‌. 


இந்தவிதமாகப்‌ படைகள்‌ தாகத்தால்‌ பரதவித்து நிற்‌ 
பதைக்‌ கண்ட தசரதர்‌ இராமனை மனதில்‌ துதித்தார்‌ அப்போது 


மாயனுட அருளாலே ஒரு 
மாய்கைஆறு ஓடிடுமாம்‌ 
அதை யறிந்த அரசர்‌ படை 
ஆற்றின்பக்கம்‌ தானும்வந்து 
965. தாகவிடை தீர்த்திடுமாம்‌ 
தசரதர்தன்‌ படைகளெல்லாம்‌. 


இந்த விதமாக சேனைபடைகளெல்லாம்‌ தாகவிடை தீர்த்து 
ஆற்றின்பக்கம்‌ ஒன்றாய்‌ கூடிநிற்கும்‌ சமயம்‌ 

வாழ்மிதுளை நகர்தனிலே 
வாழ்ந்துவரும்‌ ஜன கராஜன்‌ 
உப்பரிகை மேடையிலே 

970. உலாவிவரும்‌ வேளையிலே 
கண்டாரே படைகளைத்தான்‌ 
கருத்தில்வேறு எண்ணுகிறார்‌ 
ராமனையும்‌ தானழைத்து 
நலமுடனே ஏதுசொல்வார்‌ 


இந்தவிதமாக ஜனகராஜன்‌ ஆற்றின்‌ ஓரமாக நிற்கும்‌ படை 
களைக்‌ கண்டவுடன்‌ இராமனை அழைத்து என்ன விதமாகச்‌ 
சொல்லுகிறாரானால்‌. 


975. என்னருமை மருமகனே இப்போ 
எம்பெருமானே சொல்லக்கேளீர்‌ 
மாத்தான்படை வருகுதையா நல்ல 


மாலையிடும்‌ மருமகனே 


சண்டைசெய்யப்படை வருகுதையா எந்தன்‌ 
980. சாரங்கனே கோபாலா 


962. மாய்கை ஆறு-மாய ஆறு 


சதா கல்யாணம்‌ 253 


- என்று ஜனகரா ஜன்‌ சொன்ன மாத்திரத்தில்‌ சாரங்கனாகிய 
கோபலன்‌ அறிந்து என்ன சொல்லுகிறாரானால்‌ 


எந்தன்‌ மாமா ஜனகமன்னா ்‌ இப்போ 
எந்தன்வார்த்தை சொல்லக்கேளும்‌ 
மாத்தான்படை வரவும்‌இல்லை இங்கே 
மருகேசன்படை வருகுதய்யா 
985. எதிரிபடை வரவும்‌இல்லை எங்கள்‌ 


அப்பாபடை வருகுதய்யா 


என்று ராமபிரான்‌ சொன்னமாத்திரத்தில்‌ ஜனகராஜன்‌ மன 
மகிழ்ச்சிகொண்டு இருந்தார்‌. அப்போது ஆற்றில்‌ வெள்ளம்‌ குறை 
யாமல்‌ இருப்பதைக்‌ கண்ட தசரதர்‌ மாயனை மனத்தில்‌ துதித்தார்‌ 
அப்போது ஆற்று வெள்ளமானது 


தண்ணீரும்‌ தான்குறைந்து . நல்ல 
தரைபோலே ஆக்கிடுமாம்‌ 
அறிந்தாரே தசரதரும்‌ அந்த 
990  ஆற்றுவெள்ளம்‌ குறைந்தவுடன்‌ 
ஆனைசேனை படைகளையும்‌ அவர்‌ 
அனுப்பிவைத்தார்‌ முன்னாலே 
சேனைபடை முன்னடக்க பல 
தேருரதம்‌ பின்னடக்க 
995 மாய்கைஆற்றைத்‌ தான்கடந்து அப்போ 
மன்னன்படை வருகுதையா சி 
வாழ்மிதுளை தன்னைநோக்கி அங்கு 


வாருரே தசரதரும்‌. 


இந்தவிதமாக ஆற்றைக்கடந்து தேர்‌, முதலான படைகள்‌ 
எல்லாம்‌ மிதுளை நகர்‌ அருகாக வந்து கொண்டிருக்க 


(சனகர்‌ தசரதரை எதிர்கொண்டு வரவேற்றல்‌) 


அறித்தாரே ஜனகராஜன்‌ 
1000 அன்னேர வேளையிலே 

என்ன என்ன விதமாக 

எண்ணுநிறொர்‌ தன்மனதில்‌ 


ஆகா நமது மைத்துனர்‌ தசரதர்‌ வருறொர்‌ ஆகையால்‌ 
மருமகனுக்குச்‌ செய்யவேண்டிய சாஸ்திர முறைகளை மைத்துன 
ருக்கும்‌ செய்யவேண்டும்மென்று எண்ணி ஜனகராஜன்‌ என்ன 
செய்யுகருரானால்‌ 


954 தமிழ்‌ வில்லுப்பாட்டுகள்‌ 


எதிர்மாலைக்கொரு பொன்மாலை அங்கு 
ஏற்றவாசத்துக்கோர்‌ பிச்சிமாலை 
1005 இந்தவிதம்‌ தான்போட்டு அப்போ 


ஏகிவாறார்‌ மாளிகைக்கே. 


இந்தவிதமாக ஜனகமகாராஜன்‌ எதிர்சென்று வரவேற்று 
மாலைகளைப்‌ போட்டு தசரதரைக்‌ கூட்டிக்கொண்டு மாளிகை 
வந்து அமர்ந்தார்கள்‌ 

(தசரதரின்‌ தேவியர்‌ மூவரும்‌ சீதையைக்‌ காணச்‌ செல்லுதல்‌) 


இந்தவிதம்‌ தானிருக்க அங்கே 

இன்னுமென்ன நடக்குதென்றால்‌ 

மனைவிமார்‌ மூன்றுபேரும்‌ தங்கள்‌ 
1010 மன்னர்‌ தசரதர்‌ இடமதிலே 

என்னஎன்ன விதமாக அப்போ 


எடுத்துரைத்தார்‌ ே தவியர்கள்‌ 


வாருங்கள்‌ என்‌ ஆசைப்‌ பிராணநாதா இராமன்‌ வில்லைத்‌ 
தான்‌ வளைத்திருப்பான்‌ பெண்ணைப்‌ பார்த்திருக்க மாட்டான்‌ 
ஆகையால்‌ நாங்கள்‌ மூன்றுபேரும்‌ போய்‌ பெண்ணைப்‌ பார்த்து 
தான்‌ திருமணம்‌ செய்யவேண்டுமென்று சொல்லிவிட்டு மூன்று 
பேரும்‌ 


எங்கே எங்கே ஏகவொறார்‌ _ அந்த 
ஏந்திழைமார்‌ மூன்றுபேரும்‌ 
1015 ஜானகியாள்‌ இருக்குமிடம்‌ அங்கு 
- தானேவாருர்‌ மாமிமார்கள்‌ i 
மாமிமார்கள்‌ வருவதைத்தான்‌ அந்த 
மாதுசீதா தானறிந்து 
மாமிமார்‌ பாதங்களை அவள்‌ 
1023 மகிழ்ச்சியுடன்‌ தான்வணங்கி 
(என்‌) மன்னவரைப்‌ பெற்றெடுத்த நல்ல 
மாமியரே சரணமென்றாள்‌ 
(என்‌) கொழுந்தனைப்‌ பெற்றெடுத்த நல்ல 
கோதையரே சரணமென்றாள்‌ 
1025 என்று சொல்லி ஜானகியாள்‌ அவர்கள்‌ 


இருபாதம்‌ தெண்டனிட்டாள்‌. 


இந்தவிதமாக ஜானகியாள்‌ மாமிமார்களுடைய இருபாதங்‌ 
களை வணங்கி ஆசனத்தில்‌ அமரச்செய்தாள்‌. ஆசனத்தில்‌ அமர்ந்‌ 
திருக்கும்‌ மாமியார்‌ மூன்றுபேரும்‌ £தாவைக்‌ கண்டு மனமகிழ்ச்சி 


சீதா கல்யாணம்‌ 255 
கொண்டார்கள்‌. மேலும்‌ ஜான, என்ன அழகோடு இருக்கிறாள்‌ 
என்றால்‌ 

(சதையின்‌ பேரழகு விவரிக்கப்படுதல்‌) 


குப்பிதல்ல சடையழகாம்‌ 
கோதிவிட்ட உச்சழகாம்‌ 
மூன்றாம்பிறைச்‌ சந்திரன்போல்‌ 
1030 முகத்தினுட திருவழகாம்‌ 
வள்ளிக்‌ கொடி தன்னழகில்‌ . 
வடிவழகி காதுரெண்டாம்‌ 
கமுகுநல்ல பாளையைப்போல்‌ 
கழுத்தினுட திருவழகாம்‌ 
1035 ஆலின்‌இலை போலேயல்லோ 
அடிவயிறு தன்னழகாம்‌ 
அரைமதியம்‌ வில்லதுபோல்‌ 
அகன்றநெற்றி புருவங்களாம்‌ 
இளவாழைத்‌ தண்டதுபோல்‌ 
1040 இரண்டுநல்ல துடையழகாம்‌ 
கட்டில்கால்‌ கடைந்ததுபோல்‌ 
கணுக்கால்கள்‌ தன்னழகாம்‌ 
பாம்பினுட படமதுபோல்‌ 
பாதத்தின்‌ திருவழகாம்‌ 
1045 பயித்தங்காய்‌ சாயலிலே 
பத்துவிரல்‌ தன்னழகாம்‌ 


மேலும்‌ என்னவிதமான அழதடன்‌ ஜானகியாள்‌ இருக்கிர ளானால்‌ 


சூரியர்க்கு ஆனாலும்‌ 
சுற்றிவர கருப்புமுண்டு 
சந்திரர்க்கு ஆனாலும்‌ 
1050 சற்றேகொஞ்சம்‌ கருப்புமுண்டு 
குண்டுமணிக்கு ஆனாலும்‌ 
குறுக்கே கொஞ்சம்‌ கருப்பு முண்டு 
ஆடுகின்ற நாகத்திற்கு 
அடிவயிற்றில்‌ கருப்புமுண்டு 
1055 ஓடுகின்ற தண்ணீரில்‌ 
உள்சேறு மணலுமுண்டு 
குட்டாருட உலையதிலே 


1051. குண்டுமணி-குன்‌ றிமணி. 


256 த.மிழ்‌ வில்லுப்பாட்டுகள்‌ 


தங்கக்‌ கட்டி வார்த்ததுபோல்‌ 
கன்னாருட உலையதிலே 

1060 கடைந்தெடுத்த உடுக்கதுபோல்‌ 
கொல்லருட உலையதிலே 
கொலிுக்கட்டி வார்த்தது போல்‌ 
அள்ளிநல்ல தெளித்தது போல்‌ 
அழகுலட்ச தேமல்களாம்‌ 

1065 வாரிநல்ல தெளித்ததுபோல்‌ 
வண்ணலட்ச தேமல்களாம்‌ 
பார்வதியாம்‌ தேவியர்க்கு 
பக்கத்திலே தேமலுண்டு 
துரோபதா தேவியர்க்கு 

1070 தோளிலொரு தேமலுண்டு 
இந்திராணி தேவியர்க்கு - 
இடையிலொரு தேமலுண்டு 


ஆனாலும்‌, சீதாதேவியின்‌ அழகு எப்படி மேலும்‌ இருக்கற தானால்‌ 


(அவள்‌) கூந்தல்தான்‌ கருப்பொழிய 
கோதையவள்‌ கருப்புமில்லை 
1075 முடியேநல்ல கருப்பொழிய 
மொய்குழலாள்‌ கருப்புமில்லை 
பொட்டுநல்ல கருப்பொழிய 
பூவையவள்‌ கருப்புமில்லை. 


இந்தவிதமான அழகோடு இருக்கும்‌ சீதாவைக்‌ கண்ட மாமி 
மார்‌ மூன்றுபேரும்‌ சீதாவிடம்‌ விடைபெற்றுக்‌ கொண்டு மன்னன்‌ 
சபையில்‌ வந்து தம்‌ கணவனான 


தசரதனாம்‌ மன்னரிடம்‌ அந்த 
1080 தையலரும்‌ ஏதுசொல்வார்‌ 
இனிநமக்கு கவலைவேண்டாம்‌ மூர்த்தம்‌ 


இப்போதே வைக்கவேணும்‌ 


என்று மனைவிமார்‌ மூன்றுபேரும்‌ சொன்னமாத்திரத்தில்‌ 
மன்னனான தசரதனும்‌ ஜனகராஜனும்‌ 


1064. தேமல்‌-படர்சுணங்கு. மாதர்‌ மேனியில்‌ காணும்‌ இளமஞ்சள்‌ 
நிறமான புள்ளிகள்‌ . 


1081. மூர்த்தம்‌-முகூர்த்தம்‌, 


சதா கல்யாணம்‌ 257 


1085 


(திருமண நிகழ்ச்சிகள்‌ நடைபெறுதல்‌) 


சோதிடரை வரவழைத்து அவர்‌ 
துரிதமுடன்‌ நாள்பார்த்து 

மூர்த்‌ தங்களும்‌ தான்குறித்து நல்ல 
மூர்த்தக்காலும்‌ நட்டுகிறார்‌ 

பந்தல்களை அலங்கரித்தார்‌ அப்போ 


பலதேசத்திற்கும்‌ அறிக்கையிட்டார்‌, 


இந்த விதமாகத்‌ திருமண ஏற்பாடுகளைச்‌ செய்து முடித்து 
அலங்காரப்‌ பந்தல்‌ போடலுற்றார்‌. அது எப்படி இருக்குதானால்‌ 


(வேறு--10) 
கல்யாணப்‌ பந்தலலங்காரம்‌---அதைக்‌ 
கண்ணால்‌ பார்க்கவே சிங்காரம்‌ (கல்யாண) 
பார்க்க வெகு ஆச்சரியம்‌ பார்‌ பார்‌ - நல்ல ்‌ 
பவளக்கால்‌ தூண்களது நேர்‌ நேர்‌ (கல்யாண) 
பச்சவாழைக்குலை தானங்கு தூக்கியே 
பஞ்சவர்ணங்களும்‌ பாரில்‌ ஜொலித்திட (கல்யாண) 
கொட்டகைப்‌ பந்தலில்‌ குளோப்புகளிட்டார்‌ 
குத்துவிளக்கினால்‌ தீபங்களிட்டார்‌ (கல்யாண) 
பார்க்க வெகு ஆச்சரியம்‌ பார்‌ பார்‌--நல்ல 
பவளக்கால்‌ தூண்களது நேர்‌ நேர்‌ (கல்யாண) 


இந்த விதமாக கல்யாணப்பந்தல்களை அலங்கரித்து மணவறை. 
யும்‌ சோடனை செய்து வேதாவேதியர்கள்‌ வந்து வேதங்களைப்‌ 
பாடவும்‌ மாப்பிள்ளை ஸ்ரீராமனையும்‌ பெண்‌ சீதாதேவியையும்‌ 
அலங்கரித்து மணவறையில்‌ உட்கார வைத்து குடிபடை ஜனங்க 
ளெல்லாம்‌ புடை சூழ்ந்து நிற்க மேலும்‌ 


1090 


தம்புருடன்‌ தவில்‌ முழங்க 
தான எக்காளம்‌ ஊதிவர 
வாங்காவின்‌ சத்தமது 
வையகமெல்லாம்‌ முழங்கிடுமாம்‌ 


இந்த விதமாக மேள வாத்தியங்கள்‌ முழங்க திருமாங்‌ 
கல்யத்தை எடுத்து வேதியர்கள்‌ தொட்டு வணங்கி பெரியோர்‌ 
களும்‌ தொட்டு வணங்கி இராமன்‌ கையில்‌ கொடுத்தார்கள்‌ அப்‌ 
போது ஸ்ரீராமர்‌ என்ன விதமாகத்‌ திருப்பூட்டுகறொர்‌ ஆனால்‌ 
தவி--17 


258 தமிழ்‌ வில்‌ லுப்பர்ட்டுகள்‌ 


கட்டுமேளம்‌ போடச்சொல்லி 
ல்‌ கட்டுகிறார்‌ மாங்கல்யம்‌ 

1095 தேவாதி தேவரெல்லாம்‌ 
தேடிவந்து பூச்சொரிந்தார்‌ 
தெய்வக்கன்னிப்‌ பெண்களெல்லாம்‌ 
தேடிவந்து குலவைபாட 
கன்னியர்கள்‌ குலவைபாட, 

1100 கட்டுகிறார்‌ மாங்கல்யம்‌ 


. இந்த விதமாக எம்பெருமான்‌ சீதாலெட்சுமியை திருப்பூட்டி 
மேலும்‌ என்ன செய்கிறாரென்றால்‌ 


சுண்டுவிரல்‌ கைப்பிடித்து 
சுற்றிவந்தார்‌ மணவறையை 
அம்மிநல்ல மிதிக்கவைத்து 
அருந்ததியைப்‌ பார்க்கவைத்து 
1105 சொக்கட்டங்காய்‌ பலகையிலே இருபேரும்‌ 
சொகுசாக உட்கார்ந்தார்‌ 


இந்தவிதமாக ஸ்ரீராமர்‌ சீதாலெட்சுமிக்கு திருப்பூட்டி சொக்‌ 
டங்காய்‌ பலகையில்‌ உட்கார்ந்திருக்கும்‌ போது ஜனகமகாராஜன்‌ 
தன்‌ மகளான சீதாதேவிக்கு சதனங்களெல்லாம்‌ கொடுத்து 
விருந்து போஜனங்களெல்லாம்‌ முடித்து இருபேரையும்‌ மனமகழ்ச்‌ 
சியோடு விடைகொடுத்து, தசரதர்‌ தாய்மார்‌ தம்பிமார்‌ மந்திரி 
மார்‌ மற்றும்‌ குடிபடைகள்‌ அத்தனைபேரையும்‌ அன்போடு விடை 
கொடுத்து அய்யோத்தி செல்லுமாறு அனுப்பி வைத்தார்‌ 


இந்தவிதம்‌. தானிருக்க 
எம்பெருமான்‌ கோபாலன்‌ 
சீதாதேவி தன்னுடனே 
1110 ஸ்ரீராமர்‌ ரதமேறி 
சேனைபடை புடைசூழ 
தேருரதம்‌ முன்னடக்க 
மிதுளாபுரி தனைக்கடந்து 
மேகநாதன்‌ வழிவாருர்‌ 
1115 நாடுவிட்டு நகரம்விட்டு 
நல்லதொரு தேசம்விட்டு 


1093. கட்டுமேளம்‌ --கெட்டிமேளம்‌. கட்டுமேளம்‌ என்பது மங்கல அணி 
கட்டும்‌ நேரத்துமேளம்‌ எனப்‌ பொருத்தமாக உள்ளது, 


சீதா கல்யாணம்‌ 259 


பரசுராமன்‌ வனமதிலே 

பரந்தாமன்‌ படை வருகுதையா 

கண்டாரே பரசுராமன்‌ 
1120 கருத்தில்‌ வேறு எண்ணங்கொண்டு 

மாயபிரான்‌ தேரதையும்‌ 

மாபாவி போய்‌ மறித்தான்‌ 


இந்தவிதமாக பரசுராமன்‌ போய்‌ மறித்தவுடன்‌ ஸ்ரீராமர்‌ 
கோபம்‌ கொண்டு அவன்‌ கெர்வம்‌ அடங்கும்‌ படியாக அவன்‌ 
கையிலிருந்த வில்லை வளைத்து அந்த வில்லை சீதாதேவிக்குத்‌ தெரி 
யும்‌ படியாக வருணபகவானிடம்‌ கொடுத்துவிட்டு 


ஆரபார கெர்விதமாய்‌ 
அரிராமன்‌ ஏகிவாருர்‌ 

1125 அய்யோத்தியா பட்டணமே 
அனைபேரும்‌ வந்துசேர்ந்தார்‌ 


இந்தவிதமாக எம்பெருமான்‌ சீதாதேவியைத்‌ திருமணம்‌ 
செய்து அய்யோத்தியாபுரி பட்டணம்‌ வந்து சேனைபடைகள்‌ 
புடைசூழ மங்களமாக வாழ்ந்து வாறார்‌. 


சீதா கல்யாணம்‌ முற்றும்‌ 


நீலி கதை 


நீலி கதை 


காப்பு 
பழகைநகர்‌ லச்சுமியாள்‌ மறையவனைப்‌ பழிவாமிகி 
அழகுடைய வூர்முழுதும்‌ தானழித்துத்‌ தென்னாடு 
வழிவந்து முப்பந்தல்‌ நிலைகொண்ட. நீலியவள்‌ 
அழியாத கதைபாட அய்ங்கரனே தான்காப்பு 


கதை 


(கணிகையுடன்‌ வேதியன்‌ உறவுகொள்ளுதல்‌) 


அழகுடைய பழகைநல்லூர்‌ நல்ல 
அம்மையப்பன்‌ திருக்கோவில்‌ 
குழலுடைய சங்கர்தம்‌ நல்ல 
கூத்தாடும்‌ முறைகாரி 
5 பணிவிடைகள்‌ தான்முடித்து அவள்‌ 
படிகடந்தே வெளியில்வாறாள்‌ 
கோயில்தன்னில்‌ பூசைசெய்யும்‌ தல்ல 
குணமுடைய வேதியனும்‌ 
தன்னுடைய பூசைமுறை அப்போ 
10 தான்முடித்து வெளியில்வாறான்‌ - 
.. வெளியிறங்கி வருகுமந்த நல்ல 
வேசைமகள்‌ அழகுகண்டு 
வீரும்பியந்த கோயில்நம்பி அந்த 


வேசைமகள்‌ அருகில்வந்தான்‌ 


 இக்கதை-இசக்கி கதை, பழகைநஎலுர்‌ நீலிகதை, இயக்கியம்மன்‌ 
கதை என்றெல்லாம்‌ வழங்கும்‌. 

1. பழகைநல்லூர்‌-பழையலூர்‌. இப்பெயர்‌ பழகையூர்‌, பழகைநகர்‌ எனவும்‌ 
வழங்கும்‌, 


264 தமிழ்‌ வில்லுப்பாட்டுகள்‌ 
15 காரிகைமேல்‌ ஆசைகொண்டு அவன்‌ 
கண்ணோட்டம்‌ போட்டல்லவோ 
ஆசைமோழி பலதும்பேசி அப்போ 
அவளுடனே உறவானான்‌ 
வேதியனை வேசைமகள்‌ தன்‌ 
20 வீட்டகத்தே கூட்டிவந்தாள்‌ 
வீட்டில்வரக்‌ கண்டவுடன்‌ அந்த 
வேசையுட தாய்க்கிழவி 
(வேதியன்‌ கணிகையீின்‌ வசமரதல்‌) 
நாட்டமுடன்‌ நம்பியல்லோ பெண்ணே 
நமக்கு ஒரு தெய்வமாச்சே 
25 கிருபையுடன்‌ பணம்காசு அவரிடம்‌ 
கேளாதே என்மகளே 
மறையவனார்‌ தான்நமக்கு நல்ல 
மனமிருந்தால்‌ தருவாரம்மா 
என்றுசொல்லி தாய்க்கிழவி அப்போ 
30 ஏதுசெய்தாள்‌ அன்னேரம்‌ 
பச்செலையில்‌ மருந்துஊட்டி அந்த 
பழிகாரி ஏதுசெய்தாள்‌ 
வெற்றிலையில்‌ மருந்தைனட்டி அந்த 
வேசைமகள்‌ கையில்கொடுத்தாள்‌ 
35 மகள்‌ கையிலேதான்‌ கொடுத்தாள்‌ நல்ல 


மறையவனை வசப்படுத்த 


இப்படியாக தாய்க்கிழவி வெற்றிலையில்‌ வசிய மையை தடவி 
மகள்‌ கையில்கொடுத்து மறையவனை வசப்படுத்த சொல்ல அதை 


வாங்கி 


தாசியானவள்‌ தங்க 


வெற்றிலையும்‌ வைத்து வேதியன்‌ அருகே சென்று 


40 


தாம்பூலம்‌ போடச்சொன்னாள்‌ 
தாசியவள்‌ மறஹறையவனை 
சப்பிரமஞ்சம்‌ மீதிருந்து 

தாம்பூலம்‌ போடலுற்றான்‌ 
மங்கைநல்ல தாசியவள்‌ 

மடித்து கொடுத்தாளே சுருளதுதான்‌ 


31. 
42. 


பச்செலை-பச்சிலை (மூலிகை) 
சுருள்‌-வெற்றிலைச்சுருள்‌. 


தாம்பளத்தில்‌ தளிர்போன்ற 


அந்த 
வேதியன்‌ 


அப்போ 


99. சப்பிரமஞ்சம்‌-அலங்கரித்த கட்டில்‌ 


நீலி கதை 


263 


தாசியுட கரத்தாலே 
தாம்பூலம்‌ தரித்தபோதே 

45 வேசையவள்‌ வலையதிலே 
வேதியனும்‌ பட்டல்லவோ 
மாயவலை தன்னில்‌ சிக்கி 
மதிமயங்கி ஏதுசெய்தான்‌ 
காமன்வலை தன்னில்பட்டு 

50 கைப்பொருள்கள்‌ தானிழந்தான்‌ 
வீட்டில்‌உள்ள உடமைஎல்லாம்‌ 


விலைகள்‌ செய்து கொண்டல்லவோ 


கோவில்நல்ல உடமைகளை 
கொள்ளையிட்டு கொண்டுவந்தான்‌ 


வேதியன்‌ 


நல்ல 


வேதியன்‌ 


வேதியன்‌ 


அவன்‌ 


வேதியன்‌ 


இப்படியாக அந்த வேதியன்‌ தாசியின்‌ மாயவலையில்‌ அகப்‌ 
பட்டு வீட்டில்‌ உள்ள பொருளும்‌ அவன்‌ பூசைசெய்யும்‌ அம்மை 
அப்பர்‌ நகையும்‌ கைப்பற்றி தாசியே தெய்வம்‌ தாசியே அம்மை 
அப்பர்‌ தாசியே நமக்கு சொந்தம்‌ அவளை தவர வேறு ஒன்றும்‌ 
வேண்டாமென்று சகலநகையும்‌ பணமும்‌ எடுத்துக்கொண்டு 


35 வேசையவள்‌ பெரிதென்றெண்ணி 
வேதியனும்‌ வழிநடந்தான்‌ 
தாசியுடை அரண்மனைக்குள்‌ 
தானேவந்தான்‌ வேதியன்தான்‌ 
மாறுகண்ணி கிழவிமகள்‌ 

60 மறையவனை கண்ணில்‌ கண்டாள்‌ 
மறையவனின்‌ மடிப்பணத்தை 
மங்கையவள்‌ கண்டபோது 
மன்னவரே வாருமென்று 
மணிவிளக்கு ஏற்றிவைத்தாள்‌ 

65 பள்ளிகொள்ள வாருமென்று 
பாவையவள்‌ அழைத்தல்லவோ 
சுந்தரம்சேர்‌ கட்டிலிலே 
தோகையவள்‌ ஏதுசெய்தாள்‌ 
பட்டுமெத்தை தனைவிரித்து 

70 பாவைநல்லாள்‌ அப்பொழுது 
மல்லிகைமுல்லை இருவாச்சி 
மணமுள்ள ரோஜா மந்தாரை 


அந்த 
அப்போ 
அந்த 
அந்த 
அங்கே 
நல்ல 
நல்ல 
அந்த 


நல்ல 


266 தமிழ்‌ வில்லுப்பாட்டுகள்‌ 


காம்பரிந்து மலர்விரித்தாள்‌ அந்த 
களபமலரால்‌ அலங்கரித்தாள்‌ 

75 மன்னவரே வாருமென்று வேதியர்‌ 
வலக்கரத்தை தான்பிடித்து 
அலங்கார பஞ்சணையில்‌ வேதியரை 


அமரும்படி செய்தல்லவோ 


அந்த தாசியானவள்‌ வேதியனை பஞ்சணைமேல்‌ வீற்றிருக்கும்‌ 
படி செய்து களபகஸ்தூரி பரிமளாதிகள்‌ இருபேரும்‌ அணிந்து 
சப்பிர மஞ்சத்தில்‌ உல்லாசமாய்‌ வீற்றிருக்கும்போது தாசி என்ன 
செய்தாளானால்‌ 


தந்திரமாக தோளிலிட்ட அவள்‌ 
80 சட்டைதன்னை கழட்டியல்லோ 
இதழமுதம்‌ தான்கொடுத்தாள்‌ அப்போ 
இன்பமடைந்தான்‌ வேதியனும்‌ 
மார்போடு மார்பணைத்து வேதியன்‌ 
மருவிமுத்தம்‌ தான்‌ கொடுத்தான்‌ ப 
85 ஈருடலும்‌ ஓர்‌ உடலாய்‌ அவரீ 
இன்பமது அனுபவித்து 
மன்மதனும்‌ ரதியும்‌ போலே அங்கே 
மருவிமையல்‌ தீர்ந்தல்லவோ 
மாலையிட்ட மன்னனைப்‌ போல்‌ இவர்கள்‌ 


93 மஒழ்ந்திருக்கும்‌ நாளையிலே 


இவ்விதமாக கணவனும்‌ கன்னியும்போல்‌ வாழும்‌ நாளில்‌ 
வேதியன்‌ வீட்டில்‌ உள்ள நகையும்‌ கோவில்‌ நகையும்‌ தாசியே 
பெரிதென்று கொடுத்து விட்டதாலே கையில்‌ பணமில்லாமல்‌ 
மனது வாடி 


(பொருள்‌ யாவும்‌ இழந்த வேதியனைத்‌ தாய்க்கிழவி 
பழித்தலும்‌ அவன்‌ வனம்‌ செல்லுதலும்‌) 


தாசியுட அரண்மனையே வேதியன்‌ 
தஞ்சமென்று தானமர்ந்தான்‌ 
அடுத்தோர்‌ பணத்தை அபகரிக்கும்‌ தாசியை 


அம்மை அப்பர்‌ எனநினைத்து 


74. களபம்‌-கலவைச்‌ சாந்து (மணப்பொருள்‌ ) 


78-79. இடைஉரை: களப கஸ்தூரி பரிமளாதிகள்‌ - பலவகை மணப்‌ 
பொருள்கள்‌ 


நீலி கதை 


267 


95 வேசையுட வீடதிலே 
வீற்றிருந்தான்‌ வேதியன்தான்‌ 
மாறுகண்ணி தாக்கிழவி 
மறையோனை கண்ணில்‌ கண்டாள்‌ 
ஆரடவா எந்தன்‌ வீட்டில்‌ 

100 அண்டியிருக்கும்‌ காரணமேன்‌ 
உறக்கம்‌ பிடித்து நீயிருக்காய்‌ 
ஒட்டுத்திண்ணை கார்த்துக்கொண்டு 
கார்த்திருந்து தூங்குகிறாய்‌ 
கழுவடியில்‌ நாயதுபோல்‌ 

105 செத்தவனே எந்தன்‌ வீட்டு 
திண்ணேவிட்டு 8ழிறங்கு 


வெளிதிண்ணையில்‌ 


அந்த 
இப்போ 
எந்தன்‌ 
நல்ல 


ஏபாவி 


அந்த தாக்கிழவியானவள்‌ வேதியன்‌ பொருள்களை யெல்லாம்‌ 
கைப்பற்றிக்கொண்டு வேதியனிடத்தில்‌ இனிமேல்‌ கொடுக்கப்‌ 
பணம்‌ இல்லையென்று தெரிந்து மகளிடம்‌ ஏது சொல்வாளானால்‌ 


என்‌ மகளே கண்மணியே 
எந்தன்‌ வார்த்தை சொல்லக்‌ கேளு 
லட்சம்‌ பொன்‌ உடையவனை 

110 நிறுத்திவைத்து சோறிடலாம்‌ 
பிச்சை வாங்கும்‌ பார்பானோடு 
பேசுவதால்‌ இன்பமென்ன 
என்றுசொல்லி தாக்கிழவி 
ஏசலுற்றாள்‌ மகள் தனையே 

115 கிழவிசொன்ன வார்த்தை யெல்லாம்‌ 
கேட்டிருந்த வேதியனும்‌ 
கோவிலுக்குப்‌ பூசைசெய்ய 
கொட்டகைக்கும்‌ போகாமல்‌ 
பட்டணத்தை விட்டல்லவோ 

120 பரதேசம்‌ போருனப்போ 
எண்ணாத எண்ணமெல்லாம்‌ 
எண்ணிமனம்‌ வாடியல்லோ 
நாடிழந்தோம்‌ நகரிழந்தோம்‌ 
வீடிழந்தோம்‌ தாசியாலே 

125 மாடிழந்தோம்‌ கன்றிழந்தோம்‌ 
மனையிழந்தோம்‌ வேசையாலே 


97. தாக்கிழவி - தாய்க்கிழவி 


இப்போ 


268 தமிழ்‌ வில்லுப்பாட்டுகள்‌ 
பொள்னிழந்தோம்‌ பொருளீழந்தோம்‌ கோவில்‌ 
பூசையிழந்தோம்‌ தாசீயாலே 


என்று வேதியன்‌ எண்ணாது ஏ௩்கி மனமது வாடி வனமதை 
தேடி வரக்கூடிய தேரம்‌ அந்த தாசியானவள்‌ என்ன செய்‌ 
தாளானால்‌ 


(கணிகை னேதியனைக்‌ கண்டு வீடுதிரும்ப வேண்டுதல்‌) 


பரதேசம்‌ போறதொரு அந்த 
130 பாப்பானை அழைத்துவர 
வேசைமகள்‌ அன்னேரம்‌ அதிக 
வேகமுடன்‌ வாறாளப்போ 
நாடுநகர்‌ தான்கடந்து அவள்‌ 
நல்லவனம்‌ தேடிவாறாள்‌ 
135 வனமான வனம்தாண்டி அப்போ 
வாறாளே பெண்கொடியாள்‌ 
காடுசெடி தாண்டியல்லோ அவள்‌ 
கண்டாளே வேதியனை 
என்கணவா மன்னவரே நீர்‌ 
140 என்னைவிட்டு எங்கே போறீர்‌ 
= மன்னவா நீர்‌ இல்லாமல்‌ இந்த 
மங்கைநான்‌ வாழுவேனோ 
கணவரே நீர்‌ இல்லாமல்‌ சிறு 


கன்னிநான்‌ வாழலாமோ 
என்று அந்த தாசியானவள்‌ ஓடிவந்து வேதியனை வழிமறித்து 
நிற்கவும்‌ வேதியன்‌ கண்டு வேசைமகளைப்‌ பார்த்து ஏது சொல்‌ 
வானானால்‌ 


145 போடிபோடி பெண்‌ கொடியே எனக்குப்‌ 
பு.த்தியது வந்ததடி. 
காமவலைக்‌ குள்ளாகி நான்‌ 
கைப்பொருள்கள்‌ தானிழந்தேன்‌ 
வேசைமைய லாலேயல்லோ ., நான்‌ 
150 வீடுவாசல்‌ தானிழந்தேன்‌ 
தாசிதன்னை நம்பினோர்க்கு நல்ல 
சத்திரமே தஞ்சமடி 
தேடியபொருள்‌ நான்கொடுத்தேன்‌ இத்த 


தேவடியாள்‌ வாயால்‌ கேள்வி கேட்டேன்‌ 


154. கேள்வி கேட்டேன்‌-பழிச்சொல்‌, வசைச்சொல்‌ கேட்டேன்‌. , 


நீலி கதை 265 


155 


160 


நாணயங்கள்‌ தான்‌ கொடுத்தும்‌ வேதியன்‌ 
நாகென்‌ றசொல்‌ கேள்க்கலானேன்‌ 

செப்படைமை இல்லாமல்‌ நான்‌ 
தியங்குகிறேன்‌ பெண்‌ கொடியே 

கைப்பொகுளும்‌ இல்லாமல்‌ மனம்‌ 
கல்‌ குமெறன்‌ பெண்கொடியே 

மடிப்பணங்கள்‌ இல்லையடி எத்தன்‌ 


மந்கையரே நான்கொடுக்க 


என்று வேதியன்‌ சொன்ன வார்த்தையை கேம்டு தாகியான 
வள்‌ திருமுகம்வாடி வேதியனைப்‌ பார்த்து என்ன வார்த்தை சொன்‌ 


ஞளானால்‌ 

என்சணவா மன்னவரே இப்போ 
எத்தன்‌ வார்த்தை தன்னைக்சேளும்‌ 

165 பொன்னும்‌ வேண்டாம்‌ பொருளும்‌ வேண்டாம்‌ எனக்கு 
புருசனாகவே இருந்தால்‌ போதும்‌ 
காசிபணம்‌ வேண்டாமய்யா எனக்கு 
கணவனாக இருந்தால்‌ போதும்‌ 
என்னிடத்தில்‌ கொடுத்த பொருள்‌ தாம்‌ 

170 எவ்வளவு காலம்‌ வாழலாமே 
அரண்மனைக்குப்‌ போவோமென்று அவள்‌ 
அன்புடனே சொல்லியல்லோ 
எட்டியவள்‌ தான்பிடித்து அந்த 
ஏந்திழையாள்‌ நமஸ்கரித்தாள்‌ 

175 வேதியனை நமஸ்கரித்து தாகி 
விம்மிவிம்மி தானழுதாள்‌ 
மங்கையவள்‌ அழுதிடவும்‌ அத்த 


மறை யோனும்‌ மனதுவாடி 


அந்த காசியானவள்‌ கண்ணீர்விட்டுக்‌ கதறுவதைக்‌ கண்ட, 
வேதியன்‌ மனம்‌ வாடி மங்கையுடன்‌ கூடி குளித்த நிழல்‌ தேடி இரு 
பேரும்‌ எத்த இடம்‌ வாறார்கள்‌ ஆனால்‌ 


180 


அடந்தகள்ளி நிழலதிலே அவர்கள்‌ 
அன்புடனே வநதல்லவோ 
வட்டமிட்டு விளையாடி அங்கே 


வகையுடனே ஏதுசெய்தார்‌ 


157 செப்புடைமை இல௰லாமல்‌-செஃவமாக ஒரு செப்புக்காசுகூட இல்லாமல்‌ 
158 தியங்குதல-சோர்வு அடைதல்‌ 


270 தமிழ்‌ வில்லுப்பாட்டுகள்‌ 
தாம்பூலம்‌ போடலுற்றார்‌ அந்த 
தாசியும்‌ மறையவரும்‌ 

185 தாம்பூலமது பிடிக்காமல்‌ அந்த 
தார்குழலாள்‌ மயக்கமாகி 
என்கணவா மன்னவரே இப்போ 
என்ன செய்வேன்‌ ஏதுசெய்வேன்‌ 
மடமடன வியர்க்குதய்யா எந்தன்‌ 

190 மன்னவரே என்கணவா 

வாருங்கள்‌ என்‌ கணவா எனக்கு ஓர்‌ விதமான மயக்கமாய்‌ 
இருக்கிறபடியால்‌ 
(வேதியனின்‌ வஞ்சகச்‌ செயல்‌) 

மடிமேலே நான்படுப்பேன்‌ எந்தன்‌ 
மன்னவரே என்‌ கணவா 
தலைமயிரைக்‌ கோதுமென்று தாசி 
தானே சொல்லும்‌ வேளையிலே 

195 வேதியன்‌ மடியதிலே அந்த 
வேசை மகள்‌ தலையைவைத்தாள்‌ 
பழிகார வேதியன்‌ தான்‌ தாசிக்குப்‌ 
பகுந்து முடி. கோரலுற்றான்‌ 
மங்கையந்த தாசியவள்‌ நல்ல 

200 மயக்கத்தால்‌ உறங்கலுற்றாள்‌ 
நித்திரையை அறிந்தல்லவோ வேதியன்‌ 


நெஞ்சதிலே வயிரங்கொண்டான்‌ 


அந்த தாசியானவள்‌ வேதியன்‌ மடியில்‌ உறங்கும்போது 
வேதியன்‌ மனதில்‌ எண்ணாத எண்ணங்களெல்லாம்‌ எண்ணி மனதில்‌ 
வைராக்கியம்‌ பிடித்து என்ன சொல்வானானால்‌ 


205 


1£9.மடமடன விரைவாக, 
198. பகுந்து--பகிர்ந்து வகி 


ஆறுலச்சம்‌ பொன்னுடமை 
அடைக்கலமாய்‌ வைத்திருந்தோம்‌ 
வேறோர்‌ தொழில்‌ செய்யாமல்‌ 
வீட்டிலிருந்தும்‌ உண்ணாமல்‌ 

மாய வலையில்‌ பட்டல்லவேோ 
மானங்கெட்டேன்‌ உன்னாலே 


நாம்‌ 
அதை 


நான்‌ 


மிகுதியாக 193. கோதுதல்‌--ஒமுங்குசெய்தல்‌ 
டு எடுத்து. கோரலுற்றுன்‌--கோதலுற்றான்‌ 


நீலி “கதை அ்ர்ர்‌ 


Em —————— 


கோவிலில்‌ உள்ள உடமை எல்லாம்‌ நான்‌ 


210 கொள்ளையிட்டு கொண்டுதந்தேன்‌ 
்‌... இசை மய்யலாலே அல்லோ இன்று 
அலையலானேன்‌ வனமதிலே ஸ்‌ 
வீட்டில்‌ உள்ள உடமை எல்லாம்‌ நான்‌ 
விலை செய்து கொண்டுவந்தேன்‌ 
- 215 வேசைநல்ல தாக்கிழவி என்னை 
விரட்டிவிட்டாளே வீடுவிட்டு 
- கையில்‌ பொருள்‌ இல்லாமல்‌ ்‌ நான்‌ 


'கவலைமிக கொண்டிருந்தேன்‌ 
இப்படியாக வேதியன்‌. எண்ணாத எண்ணங்கள்‌. எண்ணி 
மனதை திடப்படுத்தி என்ன செய்தானானால்‌ 


்‌. (நகைகளைக்‌ கவர்ந்து கணிகையை வேதியன்‌ கொலை புரிதல்‌) 


துடையளவு மணல்கூட்டி. 23 க்கு அந்த 
220 தோகையவளை அதில்கிடத்தி த! 
“அசையாமல்‌ வேதியன்‌ தான்‌ ்‌ ... தாசி 
அணிந்தநகைகள்‌ கழட்ட லுற்றான்‌ 3 
. கரைபோட்ட வேட்டியதில்‌ ்‌ வேதியன்‌ 
..்‌...... கம்டிவைத்தான்‌ பொட்டணமாய்‌ | 
225 என்ன என்ன எண்ணலுற்றான்‌ - : : இந்த 
“. “ஏற்றபிள்ளை வேதியன்தான்‌ ந. 
கொல்லாமல்‌ போனமானால்‌ ட... நமது 
கூடநல்ல வருவாள்‌ என்று உல 4 
பாரக்கல்‌ தனை எடுத்து நல்ல 
230 பாதகனும்‌ ஏதுசெய்தான்‌ ன டி 
கல்லெடுத்து தலையில்‌ போட்டு ' ப்‌ - அவன்‌ 


கள்ளிமரத்தடியில்‌ தான்‌ ஒளித்‌ தான்‌ ' 
ப இவ்விதமாக வேதியன்‌ பாரக்கல்தூக்கி தாசியின்‌ தலையுடை 
'யும்படி போட்டு பக்கத்தில்‌ ஒளித்திறாக்க தாயொனவள்‌ அடிபட்டு 
அலறி துடித்து என்னதெரிவித்தாள்‌ ஆனால்‌ 


அரஉயிரும்‌ குறஉயிரும்‌ ப | அம்‌ 
அற்ப வன்று சத்தமிட்டாள்‌ ௨௩ 
235 அடிபிடிநான்‌ செய்யவில்லை த நான்‌ 


அனியாயம்‌ செய்யவில்லை 
மைக்‌ த்த அய 
227. போனமானால்‌ஃ-போனோம்‌ என்றால்‌, :' ல்ல 
233. அரஉயிரும்‌ குறஉயிரும்‌ - அரைஉயிரும்‌ குறைஉயிரும்‌, * 


yp) தமிழ்‌ வில்லுப்பாட்டுகள்‌ 


கேடுநல்லோ நினைக்கவில்லை 


தான்‌ 
கெடுதியது செய்யவில்லை 
யாருந்துணை இல்லைஇப்போ இந்த 
240 அத்துவான வனமதிலே 
எவரும்துணை இல்லை அய்யே எனக்கு 
இந்தநல்ல வனமதிலே 
கடவுளே நீர்‌ தான்‌அறிய இந்த 
காய்ந்தகள்ளி சா க்ஷி என்றாள்‌ 
245 ஈஸ்பரனே நீர்‌ அறிய எனக்கு 
இருண்டகள்ளி சாக்ஷி என்றாள்‌ 
பரமசிவனாரே நீர்‌அறிய நல்ல 
பசுங்கள்ளியே சாக்ஷிஎன்றாள்‌ 
சந்திர சூரியரே நீர்‌அறிய எனக்கு 
250 சாய்த்தகள்ளி சாக்ஷிஎன்றாள்‌ 
பாப்பானும்‌ குலைகள்‌ செய்தான்‌ இந்த 


பழகைநல்லூர்‌ தழைக்குமோதான்‌ 
என்று அந்த தாசியானவள்‌ பலவிதமாய்‌ ஈஸ்பரனை துதித்து 
கள்ளியை சாக்ஷிவைக்க அதை கண்ட வேதியன்‌ மனதில்‌ என்ன 
நினைத்தான்‌ ஆனால்‌ 


மூச்சிவிட்டுப்‌ பேசுகிறாள்‌ அவளை 
முழுதும்‌ கொல்ல வேணும்‌என்று 

255 அடுத்தஒரு கல்‌ எடுத்து வேதியன்‌ 
அடித்தானே புடதியோடு 
அடித்தநல்ல அடியோடு தாகி 
அரனடி. தான்‌ சேர்ந்தாளப்போ 
தாசியவள்‌ மாண்டபோது அந்த 


260 தனிமறையவன்‌ ஏதுசெய்தான்‌ 


இந்தவிதமாக அந்த தாசியானவள்‌ பரமபதம்‌ அடையவும்‌ 
அன்னவள்‌ நகைகள்‌ எல்லாம்‌ பொட்டணமாய்‌ கட்டிக்கொண்டு 
வேதியன்‌ மனதில்‌ என்ன எண்ணம்‌ கொண்டு வாருனானால்‌ 
(வேறு-2) 
தாசியைக்‌ கொன்ற பழிநமக்கில்லை 
தடந்தெரியா தெனவே இனி 


240. அத்துவானம்‌-பாழ்வெளி, பாலைநிலம்‌. *அத்தான காட்டில்‌” எனும்‌ 
பேச்சு வழக்கும்‌ உண்டு. 256. புடதி-பிடரி, பிடர்‌. 


நீலி கதை | 273 


பமக 


சஞ்சலம்‌ ஒன்றில்லை என்றந்த வேதியன்‌ 


கைதட்டிப்‌ பாடலுற்றான்‌ (1) 
சண்டையிடவந்த வண்டக்‌ கிழவிமகள்‌ 

தங்கச்‌ சரப்பளியை நல்ல 
தட்டானிடத்தில்‌ விலைகாட்டலாமென்று 

சந்தோசமாய்‌ நடந்தான்‌ (2) 
காசிக்கிப்‌ போட்டுமே வாசிக்குத்தேடிய 

கப்பலும்‌ வைத்திடலாம்‌ நாம்‌ 
கவலைஓன்றில்லாமல்‌ கைப்பொருள்வைத்துநாம்‌ 
கச்சவடம்‌ செய்யலாம்‌ (3) 


இந்தவிதமாக வேதியன்‌ மனதில்‌ எண்ணாது எண்ணி ஏகி வழி 
நடக்கும்‌ நேரம்‌ என்ன நடந்ததானால்‌ 
(வேதியனின்‌ அவல முடிவு) 
தாசியைக்‌ கொன்ற பழியதால்‌ வேதியர்க்கு 


தண்ணீர்‌ தகையாகி அங்கே 
தாங்கும்‌ படிக்கல்லில்‌ ஓங்கும்படிமீது 
சற்றே இறக்கிவைத்தான்‌ (4) 


அந்த வேதியனுக்கு தாசியைக்‌ கொன்ற ரத்த வெறியால்‌ 
தாகம்‌ அதிகரித்தவுடனே ஓர்‌ கிணற்றில்‌ சென்று நகைப்‌ பொட்ட 
ணத்தை படிக்கல்லில்‌ வைத்து தாகவிடாய்‌ தீர எண்ணம்கொண்டு 


வாளி எடுத்துத்‌ தண்ணீர்‌ இறைக்கவும்‌ 


வாய்த்ததோர்‌ சர்ப்பமது அங்கே 
கல்புடைக்குள்ளே இருந்தந்த வேதியனை 

கைதனில்‌ தீண்டிடவும்‌ (5) 
கரையில்‌ அவனும்‌ கசத்தில்‌ உடமையும்‌ 

கட்டுடனே விழவே ஐயோ 
கொண்ட வியாதிக்கி பண்டுவர்‌ உண்டோஎன்று 
குதித்துக்‌ குதித்தோட (6) 
வைத்தடிவைத்து எடுத்தடிவைக்குமுன்‌ 

வாயால்‌ உதிரம்கக்கி பாவி 


பாடல்‌.2 கண்ணி [2] வண்டக்கிழவி-வன்கண்மையுள்ள,குற்றமுள்ள கிழவி. 
சரப்பளி-கழுக்தணி 

கண்ணி [1] காசிக்குப்‌ போட்டு-விலைக்கு விற்று, வாசிக்குத்தேடிய-ஆகா 
யத்துடன்‌ கிடைத்த, கச்சவடம்‌-சிறுவணி ம்‌. இப்பொருளில்‌ இச்சொல்‌ மு 
யாள வழக்கில்‌ உளளது. கண்ணி [1] தகை-தாகம்‌. கண்ணி [5] கஃபுை-கல்‌ 
இடுக்கு. 

கண்ணி [6] கசம்‌-ஆழமான நீர்நிலை, பண்டுவர்‌-மருத்துவர்‌. 


த.வி-18 


274 தமிழ்‌ வில்லுப்பாட்டுகள்‌ 


இந்த உலகுக்கே ஆகாத பாப்பானும்‌ 
ஏங்கி இறந்துவிட்டான்‌ (7) 


இந்தவிதமாகத்‌ தாசியை வேதியன்‌ கொன்று தாகவிடையால்‌ 
தண்ணீர்‌ கோர நாகமானது தீண்டவும்‌ வேதியன்‌ மரணம்‌அடைய 
இப்படி இருக்கும்போது தாசியுடன்‌ பிறந்த நட்டுவன்‌ என்ன செய்‌ 
தான்‌ என்றால்‌ தன்தாயாரை அழைத்து 


(கணிகையின்‌ அண்ணன்‌ தங்கையைத்‌ தேடி வருதல்‌) 


அம்மாஅம்மா என்தாயே எந்தன்‌ 
அருமைத்தங்கை தன்னைஎங்கே 
என்றுநட்டுவன்‌ கேட்டபோது அப்போ 
ஏதுசொல்வாள்‌ தாக்கிழவி 
265 வாடாவாடா என்மகனே ஒரு 
வார்த்தையது சொல்லக்கேளாய்‌ 
உன்னுடைய தங்கையவள்‌ நல்ல 
உற்றபிள்ளை பெண்கொடி தான்‌ 
பரதேசம்‌ போறதொரு அந்த 
270 பாப்பானை அழைத்துவர 
வேசையவள்‌ என்‌ சொல்மீறி இப்போ 
வேகமுடன்‌ போயிருக்காள்‌ 
தங்கைதன்னை அழைத்துவாடா எந்தன்‌ 
தார்வேந்தா நட்டுவனே 
275 பாப்பானை கூப்பிடாதே அவனால்‌ 


பழிகள்வந்து சேருமப்பா 


இவ்விதமாக கிழவிசொன்ன வார்த்தையைக்‌ கேட்ட நட்டு 
வனுக்கு கோபமானது அதிகரித்து தாயாரைப்‌ பார்த்து ஏ சண்‌ 
டாளி என்தங்கை தன்னையும்‌ அந்த வேதியரையும்‌ வெளியே 
தள்ளி பொருள்களை அபகரித்து வாழ எண்ணம்‌ கொண்டாயல்‌ 
லவா என்று மறுபடியும்‌ என்னசொல்வானானால்‌ 


்‌ கிழவிகள்‌ இருக்கும்‌ இடமதிலே நல்ல 
கெடுதிகள்வரும்‌ என்‌ பதுபோல்‌ 
தேடியபொருள்‌ தன்னைவாங்கி வேதியனை 
280 தெருவில்விரட்டி விட்டுவிட்டாய்‌ 
கோவில்நகை அத்தனையும்‌ நம்மிடம்‌ 


கொண்டுதந்தார்‌ வேதியனும்‌ 


நீலி கதை 275 


285 


295 


300 


பணமெல்லாம்‌ அபகரித்து அவனை 
பரதேசி யாக்கலாமா 

பசுவாகப்‌ பிறந்தாலும்‌ அத்த 
பாப்பான்‌ பாவம்‌ விட்டி மோ 

என்றுசொல்லி நட்டுவன்‌ கான்‌ அப்போ 
ஏதுசெய்தான்‌ அன்னேரம்‌ 

குங்கைதன்னை தேடியல்லோ அவன்‌ 
தானேவாறான்‌ கானகமே 

காடுநல்ல செடிகடந்து தல்ல 
கடியவனம்‌ தேடிவாறான்‌ 

கட்டைசுட்டு சரிபுரக்கும்‌ அந்த 
கள்ளியடந்த வனமதிலே 

உயர்த்தகள்ளி நிழலதிலே நல்ல 
உற்றபிள் ளை தன்னைக்கண்டான்‌ 

தங்கைநல்ல படுகளத்தை அப்போ 
தானேகண்டான்‌ நட்டுவனும்‌ 
ஒடிவந்து தான்பார்த்தான்‌ அவன்‌ 


உற்றபிள்ளை தங்கையைத்தான்‌ 


(மாண்டுகிடந்த தங்கையைக்‌ கண்ட அண்ணன்‌ கதறிப்‌ புலம்புதல்‌) 


305 


310 


315 


316. 


என்பிறவி தங்கையரே உனக்கு 
என்னவிதி வந்ததம்மா 

அண்ணன்‌ தனை தான்பிரிந்து டு நீதான்‌ 
அடந்தவனம்‌ மாண்டதென்ன 

குமையன்தனை தான்பிரிந்து -என்‌ தங்கை 
தனிவனத்தில்‌ மாண்டதென்ன 

சீவித்தலை முடித்துநீதான்‌ நல்ல 
தெருவாசல்‌ நின்றாயானால்‌ 

கண்டோர்‌ மதிமயங்கி அவரிகள்‌ 
காலெடுத்து வைப்பாரோ 

பார்த்தோர்‌ மயங்குவாரே இந்த 
பழகைநல்லூர்‌ தன்னதிலே 

தாமரை மலர்முகமே என்னை 
தனியேவிட்டுச்‌ செல்லலாமா 

மல்லிகைப்பூ வாசகமே என்னை 
மருகவிட்டு போகலாமா 

உள்ளங்கை நெல்லிக்கனி இன்று 
உருண்டதே பூமியிலே 


மருகவிட்டு “ மயங்கவிட்டு 317. “உள்ளங்கை நெல்லிக்கனிபோல்‌' 


என்பது மாறுபட்ட தோர்‌ நிலையில்‌ ப..ன்படுகிறது. 


296 தமிழ்‌ வில்லுப்பாட்டுகள்‌ 


உந்தனையே நான்பிரிந்து பாவி 
320 உலகத்தில்‌ வாழணுமோ 

தங்கைதனை நான்‌இழந்து | இந்த 

தாரணியில்‌ வாழணுமோ 

மங்கையேநீ மரணமாக நானும்‌ 
மாநிலத்தில்‌ வாழணுமோ 
325 பாழான கிழவியாலே நமக்குப்‌ 

படுமோசம்‌ வந்துதடி 

பாப்பான்‌ குலைகள்‌ செய்தான்‌ இந்த 


பழகைநல்லூர்‌ வாழ்ந்திடுமோ 
இவ்விதமாக நட்டுவன்‌ தங்கையைப்‌ பார்த்து ஆருத்துயரங்‌ 
கொண்டு அவள்‌ முகம்‌ துடைத்து ஏங்கி கண்ணீர்விட்டு கதறி 
தானும்‌ தங்கையுடன்‌ மாளவேணும்‌ என்று எண்ணம்‌ கொண்டு 
மறுபடியும்‌ ஏது சொல்வானானால்‌ 


(அயர்தாளாத அண்ணன்‌ தானும்‌ மடி.தல்‌) 


மடிமீது தரங்கினாளோ சண்டாளன்‌ 
330 மண்மீது கிடத்தினானோ 
என்றுசொல்லி நட்டுவனும்‌ அப்போ 
ஏதுசெய்தான்‌ அன்னேரம்‌ 
தங்கை தன்னை கொன்றகல்லால்‌ அவன்‌ 
தன்னுயிரைப்‌ போக்குதற்கு 
335 பாரக்கல்‌ தனைஎடுத்து நல்ல 
பாதகனும்‌ ஏதுசெய்தான்‌ . 
மயேஸ்பரனை தான்நினைத்து அவன்‌ 
மண்டையதில்‌ தானடித்தான்‌ 
தலையதலே அடித்தல்லவோ அப்போ 
340 தரணியாசை தான்மறந்தான்‌ 
மண்ணுலகம்‌ தனைமறந்து அவன்‌ 


விண்ணுலகம்‌ சேர்ந்தானே 
இப்படியாக தாசியும்‌ வேதியனும்‌ நட்டுவனும்‌ இந்த மூன்று 
பேரும்‌ மாண்டவுடன்‌ தென்திசைக்‌ இறைவனாகிய எமன்‌ என்ன 
செய்தானானால்‌ 
(கணிகை, வேதியன்‌, நட்டுவன்‌ மூவரும்‌ மறுபிறவி எடுத்தல்‌) 


இறந்தவர்கள்‌ மூவரையும்‌ தல்ல 
எமராசன்‌ கொண்டுவந்தார்‌ 


337. மயேஸ்பரன்‌ அ மகேசுவரன்‌. 


நீலி கதை 


பவை. 


345 சென்றவுடன்‌ தானறித்து 
ஓத்திரபுத்திரர்‌ கணக்கெடுத்தார்‌ 
கண்டவர்கள்‌ மூவருட 
கணக்கெடுத்து பார்க்கும்போது 
செம்பிஎனும்‌ சோழராசன்‌ 

350 திருமனவி திருத்தேவி 
கொள்ளிவைக்க பிள்ளையில்லாமல்‌ 
கோவிலிலே தவமிருந்தாள்‌ 
தவமானால்‌ அருந்தவசு 
தானிருக்கும்‌ வேளையிலே 

355 சாமநல்ல தேரத்திலே 
தானும்‌ என்ன கனவுகண்டாள்‌ 
முள்ளெலியை ஒருபாம்பு 
முடுக்கிெரக்‌ கனவுகண்டாள்‌ 
வெள்ளாடு கன்னை தின்ன 

360 வெருகுவரக்‌ கண்டாளே 
பூனைதன்னை விரட்டியல்லோ 
பெருச்சாளி வரவும்கண்டாள்‌ 
கூடப்பிறந்ததோர்‌ பிள்ளைக்குத்தான்‌ 
கொங்கைப்பால்‌ பற்றாமல்‌ 

365 மடுவறுத்து பால்குடிக்க 
மங்கையவள்‌ கனவுகண்டாள்‌ 


தல்ல 


அவள்‌ 


நல்ல 


பிள்ளையில்லாது அருந்தவம்‌ செய்த திருத்தேவியம்மை இப்‌ 
பேர்ப்பட்ட கனவுகண்டு ஏங்கி மனம்வாடி என்ன செய்வோம்‌ 
ஈசனே கயிலை வாசனே பார்பதி நேசனே என்று வருந்தும்‌ தல்‌ 


என்ன நடந்ததானால்‌ 


(சோழன்‌ திருத்தேவியின்‌ குழந்தைகளாக கணிகையும்‌ அண்ணனும்‌ 


பிறக்க, வேதியன்‌ வணிகர்‌ மகனாகப்‌ பிறத்தல்‌) 


அருந்தவமே செய்ததொரு 
அழகுபிள்ளை திருத்தேவி*கு 
நடனமாது தாசியுடன்‌ 

370 நட்டுவனையும்‌ தானடைத்தார்‌ 
கேள்வியில்லா பழகைநல்லூர்‌ 
கிளையுடனே மடிவதற்கு 


அத்த 
தல்ல 


தல்ல 


349. செம்பிஎனும்‌. -- “செம்பியனாம்ளன இருக்கவும்‌ கூடும்‌, (செம்பியன்‌. 


சோழன்‌) 3653. மழ- பசுவின்‌ மடி. 
358. மூடுக்கிவர--துரத்திவர, வீரட்டிவர. 


278 தமிழ்‌ வில்லுப்பாட்டுகள்‌ 
காவேரி பூம்பட்டணத்தில்‌ நல்ல 
கட்டுடை செட்டியார்‌ குலமதிலே 

375 செட்டிச்சி திருவயிற்றில்‌ நல்ல 
சீரான வேதியன்‌ தனையடைத்தார்‌ 
இப்படியாகவே தானடைத்து அங்கு 
இருக்கின்றதோர்‌ நாளையிலே 
பத்துமாதம்‌ திங்கள்‌ தான்சுமந்து பிள்ளை 

380 பெற்றெடுத்தாளே செட்டிச்சியும்‌ 

ஞ்‌ பெற்றெடுத்த பிள்ளைககுத்தான்‌ நல்ல 
பெயரிடவே வேணும்‌என்று 
அனந்தன்‌ என்றல்லவோ நல்ல 
அருமையானதோர்‌ பெயர்‌ கொடுத்து 

்‌ 385 நாளும்‌ ஒரு மேனியுமாய்‌ அவள்‌ 


நலமுடனே வளர்த்துவாறாள்‌ 


இப்படியாக செட்டிச்சி திருவயிற்றில்‌ கட்டிவைத்த திரவியம்‌ 
போல்‌ பிறந்து ஆனந்தன்‌ என்று அன்புடன்‌ வளர்ந்துவரும்‌ நாளில்‌ 


390 


395 


சோழராசன்‌ திருமனவி நல்ல 
தோகை திருத்தேவி கர்ப்பத்திலே 

ஒரு சூலில்‌ இரண்டுபிள்ளை அந்த 
உத்தமியாள்‌ பெற்றெடுத்தாள்‌ 

பிறந்ததொரு பிளளைகள்க்கு அப்போ 
பிரியமுடன்‌ ஏதுசெய்தார்‌ 

கொப்பிள்‌ அறுத்து குளுப்பாட்டி நல்ல 
குரவையிட்டார்‌ பெணகொடிமார்‌ 

வா।றார்கள்‌ அரசனிடம்‌ நல்ல 


. . வடிவுடைய தோழியர்கள்‌ 


சோழராசன்‌ இடத்தில்சென்று ்‌. அப்போ 
சொல்லுவாராம்‌ வாய்திழந்து 


அய்யாவே அரசமன்னா நமது அரசியானவள்‌ ஓர்‌ சூலில்‌ இரு 
குழந்தை பெற்றிருக்கிறள்‌ என்று சொல்ல உடனே அரசமன்னன்‌ 
என்ன செய்தார்‌ ஆனால்‌ 


400 


ஆரடவா அறிக்கைக்காரா இப்போ 


அவசரமாய்‌ ஒடிவாடா 
அரண்மனை சோதிடரை - இங்கே 


அவசரமாய்‌ அழைத்துவாடா 


393. காண்க பக்கழ்‌:107, 108 . வரி:79-82. 


நீலி கதை 299 


என்றுசொன்ன வேளையிலே அப்போ ' 
ஏதுசெய்தான்‌ அறிக்கைக்காரன்‌ 
அந்த அரசமன்னன்‌ சொன்ன வார்த்தை கேட்டு சேவுகனான 
வன்‌ சோதிடருடைய அரண்மனைவந்து சோதிடரைக்கணடு 
அய்யாவே சோதிடரே உம்மை. அரசமன்னன்‌ அழைத்துவரச்‌ 
சொன்னார்‌ ஏனென்றால்‌ நம்முடைய அரசனுக்கு குழந்தைகள்‌ 
பிறந்திருக்கிறபடியால்‌ அவசரமாக அழைத்தார்‌ என்று சொல்ல 
அதைக்கேட்ட சோதிடர்‌ உடனே என்ன செய்தார்‌ ஆனால்‌ 


405 ஆரூட, சாஸ்த்திரமும்‌ நல்ல 
அழகுடைய பஞ்சாங்கமும்‌ 
சோதிட சாஸ்த்திரமாம்‌ பரல்‌ 
சோவியதும்‌ தானெடுத்து 
அரண்மனை தன்னைத்தேடி அப்போ 
410 அவசரமாய்‌ வந்தஷ்லவோ 
வந்தவுடன்‌ சோதிடரும்‌ அங்கே 
வணங்கியவர்‌ நிற்கும்போது. 
கண்டாரே அரசமன்னன்‌ அந்த 
கட்டழகன்‌ சோதிடரை 
415 வாரும்பிள்ளாய்‌ சோதிடரே ஒரு 
வார்த்தை ஒன்று சொல்லக்கேளும்‌ 
என்னுடைய மனவியவள்‌ தல்ல 
ஏற்றபிள்ளை திருத்கேவி 
ஒருசூலில்‌ இரண்டுபிள்ளை இன்று 
420 இன்பமுடன்‌ பெற்றதாலே 
சாஸ்த்திரம்‌ தன்னைப்பார்த்து அதற்கு 
தான்கணியும்‌ சாதகத்தை 
என்றுசொன்னார்‌ அரசமன்னன்‌ அப்போ 
ஏதுசெய்தார்‌ சோதிடரும்‌ 
425 பஞ்சாங்கம்‌ தனைஎடுத்து அவர்‌ 
பஞ்சபச்சி தனைப்பிரித்து 
லக்கணமும்‌ பார்த்தல்லவோ சோதிடர்‌ 


நலமுடனே ஏதுசொல்வார்‌ 


வாருமையா அரசமன்னனே தங்களுக்குப்‌ பிறந்திருக்கும்‌ 
பிள்ளைகளின்‌ ராசி பலன்‌ என்னவென்றால்‌ விருச்சிகராசி கேது 
அபகாரம்‌ ராச்சதகணம்‌ பூரநச்சேத்திரம்‌ சனிக்கிழமையுமாச 
இருப்பதால்‌ இந்த பிள்ளைகள்‌ தான்‌ 


408, சோ வி--காண்க, பச்‌: 137, வரி:622--623 இடை உரைக்‌ குறிப்பு, 
327. லக்கணம்‌-காண்ச,பக்‌ 208 | 


280 தமிழ்‌ வில்லுப்பாட்டுகள்‌ 


அரண்மனையில்‌ இருந்ததானால்‌ 
430 அரசாங்கம்‌ அழிவதாகும்‌ 
நாட்டில்‌ உள்ள ஆடுமாடு 
நமக்குப்‌ பால்தான்‌ கொடுக்காது 
மாடுகளும்‌ ஆடுகளும்‌ 
மக்களாலே அழிவாகும்‌ 
435 அரண்பனையில்‌ வைக்காது 
அடந்தவனம்‌ வைத்தால்‌ நன்மை. 


என்று சோதடர்சொல்ல அதைக்‌ 


நல்ல 


சேட்டசோழராசன்‌ 


என்ன சொல்வானானால்‌ இந்தப்பிள்ளைகள்‌ பிறந்தலக்கணம்‌ யிப்படி 


இருந்ததானால்‌ அதற்காக வேண்டி 

பாலர்கள்தான்‌ குற்றம்‌ செய்தால்‌ 
பாங்கிணத்தில்‌ கள்ளலாமா 
பிள்ளைகள்தான்‌ குற்றம்‌ செய்தால்‌ 

440 பெற்றோர்கள்‌ கொல்வாரோ 
மண்டையதில்‌ சலந்திவந்தால்‌. 
மண்வாரி கொட்டலாமோ 
விதிப்பயனும்‌ யாரையும்தான்‌ 
விட்டிடுமோ சோதிடரே 

445 ஆதிசிவன்‌ தன்னெழுத்தை 
அடிதெழுதப்‌ போகுமோதான்‌ 
என்றுசொல்லி சோழராசன்‌ 
ஏதுசொல்வார்‌ சோதிடரை 


நாமும்‌ 
அதை 
அதில்‌ 
இப்போ 
என்றும்‌ 


அப்போ 


வாரும்பிள்ளை சோதிடரே நான்வெகுகாலமாக பிள்ளையில்லா 
மலடாகி இருக்க அந்த:ஆதிகறைக்கண்டன்‌ அருளால்‌ எனக்கு3இரு 
கண்மணிகள்‌ கிடைத்திருப்பதை கானகத்தில்‌ கொண்டுபோய்‌ 
விட்டு வரும்படி சொன்னீர்‌ ஆகையால்‌ வரும்விதி தவறாது என்று 
சோதிடர்க்கு இலைபாக்கு கொடுத்து அனுப்பிவிட்டு அரசன்‌ என்ன 


செய்தானானால்‌ 


பிள்ளைகள்தான்‌ பிறந்ததொரு 
4350 பிரபலங்கள்‌ தான்தெரிய 

தெருக்களிலே தோரணங்கள்‌ 

திறமையுடன்‌ கட்டச்சொன்னார்‌ 


மரகததோரணங்கள்‌ கட்டியல்லோ 


மன்னவர்‌ யேதுசெய்தார்‌ 


448. பாங்கிணறு--பா ழ்கிணறு,பாழுட்கிணறு. 


நல்ல 
அவர்‌ 


அத்த 


நீலி கதை 281 


_——— 


455 அன்னதானம்‌ சொர்ணதானம்‌ அங்கே 
அன்புடனே செய்யலுற்றார்‌ 
இலைபாக்கு சந்தனமும்‌ அவர்‌ 
எல்லோர்க்கும்‌ தான்கொடுத்தார்‌ 
இப்படியாக சந்தனம்‌ புனுகு கஸ்தூரி இலைபாக்கு சகல 
பேர்க்கும்‌ கொடுத்து அந்த குழந்தைகளை அன்புடன்‌ வளர்க்க 
இப்படியிருக்கும்‌ போது 


(குழந்தைகளாயீருக்கும்‌ கணிகை, அண்ணன்‌ ஆகியோர்‌ புரியும்‌ 
கொடுஞ்‌ செயல்கள்‌ ) 


அன்றைய தினமதிலே நல்ல 
460 ஆதித்தன்‌ மறைந்தபோதே 
தங்கநல்ல தொட்டிலிலே அவர்கள்‌ 
கானே நித்திரை செய்யும்போது 
மருத்துவமும்‌ தோழிகளும்‌ நல்ல 
மங்கைகளும்‌ உறங்கும்போது 
465 சாமவேளை தன்னதிலே நல்ல 
சரிசாம வேளையிலே 
தொட்டிலிலே தூங்குகின்ற அந்த 


தோகையவள்‌ ஏதுசொல்வாள்‌ 


அந்த திருத்தேவி பெண்கொடியாள்‌ பெற்ற பிள்ளையானது 
உடன்பிறந்த அண்ணனை அழைத்து என்ன சொல்வாளானால்‌ 


என்பிறவி அண்ணாவே இப்போ 
470 எந்தன்வார்த்தை சொல்லக்கேளு 
நம்முடையதாய்‌ குங்கைப்பால்‌ நமது 
நாவுநல்ல நனையாது 
பசியது தான்‌ பொறுக்கு தில்லை நான்‌ 
பாவியிப்போ ஏதுசெய்வேன்‌ 
475 பெரும்பசியால்‌ துணையிருக்கும்‌ நல்ல 
பெண்களைத்‌ தான்‌ உண்ணலாமா 
மருந்துபோல்‌ கார்த்‌ திருக்கும்‌ இந்த 
மருத்துவத்தை தின்னலாமா 
வனமதிலே சென்றல்லவோ நாம்‌ 
480 மாடுஆடுகளை முறித்துதின்போம்‌ 
என்றுசொல்லி இருபேரும்‌ அப்போ 


இறங்கலுற்றார்‌ தொட்டில்விட்டு 


457. இலைபாக்கு--வெற்றிலைபாக்கு. 
463. மருத்துவம்‌ -பேறுகாலம்‌ பார்க்கும்‌ பெண்‌, 471. குங்கைப்பால்‌-- 
கொங்கைப்பால்‌, ர 


282 தமிழ்‌ வில்லுப்பாட்டுகள்‌ 


தாழிட்ட கதவுகளை அவர்‌ 
தாழ்திறந்து வெளியேவந்து 
485 பசுத்தொழுவை தேடிவாரார்‌ அந்த 
பழிகாரர்‌ இருபேரும்‌ 
ஆயிரம்‌ பசுவதுதான்‌ அங்கே 
அடைத்திருந்த தொழுவ திலே 
தொழுவதிலே புகுந்தல்லவோ “நல்ல 
490  தோகையவள்‌ ஏதுசெய்தாள்‌ 
இருபிளவாய்‌ பிளக்கிறதும்‌ நல்ல 
ஈரக்குலை தின்கிறதும்‌ 
அடித்துமுறித்து தின்றல்லவோ அவர்‌ 
அட்டகாசம்‌ செய்தல்லவோ 
495 வயிர்நிறைய உண்டல்லவோ அவர்கள்‌ 
வாழும்மனை திரும்பிவாறார்‌ 
அர்த்தசாம நேரமதில்‌ நல்ல 
அரண்‌ மனையில்‌ வந்துசேர்ந்து 
துவண்ட நடை பிள்ளைரெண்டும்‌ அந்த 
: 500 தொட்டிலிலே தான்படுத்து 
அதறி அழுதிடுமாம்‌ அவர்‌ 


அங்கமெல்லாம்‌ தான்நடுங்க 


இப்படியாக இருவரும்‌ பதறி அழும்போது பாங்கியர்‌ ஓடி 
பிள்ளைகளை எடுத்து திருத்தேவியிடம்‌ கொடுக்கவும்‌ அந்த திருத்‌ 
தேவி மங்கையானவள்‌ பிள்ளைகளை வாங்‌? முகம்‌ துடைத்து முத்த 
மிடும்‌ சமயத்தில்‌ குழந்தைகள்மேல்‌ பிணவாடை யடிப்பதை 
அறிந்து என்ன செய்தாள்‌ ஆனால்‌ 


வென்னீரால்‌ மேல்கழுவி அவள்‌ 
வெண்பட்டால்‌ தான்துடைத்து 
505 வாயார முத்தமிட்டு அந்த 
மங்கையவள்‌ பால்கொடுத்து 
அன்புடனே இருக்கும்நாளில்‌ நல்ல 
ஆதித்தன்‌ தான்‌உதித்தான்‌ 
கதிரோனும்‌ உதித்தபோதே அந்த 
510 கட்டழகர்‌ கோனவர்கள்‌ 


காலக்கடன்‌ தனைமுடித்து அவர்‌ 
கறவைசெம்பை கையிலெடுத்து ப 


_—_——— யவவவைைவை, 


310, சோனவர்‌--அ வீனம்‌ காப்போர்‌, கா லக்சடன்‌-காலை நேரக்‌ கடமைகள்‌. 


நீலி கதை 283 


பசுத்கொழுவு போவோமென்று அந்த 
பாலர்களும்‌ புறப்பட்டாரே 


இந்தவிதமாக கோனவர்கள்‌ கூடி என்ன தெரிவித்தார்கள்‌ 
ஆனால்‌ நம்முடைய அரசமன்னனுக்கு இவ்வளவு காலம்‌ பிள்ளையில்‌ 
லாமல்‌ இப்பொழுது பிள்ளை பிறந்திருக்கிறபடியால்‌ இன்றைக்கு 
நமது பசுக்களின்‌ பால்‌ அத்தனையும்‌ அரண்மனைக்கு கொண்டு 
போக வேண்டுமென்று சொல்லி பசுமந்தை தேடிநடக்கும்‌ 
சமயத்தில்‌ 


515 மாயாண்டி கோனவர்தான்‌ மாட்டு 
மந்தைதனை தேடிவந்தார்‌ 
பசுமந்தையை வந்துபார்த்து அப்போ 
_ பகீர்‌ என்று வயிர்‌எரிந்து 
(அடே) அண்ணமாரே தம்பிமாரே இப்போ 
520 அலங்கோல மானதென்ன 
பாடுபட்டுத்‌ தேடியல்லோ நாம்‌ 
பால்பசுக்கள்‌ வாங்கிவிட்டோம்‌ 
ஆயிரம்‌ பசுக்களுக்கும்‌ வத்த 


அவகேடு என்னமோதான்‌ 


_ வாருங்கள்‌ அண்ணமார்களே தம்பிமார்களே நம்முடைய 
ஆயிரம்‌ பசுக்கள்‌ நிறைந்த தொழுவில்‌ ஒரு பசுவாவது இல்லாமல்‌ 
மோசம்செய்த தென்ன நம்முடைய சோழராசன்‌ அரசில்‌ இப்‌ 
படிபபட்ட மோசம நடந்ததில்லை ஆகையால்‌ அரசனிடம்‌ போய்‌ 
சொல்லவேணும்‌ என்று கோனவர்கள்‌ ஒன்றுகூடி அரண்மனைவந்து 
அரசனைக்கணடு அழுது கண்ணீர்‌ வடித்து வாடி இருகரம்‌ குவித்து 
ஏதுசொல்வாரானால்‌ 


525 அய்யாவே அரசமன்னா இப்போ 
அடியார்களின்‌ வார்ததைகேளும்‌ 
வெகுகாலம்‌ அரண்மனையில்‌ எங்கள்‌ 
வேந்தன்‌ பிள்ளையில்லாமல்‌ 
ஆயனவர்‌ திருவருளால்‌ இப்போ 
530 அருமைப்பிள்ளைகள்‌ பிறந்ததாலே 
பாலர்கள்தான்‌ பிறந்ததாலே தாங்கள்‌ 
பால்கொடுக்க ஆசைகொண்டு 
பசுத்தொழுவு சென்றோமையா எங்கள்‌ 


பசுக்களைததான்‌ காணவில்லை 


284 தமிழ்‌ வில்லுப்பாட்டுகள்‌ 


535 ஆயிரம்‌ பசுக்களுக்கும்‌ வந்த 
அவகேடு நானறியேன்‌ 
புலிகரடி தடமும்‌இல்லை கள்ளர்‌ 
போனதொரு தடமும்யில்லை 
என்றுசொல்லி கோனவர்கள்‌ அப்போ 


540 ஏக்கமுற்றுத்‌ தானழுதார்‌ 
அய்யாவே அரசமன்னரே நாங்கள்‌ போட்ட தொழுவில்‌ 
ஆயிரம்‌ பசுக்களில்‌ அருமைக்கு ஒரு பசுவாவது இல்லை. எலும்பும்‌ 
குளம்பும்‌ தோலும்‌ இருப்பதல்லாமல்‌ வேறு ஒன்றையும்‌ காண 
வில்லை நாங்கள்‌ என்ன செய்வோம்‌ என்று மறுபடியும்‌ ஏது சொல்‌ 
வாரானால்‌ 


பிள்ளையது இல்லாமல்‌ நான்‌ 
பெருமலடு தான்‌இருந்து 
ஆதிமாயன்‌ தன்னருளால்‌ எனக்கு 
அழகுமங்கை தான்பிறந்தாள்‌ 
545 பத்துநல்ல வயததிலே அவள்‌ 
பக்குவதி யாகியல்லோ 
இருபத்‌ திஓர்‌ வயதாச்சி அந்த 
இன்பமுள்ள பெண்கொடிக்கு 
சீதனமாய்‌ விட்டிருந்த அவள்‌ 
550 சவலைப்‌ பசுமோசமாச்சே 
நிமிசநேரம்‌ காடுதங்கா நல்ல 
நெத்திசுட்டி பசுதானும்போ ச்சே 
மந்தைவந்து நின்‌ றழைக்கும்‌ எந்தன்‌ 
மாடக்கொம்பு பசுவும்‌ போச்சே 
455 என்றுசொல்லி கோனவர்கள்‌ அங்கே 


ஏங்மெனம்‌ வாடலுற்றார்‌ 
அப்போது பார்த்தார்‌ அரசமன்னர்‌ வாருங்கள்‌ கோனவர்களே 
வருத்தப்படவேண்டாம்‌ இன்றைய தினத்தில்‌ காவலரை அனுப்பி 
அந்தக்‌ கள்வனைப்‌ பிடித்து முன்போன மாடுகளையும்‌ வாங்கித்‌ 
தருகிறேன்‌ என்று சொல்லி கோனவர்களை அனுப்பிவிட்டு அரசன்‌ 
என்ன செய்தானானால்‌ 


வாருங்கள்‌ காவலரே இப்போ 
வார்த்தை ஒன்று சொல்லக்கேளும்‌ 
இன்றைய தினமதிலே நீங்கள்‌ 


56) எல்லோரும்‌ ஒன்றுகூடி 
536. அவகேடு-பெருந்தீங்கு 549-554. பல அடையாளங்சளுடைய பசு 
வகைகள்‌ குறிக்கப்பெறுக்ள்ற.ஈ, 546 பக்குவதி-பக்குவவதி பூப்படைத்த பெண்‌. 


நீலி கதை 285 


ஆயர்குல பகமந்தையை நீங்கள்‌ 
அன்புடனே காவல்செய்வீர்‌ 
காவலாகத்‌ தானிருந்து கள்ளனை 


கைப்பிடியாய்‌ பிடிக்கவேணும்‌ 


என்று அரசன்‌ சொன்ன வார்த்தை கேட்டு அப்படியே நல்ல 
தென்று காவலர்கள்‌ நமஸ்காரம்‌ செய்து அவர்களுக்குடைய 
ஆயுதங்களை எடுத்து ஆதித்தன்‌ மறையவும்‌ பசுமந்தை போய்ச்‌ 


சேர்த்தார்‌ 

565 அன்றைய தினமதிலே நல்ல 
ஆதித்தன்‌ மறைந்தபோது 
சரிசாம வேளையதில்‌ அந்த 
சண்டாளி அரசன்‌ மகள்‌ 
ஏமசாம வேளையிலே நல்ல 

570 இலைகுலுங்கா சாமத்திலே 
தங்கத்தொட்டில்‌ உறங்குகின்ற அந்த 
சண்டாளி ஏதுசெய்தாள்‌ 
அண்ணன்‌ தன்னை அழைத்தாளே நல்ல 
அர்த்தசாம வேளையதில்‌ 

575 பசியோ பொறுக்குதில்லை என்று 
பாவையவள்‌ சொன்னபோது 
இருபேரும்‌ ஒன்றுபோலே அப்போ 


இறங்கலுற்றார்‌ தொட்டில்விட்டு 


அந்த பெண்கொடியானவள்‌ தன்‌ தமையனை அழைக்கவும்‌ 
அவனும்‌ தொட்டில்‌ விட்டு இறங்கி இ நபேரும்‌ஒன்று கூடி தாழிட்ட 
கதவைத்‌ திறந்து வெளியே வந்து என்ன கோலமானாரானால்‌ 


580 


585 


59.) 


வானம்பூமியும்‌ ஒன்றுபோலே அப்போ 
வடிவதுகொண்டார்கள்‌ இருபேரும்‌ 

அரண்மனை வாசல்விட்டு நல்ல 
அடந்தவனம்‌ தேடிவாறார்‌ 

மாட்டுமந்தை தன்ன திலே அப்போ 
வந்துசேர்ந்தார்‌ இருபேரும்‌ . 

அர்த்தசாம நேரத்திலே அவர்‌ 
அட்டகாசம்‌ செய்யலுற்றார்‌ 

எருமைகளை பிடிக்கிறதும்‌ அதை 
இருபிளவாய்‌ பிளக்கிறதும்‌ 

உதிரம்‌ உண்டு ஏப்பமிட்டு அவா 


உல்லாசமாய்‌ திரிகின்றதும்‌ 


186 தமிழ்‌ வில்லுப்பாட்டுகள்‌ 


ஏப்பமிடும்‌ சத்தம்கேட்டு அப்போ 
என்னசெய்தார்‌ காவலர்கள்‌ 


வாருங்கோ தலையாரிகளே இப்போது ஏப்பமிடும்‌ சத்தம்‌ 
கேள்ப்பதால்‌ நாம்‌ நான்குபுறம்‌ சுற்றிநின்று கள்ளனைப்‌ பிடிக்க 
வேண்டுமென்று ஆயுதமேந்தி நாலு பக்கமும்‌ சுற்றிவர பார்த்‌ 
தார்கள்‌ அங்கு ஒருவரையும்‌ காணாமல்‌ மதிமயங்கி இருக்கும்‌ நேரம்‌ 


அண்ணனும்‌ தங்கையரும்‌ அங்கே 
அன்புடனே தின்றல்லவோ 
595 எருமைகளை தின்றல்லவோ அப்போ 
ஏகலுற்றார்‌ அரண்மனைக்கே 
அரண்மனையில்‌ வந்துசேர்ந்து நல்ல 
அழகுகுழந்தை வடிவமானார்‌ 
தொட்டிலிலே படுத்தவர்தான்‌ அப்போ 
600 துள்ளிதுள்ளி தானழுதார்‌ 
அழுதகுரல்‌ தன்னைகேட்டு நல்ல 
அன்புடைய தோழிமார்கள்‌ 
வாரிநல்ல தான்‌எடுத்து பெற்ற 


மாதாகையில்‌ தான்கொடுத்தார்‌ 


அப்போது திருத்தேவி மங்கை குழந்தைகளை கையில்வாங்கி 
முத்தமிட பிள்ளைகள்மேல்‌ பிணவாடை அடிப்பதை அறிந்து 
என்ன செய்தாள்‌ ஆனால்‌ கதம்ப கஸ்தூரி பரிமளாதிகள்‌ பூசி 
அன்புடன்‌ பால்கொடுத்து பாலர்களை மறுபடியும்‌ தொட்டிலில்‌ 
போட்டு உறங்கவைத்து தானும்‌ நித்திரைசெய்யும்‌ வேளையில்‌ 


605 கதிரோனும்‌ உதயமானார்‌ அப்போ 
காவலர்கள்‌ ஏதுசெய்தார்‌ 
மாட்டுமந்தை சுற்றிப்பார்த்தார்‌ அங்கே 
மாடுகளைக்‌ காணவில்லை 
இதுஎன்ன மாயமென்று அப்போ 
610 ஏதுசெய்தார்‌ காவலர்கள்‌ 
கள்ளர்வந்த தடமும்‌இல்லை பசுவு 
காளைகள்‌ போனதோர்‌ தடமும்‌இல்லை 
என்னசொல்வோம்‌ மன்னரிடம்‌ என்று 


ஏங்கிமனம்‌ வாடிவந்து 


614.615. இடைஉரை கதம்ப கஸ்தூரி களபகஸ்தூரி காண்க:78-79 இனடஉரை : 


நீலி கதை 287 

இவ்விதமாய்‌ மனம்வருந்திய காவலர்கள்‌ அரசன்‌ முன்வந்து 
வாய்பொத்தி கைகட்டி என்ன எடுத்துரைப்பார்‌ ஆனால்‌ அய்யாவே 
அரசமன்னனே நாங்கள்‌ இரவு முழுவதும்‌ மாட்டுமந்தையைச்‌ 
சுற்றி உலாத்திக்‌ கொண்டு வந்தோம்‌. ஒருவரும்‌ வரக்‌ கண்ணில்‌ 
கண்டதில்லை பொழுது விடிந்தஉடன்‌ மாட்டு மந்தையைப்‌ பார்க்க 
- கொம்பு குளம்பு எலும்பு இவைகள்தான்‌ குவியலாயிருக்கிறது 
அல்லாமல்‌ மாடுகளைக்‌ காணவில்லை நாங்கள்‌ ௮சன்று 


615 சுற்றிவர தடம்பார்த்தோம்‌ இங்கே 
சொல்வதற்கு ஓன்றுமில்லை 
கரடி.புலி தடமும்‌இல்லை நல்ல 
கள்ளாவந்த தடமும்‌ இல்லை 
என்னசெய்வோம்‌ ஏதுசெய்வோம்‌ என்று 
௦20 ஏங்கிமனம்‌ வாடிநின்றார்‌ 
இப்படியே இருக்குமநேரம்‌ அப்போ 
ஏதுசெய்தார்‌ கோனார்கள்‌ 
அடித்துநல்லோ விழுந்தழுது அரசன்‌ 
அரண்மனைதான்‌ தேடிவாருர்‌ 
625 தலைதனிலே அடித்தவர்தான்‌ அரண்மனை 


தலைவாசல்‌ வந்துழமினறு 
ஆயார்குலத்தில்‌ பிறந்தவர்‌ யாபேரும்‌ வந்து அரசமன்னன்‌ 
தலைவாசல்‌ முன்வந்து என்ன சொன்னார்கள்‌ ஆனல்‌. ஏ மனுநீதி 
தவறா மன்னவனே குடிகள்‌ மீது அன்புடைய தயாளனே ஆயர்‌ 
குலத்தோர்க்‌ ரெங்கும்‌ மன்னனே னி ஆளும்‌ தேசத்தில்‌ இப்படி 
அநியாயம்‌ நடக்கும்படி 


யாரிட்ட சாபமோதான்‌ அல்லது 
ஆண்டவனின்‌ சோதனையோ I 
எவர்செய்த தீவினையோ ஆதி 
630 ஈஸ்‌ பரனின்‌ தண்டனையோ 
செங்கோலும்‌ தவறின சோ நல்ல 
செல்வர்பிறந்த காரணமோ 
மைந்தர்களின்‌ காரணமோ உங்கள்‌ 
மனுநீதி தவறியதோ 
635 மாருடைய சோதனையோ எங்கள்‌ 
ழவினங்கள்‌ அழிவாச்சி, ப 
யிரம்‌ பசுவும்‌ போச்‌ நாங்கள்‌ 


அவமானம்‌ அடையலாச்சி 


614-615, இடைஉரை : உலாத்திக்கொண்டு - உலவிக்கொண்டு. 


288 தமிழ்‌ வில்‌ லுப்பாட்டுகள்‌ 


இருநூறு எருதும்‌ போச்சே நாங்கள்‌ 
640 என்னசெய்வோம்‌ மன்னவனே 


என்று ஆயர்‌ குலத்தவர்‌ முறையிடுவதை பார்த்த சோழ 
ராசன்‌ ஆயர்களை அழைத்து வருந்த தீர்கள்‌ இன்றைய தினத்தில்‌ 
எந்த விதத்திலும்‌ அந்த கள்வர்களை கைப்பிடியாகப்‌ பிடித்து விடு 
கிறேன்‌ என்று சொல்லி தலையாரிகளை மாட்டுமந்கைக்கு காவலாக 
அனுப்பிவிட்டு தானும்‌ அரண்மனை சென்றார்‌ 


காவல்தன்னை வைத்தபோது நல்ல 
கதிரோனும்‌ தான்மறைந்தார்‌ 
அப்போது தலையாரிமார்‌ அங்கே 
அன்புடனே ஏதுசெய்தார்‌ 
645 காவலுக்கு ஏற்றதொரு நல்ல 
கடினமுள்ள நாய்களைத்தான்‌ 
என்னஎன்ன நாயதுதான்‌ அங்கே 
இன்பமுடன்‌ தானவிழ்த்தார்‌ 
வேட்டைஎன்ற சத்தம்கேட்டால்‌ தனது 
650 வீடுதேடி ஒடும்தாயும்‌ ்‌ 
பூனை தனை கண்டதானால்‌ உடன்‌ 
பின்வால்மடக்கி ஓடும்நாயும்‌ 
பாசக்கயிர்‌ தட்டிவிட்டால்‌ நல்ல 
பச்சஇலைதேடி. ஓடும்நாயும்‌ 
655 கூச்சல்சத்தம்‌ கேட்டதானால்‌ நல்ல 
குனிந்தநிழல்தேடி. உறங்கும்நாயும்‌ 
கள்வர்களை கண்டதானால்‌ உடன்‌ 
கண்மூடித்‌ தூங்கும்நாயும்‌ 
காதறுத்த மூளிநாயும்‌ ஒரு 
660 சண்ணில்லாத வெள்ளைநாயும்‌ 
மொட்டைவால்‌ செம்பரையும்‌ முழு 
மேனிவங்கு பூச்சிநாயும்‌ 
எலிதன்னை கண்டவுடன்‌ அங்கே 


இருகாதம்‌ஓடி ஒளிக்கும்நாயும்‌ 


இப்பேர்ப்பட்ட நாய்களுடன்‌ தலையாரிகள்‌ காவலில்‌ இருக்க 


அன்றையதினம்‌ சாமநேரமானவுடன்‌ குழந்தைகள்‌ இருபேரும்‌ 
ஒன்றாக கூடி தொட்டில்‌ விட்டிறங்கி மாட்டுமந்தை தேடிவந்து 
என்ன செய்தார்கள்‌ ஆனால்‌ 


649.661. வேட்டைநாய்கள்‌ பற்றிய தன்மைகள்‌ பலகதைகளிலும்‌ 
இவ்வாறே நகைச்சுவையுடன்‌ குறிக்கப்படுகின்‌ றன. 


நீலி கதை 


665 எருதுகளை பிடிக்கிறதும்‌ 
இருபிளவாய்‌ பிளக்கிறதும்‌ 
உதிரமதை குடித்தல்லவோ 
உடனே சதையை தின்னுறதும்‌ 
ஆயிரம்‌ எருதுகளை 

670 அத்தனையும்‌ தின்றல்லவோ 
ஆதாளி போட்டல்லவோ 
அலையும்நல்ல வேளையதில்‌ 
பார்த்தார்கள்‌ தலையாரிமார்‌ 
பாவிகள்போட்ட சத்தமதை 

675 ஏறிட்டு பார்க்கும்போது 
இருளாக தோன்றிடவே 
வானம்பூமியும்‌ ஒன்றுபோலே 
வளரும்‌இருள்‌ தன்னைக்கண்டார்‌ 


289 
அதை 
அங்கே 
அன்று 
அங்கே 
அந்த 
நல்ல 


அந்த 


வானம்‌ பூமி ஒன்றுபோலே நிற்கும்‌ இருளைக்கண்டு ஏது 
அதிசயமாய்‌ இருக்கின்றதென்று அந்த இருளைப்பின்பற்றி வரக்‌ 
கூடிய நேரம்‌ அந்த இருளானது அரண்மனை வாசல்வந்து சிறு 
பிள்ளையாகி கதவை தாழிட்டுச்‌ செல்வதை தலையாரிகள்‌ அறிந்து 
அன்று கதிரோன்‌ உதித்த உடன்‌ அரசனைக்‌ கண்டு அவர்கண்ட 


அதிசயங்களைச்‌ சொல்ல அப்போது அரசன்‌ 


(குழந்தைகள்‌ குறித்த உண்மையறிநதந்த மன்னன்‌ செயல்‌) 


எண்ணாது எண்ணியல்லோ 

680 ஏங்கியவர்‌ ஏதுசொல்வார்‌ 
பிள்ளைஎன்று நாமிருந்தோம்‌ 
பேய்கள்‌ என்று அறியவில்லை 
மைந்தரென்று நானிருந்தேன்‌ 
மாயநீலன்நீலி என நான்‌ அறியேன்‌ 

685 சாஸ்தரமும்‌ பொய்யாமோ 
தலைவிதியும்‌ விட்டிடுமோ 
ஆகையினால்‌ சேவகரே 
அரசமன்னன்‌ வார்த்தைகேளும்‌ 
ஆரும்‌ஒருவர்‌ அறியாமல்‌ 

690 அடந்த வனத்தில்‌ வைத்துவிடும்‌ 
எவரும்‌ ஒருவர்‌ அறியாமல்‌ 
இருண்டவனத்தில்‌ விட்டுவிடும்‌ 

67!. ஆதாளி - ஆவேசம்‌ கொண்டு ஆடுதல்‌ 

த.வி19 


மனம்‌ 
அதை 
சண்டாள 
எந்தன்‌ 
இந்த 
பிள்ளைகளை 


நல்ல 


200 தமிழ்‌ வில்லுப்பாட்டுகள்‌ 

என்று அரசன்‌ சொல்ல சேவகன்‌ அப்படியே ஆகட்டுமென்று 
இரு பிள்ளைகளையும்‌ தூக்கி அடந்தவனத்தில்‌ வைத்து அரண்மனை 
மந்துசேர்ந்தான்‌. அப்போது அந்த பிள்ளைகள்‌ இரணடும்‌ குழந்தை 
வடிவம்‌ மாறி மாயரூபமாய்‌ வனத்தில்‌ எவ்விதம்‌ வளர்ந்து வாறார்‌ 


ஆனால்‌ 
(தங்கையும்‌ அண்ணனும்‌ நீலியும்‌ நீலனுமாகி வனத்தில்‌) 
தங்குதலும்‌ நீலன்‌ மடிதலும்‌) 


அடந்தநல்ல வனமதிலே நல்ல 
அத்துவான கானகத்தில்‌ 
695 மாயா நீலி நீலனோடும்‌ அந்த 
வனமதிலே இருக்கும்போது 
அடந்தநல்ல வேம்பதிலே அவர்‌ 
அன்புடனே வீற்றிருந்தார்‌ 
இப்படியே இருக்கும்போது அந்த 
700 இன்பமுள்ள வேம்பதற்கும்‌ 
கெடுதிகாலம்‌ வாறதய்யோ . அது 
கிளையோடு முடிவதற்கு 
பழகை நல்லூர்‌ கொடிமரம்தான்‌ அது 
பழுதாகப்‌ போன தாலே 
705 வேம்புதன்னை வெட்டிடவும்‌ அதில்‌ 


வீற்ற நீலன்‌ தான்மடிந்தான்‌ 


அந்த பழகை நல்லூர்‌ கோவில்‌ கொடிமரத்திற்காக அந்த 
ஊரார்‌ வேப்பமரத்தை வெட்டவும்‌ அதில்‌ வீற்றிருந்த நீலன்‌ 
மடியவும்‌ “பார்த்தாள்‌ மாய நீலியானவள்‌ காடுசெடிவனம்‌ 
வனாந்திரம்‌ எல்லாம்‌ அலைந்து பழிகார வேதியனை எதிர்பார்த்து 
திரியும்‌ போது 


(ஆனந்தன்‌ வணிகம்‌ செய்யப்‌ புறப்படுதல்‌) 


காவேரிப்பூம்‌ பட்டண த்தில்‌ நல்ல 
கட்டுடைய வணிகர்‌ வர்த்தகர்தான்‌ 
பெற்ற மகன்‌ ஆனந்தனை அவர்‌ 
710 பிரியமுடன்‌ அருகழைத்து 
என்மகனே கண்மணியே இப்போ 
எந்தன்வார்த்தை சொல்லக்கேளு 
சேராத பேர்கள்‌உடன்‌ நீதான்‌ 
சேராதே என்மகனே 
715 அடுத்தவரை கெடுக்காதே மகனே 


அன்னீதம்‌ சொல்லாதே 


நீலி கதை 291 


பேசுபவர்‌ வாய்‌ பார்க்காதே நீதான்‌ 
பிறர்சொல்லைக்‌ கேளாதே 
என்மகனாகிய ஆனந்தா நாலுபேர்‌ கூடியிருக்கும்‌ இடத்தில்‌ 
போய்‌ இருக்காமலும்‌ நான்‌ தேடி வைத்த பொருள்கள்‌ அத்தனை 
யும்‌ இருப்பதால்‌ 


கட்டிவைத்த முதல்‌ அழிய நீதான்‌ 

720 கச்சவடம்‌ பண்ணாதே 
தேவடியாள்‌ குடியிருக்கும்‌ அந்த 
தெருவீதி நடக்காதே 
தனிவழிநீ நடக்காதே மகனே 
தன்பெருமை கொள்ளாதே 

725 என்றுசொல்லி செட்டியவர்‌ அப்போ 
எடுத்துக்கொடுத்தாரே வச்சிரவாள்‌ 

(ஒரு) ஆபத்துக்கு உதவுமென்று நல்ல 

அருமைமகன்‌ கையில்‌ கொடுத்து 
சிவசிவா வென்று சொல்லி அப்போ 


730 சிவலோகம்‌ தானடைந்தார்‌ 


இந்தவிதமாக அந்த வணிகரான செட்டியார்‌ மரணம்‌ 
அடையவும்‌ ஆனந்தன்‌ யீமக்கிரிகை பலதும்‌ முடித்துயிருக்கும்‌ 
நாளில்‌ ஒரு நாள்‌ தினத்தில்‌ தாயாரை அழைத்து என்ன சொல்‌ 
வான்‌ ஆனால்‌ 


அம்மா அம்மா மாதாவே இந்த 
அடியேனுட வார்த்தை கேளு 
யாபாரம்‌ செய்யப்‌ போறேன்‌ நீ 
அருமைமகனுக்கு விடைதருவாய்‌ 

735 என்றுசொன்ன வேளையிலே அப்போ 


ஏதுசொல்வாள்‌ செட்டிச்சியும்‌ 


வாடா என்மகனே கண்மணியே உன்தந்தை யில்லாமல்‌ 
என்னை தனியே விட்டு நீயும்‌ தனியாகப்‌ போவது சரியல்ல வென்று 
சொல்ல அதைக்‌ கேட்ட ஆனந்தன்‌ என்ன சொல்வான்‌ ஆனால்‌ 


தந்தைவார்த்தை தள்ளமாட்டேன்‌ நான்‌ 
கன்பெருமையும்‌ கொள்ளமாட்டேன்‌ 
தந்தை சேடிய பொருளோடு நான்‌ 


740 தனிப்பொருள்‌ சேர்த்து வைக்கவேணும்‌ 


733. யாபாரம்‌- வியாபாரம்‌, வணிகம்‌: 


292 குமிழ்‌ வில்லுப்பாட்டுகள்‌ 


தேடிவாறேன்‌ திரவியம்தான்‌ உந்தன்‌ 
சிறுவனுக்கு விடைதருவாய்‌ 


ன்‌ என்று வணக்கமுடன்‌ கேள்க்க செட்டிச்சியும்‌ மகனுக்கு 
விடை கொடுத்து ஆசீர்வதித்து அனுப்ப அப்போது செட்டி 
மகனும்‌ சகலவித மாணிக்கம்‌ முத்து புஸ்பராகம்‌ பவளம்‌ 
வையிரம்‌ வைடூர்யம்‌ கோமேதகம்‌ பச்சை நீலம்‌ ஆகிய ரத்தினம்‌ 
முதலியது எடுத்து மாதாவை அடிவணங்கி 
(நீலிநிற்கும்‌ காட்டுவழியே ஆனந்தன்‌ வருதலும்‌ அவள்‌ 
மறித்துக்‌ கொள்ளுதலும்‌) ப 
நாடுநகர்‌ தான்கடந்து அப்போ 


நலமுடனே வழிகடந்து 

445 தேசமான தேசம்விட்டு அந்த 
செல்லப்பிள்ளை வாறபோது | 
காடுநல்ல செடி தாண்டி நல்ல 
கட்டழகன்‌ வாறபோது 
அடந்தநல்ல வனமதிலே அந்த 

750 ஆனந்தனும்‌ வாறநேரம்‌ 
கண்டாளே மாயநீலி நல்ல 
கட்டழகன்‌ செட்டியாரை 
பழிகாரன்‌ வாறான்‌என்று அந்த 
பாவைநல்ல மாய நீலி 

955 வேளைநல்ல சமயம்‌ என்று அவள்‌ 


வேகமுடன்‌ ஏதுசெய்தாள்‌ 
அந்த ஆனந்தனைக்‌ கண்ட. மாயநீலியானவள்‌ அந்த வனத்தில்‌ 
அலைந்து மேனியெல்லாம்‌ வாடி கைகால்‌ தளந்து தாகமதிகரித்து 
சோர்ந்து வருவதுபோல்‌ ஆனந்தனிடத்தில்‌ வந்து ஏது கேட்டா 
ளானால்‌ 


(வேறு-3) 
தாரும்‌ சுண்ணாம்பு எனக்கு ஒ செட்டியாரே (தா) 
தாரும்‌ சுண்ணாம்பெனக்கு பாரும்திருக்‌ கண்ணாலே 
வாரும்‌ என்‌ அருகே உக்காரும்‌ இதுசமயம்‌ (தா) 


அந்தமாயநீலி தாகம்‌ அதிகரித்தவள்‌ போலும்‌ ஆசையாகிய 
வார்த்தைகளைப்‌ பேசவும்‌ அதை அறிந்த ஆனந்தன்‌ என்ன சொல்‌ 
வான்‌ என்றால்‌ மனமானது பதறி கால்‌ நடுங்குவதோடு 


742-74). மாணிக்கம்‌ முதல்‌ நீலம்‌ முடிய நவரத்தினங்கள்‌, 
படல்‌ 3. உக்காரும்‌-உட்காரும்‌, அமரும்‌ 


நீலி கதை 293 


(4) 
யாரோ அறிகிலேனம்மா இவ்வனமதில்‌ 
வாருமென்றுரைத்த தேதம்மா 
யாரும்‌ அறியாத இந்த அடந்தவனமதிலே 
வாரும்‌ உக்காரும்‌ என்றபோதே மனம்வாடுதே (யா) 
ஆகா தெய்வமே நான்‌ தனியே வரக்கூடிய நேரம்‌ ஓர்‌ 
பெண்ணானவள்‌ நீ என்னிடம்‌ வார்த்தையாடியது சரியல்ல சற்று 
விலகிப்‌ போவென்று ஆனந்தன்‌ சொல்ல அப்போது மாயநீலி 
மறுபடியும்‌ ஏது சொல்வாளானால்‌ 
(5) 
கானவெயில்‌ நடந்து கால்கள்‌ தளர்ந்து 
தானேதகையால்‌ மெலிந்து- நானேஉமது 
பையைத்தானே கண்டவுடனே--வாய்தனில்‌ 
போட்டதொரு பாக்கும்‌ கரைவதற்குள்‌ (தாரும்‌) 
அய்யாவே செட்டியாரே நான்‌ அதிக தாகத்தால்‌ வாயில்‌ 
பாச்கு போட்டதால்‌ மனதில்‌ வஞ்சகமில்லாமல்‌ கொஞ்சம்‌ 
சுண்ணாம்பு தரவேண்டு மென்று கேள்க்க ஆனந்தன்‌ ஏதுசொல்‌ 
வானானால்‌ 
(6) 
சுண்ணாம்பு என்னிடமேது எந்தனைநீதான்‌ 
துன்பப்படுத்தினால்‌ தீது 
அண்ணாந்து பார்க்கும்போது அங்க முருகுதம்மா 
எண்ணாது எண்ணிஎந்தன்‌ இருதயம்‌ நோகுதம்மா (யாரே) 
இந்த வனத்தில்‌ வழிமறிந்து வாயில்‌ பாக்கு போட்டேன்‌ 
என்றும்‌ சுண்ணாம்பு தாரும்‌ என்றும்‌ கேள்க்கும்‌ கோகையே நான்‌ 
இலைபாக்கு அறியேன்‌ என்னிடம்‌ சுண்ணாம்புகிடையாது ஆகையால்‌ 
சற்று விலகு நான்‌ போய்‌ வருகிறேன்‌ என்று சொல்ல நீலி கேட்டு 
மறுபடியும்‌ என்ன சொல்வாளானால்‌ 
(2) 
பெண்ணைநீர்‌ சண்டதில்லையோ என்னிடத்தில்‌ 
பேசஉமக்குத்‌ தொல்லையோ 
எண்ணாது எண்ணவேண்டாம்‌ 
இருதயம்‌ நோகவேண்டாம்‌ 
சுண்ணாம்பு தந்தரானால்‌ 
இந்நேரம்‌ போய்விடுவேன்‌ (தாரும்‌) 
வாருமையா செட்டியாரே என்னைக்கண்டு மனம்வாடவேண்‌ 
டாம்‌ வாயில்‌ போட்ட பாக்குக்கு கொஞ்சம்‌ சுண்ணாம்பு தந்தால்‌ 


294 தமிழ்‌ வில்லுப்பாட்டுகள்‌ 


இவய ப அகக்‌ ஆணையாக அவவ ட 


_——— வலையை, 


நான்‌ போய்விடுகிறேன்‌ என்று நீலி சொல்ல ஆனந்தன்‌ மன 
மானது வாடி. திருமுகமும்‌ வாடி என்ன செய்வோம்‌ என்று ஏங்கி 
ஏது சொல்வான்‌ ஆனால்‌ 


(8) 
ஆதிசிவன்‌ சோதனை--இவ்வன மதில்‌ 
ஆனந்தன்படும்‌ வேதனை 
ஆரும்‌ துணையில்லாது 
அடந்தவனத்தில்வந்தேன்‌ 
மாதே சற்று விலகு 
மலரடியைத்‌ தொழுதேன்‌ (யாரே) 
என்று இருகரம்‌ குவித்து வணங்க அதைக்கண்ட நீலி என்ன 
சொல்வாளானால்‌ ஓ செட்டியாரே பெண்ணென்று எண்ணி 
ஏமாற்றிப்‌ போகலாமென்று நினைத்தீரோ என்னை யாருமறியாத 
வனத்தில்‌ ஒண்டியாகவிட்டுப்‌ போனதை மறந்தீரோ கள்ளி 
நிணலில்‌ உக்காரச்சொல்லித்‌ தாகம்‌ தீர்க்கச்‌ சென்றதை மறந்‌ 
தீரோ வனத்தில்‌ வழிமறிக்க மாலையிட்டவள்‌ தவிர மற்றவள்‌ வரு 
வாளோ இன்னும்‌ ஏமாற்றுவது சருமமாகாது என்று மறுபடியும்‌ 
ஏதுசொல்வாள்‌ ஆனால்‌ 


மணமுடித்தமன்னவனே இந்த 
வனமதிலே அலையலாமா 
மாலையிட்டு மணமுடித்து . நாம்‌ 
760 மருவிவிளை யாடும்‌ நாளில்‌ 
தாலிகட்டி நாமிருவர்‌ நல்ல 
சந்தோசமாய்‌ வாழும்‌ நாளில்‌ 
(என்‌) தாய்வார்த்தை பொறுக்காமல்‌ . என்னை 


தனியே வைத்து நடக்கலியோ 
என்னைநீர்‌ தாலிகட்டி சந்தோசமாய்‌ வாழும்‌ நாளில்‌ என்‌ 
தாயானவள்‌ சத்தமிடவும்‌ நீர்‌ கோபம்‌ கொண்டு என்னைத்‌ 


தனியே வைத்து நடக்கவும்‌ அடந்த வனத்தில்‌ ஓடிவந்து 
தங்களைக்‌ கண்டு 


765 மன்னவரே வாருமென்று நான்‌ 
மடி.பிடித்து இழுக்கலியோ 
ஓடிவந்து மறித்தல்லவோ நான்‌ 
உண்மை செய்து தந்தேனே 
சத்தியத்தை நீர்மறந்து என்னை 


770 தனியே விட்டு போகலாமா 


வரி 757-க்கு முன்‌ அமைந்த உரை: கள்ளி நிணலில்‌--கள்ளி மர நிழலில்‌. 


நீலி கதை 295 


என்று அந்த மாய நீலி கேள்க்க ஆனந்தன்‌ மனதுவாடி மனம்‌ 
பதறி ஏதுசொல்வானானால்‌ 
(மறுத்துரைத்த ஆன ந்தனிடம்‌ நீலி மாயச்செயல்கள்‌ பலபுரிதல்‌) 


மாலையதும்‌ நான்‌ அறியேன்‌ நல்ல 
மாங்கல்யமும்‌ நான்‌அறியேன்‌ 
கல்யாண மென்ற வார்த்தை தான்‌ 
கனவிலேயும்‌ நினைத்த தல்ல 

775 அத்துவான கானகத்தில்‌ என்னை 
அதட்டுறொய்‌ மாயக்காரி 
மாயாசெக சாலமெல்லாம்‌ உந்தன்‌ 
மார்மமது நானறிவேன்‌ 
வம்பு வார்த்தை பேசாதே சற்று 


780 வழிவிடுவாய்‌ நான்போறேன்‌ 


என்று அனந்தன்‌ செட்டி சொல்ல அதைக்‌ கேட்ட நீலி ஏது 
சொல்வாளானால்‌ வாரும்‌ என்மன்னவரே என்னைத்‌ திருமணம்‌ 
செய்யவில்லை என்று நீர்‌ சொல்வது உண்மைதானா நீர்‌ தாலி 
கட்டியதை இல்லையென்று சொன்னாலும்‌ நம்‌ இருபேர்க்கும்‌ 
சாச்சியாக இருந்த சந்திரன்‌ சூரியன்‌ முப்பத்திமுக்கோடி தேவர்‌ 
ஆதிகறைக்கண்டனாகிய பரமசிவன்‌ இவர்கள்‌ பொய்‌ சொல்வார்‌ 
களா. அது அல்லாமல்‌ என்தாய்‌ . தகப்பன்‌ அண்ணன்‌ தம்பி 
அக்காள்‌ தங்கை இவர்கள்‌ உம்மைத்தேடி அலைவார்களா என்று 
சொல்லி ஒரு கள்ளிக்‌ கொப்பை ஒடித்து வீசவும்‌ அந்தக்‌ கொப்‌ 
பானது எப்படி வந்ததானால்‌ 


தேவலோக ரம்பைபோலே ஒருத்தி 
தேடி வாறாள்‌ செட்டியாரை 
வாருமய்யா என்‌ கொழுந்தா உங்க 
மர்மமது தீர்ந்துபோச்சா 

785 அறியாத பிள்ளைதன்னை கானில்‌ 
அலையவைத்து போகலாமா 
வாருங்கள்‌ அரண்மனைக்கு என்று 


மங்கையவள்‌ அழைக்கும்‌ போது 
இப்படி அழைத்த வார்த்தை கேட்டு மதிமயங்கி நிற்க 
அந்த வேளையில்‌ பத்துவயதுடைய ஓர்‌ பாவை ஓடிவந்து செட்டி 
யார்‌ முன்நின்று என்ன சொல்வாளானால்‌ 
வாருங்கள்‌ அத்தானே முக 
790 வாட்டமாக நிற்பதென்ன 


206 தமிழ்‌ வில்லுப்பாட்டுகள்‌ 


தேடினோம்‌ வனங்களெல்லாம்‌ உங்கள்‌ 
திருமுகத்தை காணாமல்‌ 
வாடினாள்‌ எந்தன்‌ அக்காள்‌ உமது 
வண்ணமுகம்‌ காணாமல்‌ 

795 பசித்தாலும்‌ உண்ணமாட்டாள்‌ உங்கள்‌ 
பாதமதை காணாமல்‌ 
வாருங்கள்‌ அரண்மனைக்கு என்று 


மங்கையவள்‌ சொல்லும்‌ நேரம்‌ 


இப்படியாக சொல்லிய வார்த்தைகளை கேட்டு ஆனந்தன்‌ 
ஆகா ஒன்றாக இருந்து மூன்றாக வந்துவிட்டது என்று எண்ணி 
நெருப்பில்‌ வைத்த மெழுகு எவ்விதம்‌ உருகுமோ அவ்விதம்‌ உருதி 
கால்கள்‌ தளர்ந்து நிற்கும்‌ போது நீலியுடைய தாய்‌ தகப்பன்‌ 
போல்‌ இருபேர்‌ வந்து என்ன சொல்வாரானால்‌ 


வாருமய்யா மருமகனே மனது 
800 வாட்டங்கொண்டு நிற்பதென்ன 
ஆதிசிவன்‌ சோதனையால்‌ நாம்‌ 
அலையலானோம்‌ கானகத்தில்‌ 
கைப்பிடித்த தோசம்‌ தானோ ஆதி 
கறைக்கண்டன்‌ சோதனையோ 
805 மாலையிட்ட தோசம்தானோ அந்த 
மகாதேவன்‌ சோதனையோ 
யாருடைய சோதனையோ நாம்‌ 


அலையலானோம்‌ கானகத்தில்‌ 


வாருங்கள்‌ மருமகனே என்‌ மகளை மணமுடித்து எட்டாம்‌ 
மாதம்‌ அவளைத்தனியாக விட்டுவந்த நாள்‌ முதல்‌ நாங்கள்‌ தேடாத 
ஊரும்‌ பாராத காடும்‌ இல்லை. இப்போது கண்ட உடன்‌ எங்கள்‌ 
கவலையானது சூரியனைக்‌ கண்ட பனி எவ்வாறாக விலகுமோ 
அப்படி கவலை தீர்ந்தது வாருங்கள்‌ அரண்மனைக்கு போவோம்‌ 
என்று சொல்ல ஆனந்தன்‌ அவர்களை எட்டிப்‌ பார்க்கும்‌ சமயம்‌ 
எப்படி இருந்ததானால்‌ 


பரட்டை நல்ல தலையழகாம்‌ பாசி 
810 படந்ததோர்‌ பல்லழகாம்‌ 

மலைபோன்ற உருவங்களாம்‌ . நல்ல 

மதயானைபோல்‌ சத்தங்களாம்‌ 

கோரநல்ல வடிவம்கண்டு நல்ல 


குழந்தையவன்‌ ஏதுசெய்தான்‌ 


நீலி கதை 297 


815 தந்தையவர்‌ தான்கொடுத்த நல்ல 
மந்திரவாள்‌ தனைஎடுத்து 
வச்சிரவாள்‌ குன்னைவீச அவள்‌ 
மாயாசாலம்‌ அழிந்ததப்போ 
சாலமது தான்‌அழிய | அந்த 

820 சண்டாளி ஏதுசெய்தாள்‌ 
கள்ளி கொப்பு தான்முறித்து : அவள்‌ 
கக்கத்தில்‌ இடுக்கலுற்றாள்‌ ... 
கள்ளியது பிள்ளையாகி அப்போ 
கண்டதே செட்டியைத்தான்‌ 

825 அப்பா அப்பா என்றல்லவோ அப்போ 


அலறியது அழுதிடுமாம்‌. 
இப்படி அந்தப்‌ பிள்ளை அழுவதைக்‌ கண்ட மாயநீலி ஏது 
சொல்வாளானால்‌ என்கணவா என்பேரில்‌ கோபமானாலும்‌ இந்த 
குழந்தையை பார்த்தாவது மனம்‌ இரங்கி வாருங்கள்‌ அரண்‌ 
மனைக்கி என்று சொல்ல ஆனந்தன்‌ ஏதுசொல்வா னானால்‌. 


வாடிபெண்ணே பெண்கொடியே என்ன 
வார்த்தையது சொல்ல வந்தாய்‌ 
எனக்கு திருமணமும்‌ முடியலியே அப்போ 
830 ஏதடியோ சிறுகுழந்தை 
ஆருடைய பெண்ணோநீ அது 
யாருடைய பிள்ளைதானோ 
காமன்வலைச்‌ குள்ளாகி இந்த 
கானகத்தில்‌ அலையுகிறாய்‌ 
835 மன்மதனின்‌ பாணத்தாலே கானில்‌ 
மதிமயங்கி அலையுறொய்‌ 
வாறபேரை போறபேரை ்‌ நீதான்‌ 
வாதுக்கு இழுக்குகிறாய்‌ 
மாயாசெக சாலக்காரி உந்தன்‌ 
840 மர்மமது நானறிவேன்‌ _ 
காமக்‌ கோட்டி கொண்ட வளே எந்தன்‌ 


கண்ணெதிரே நிற்காதே 
(ஆனந்தன்‌ மீண்டும்‌ மறுத்தலும்‌, நீலி தன்வழக்கினைப்‌ பழகை 
நல்லூர்‌ ஊராரிடம்‌ தெரிவித்தாலும்‌) 
என்று ஆனந்தன்‌ சொல்லிய வார்த்தையை கேட்ட நீலி ஏது 
சொல்வாள்‌ ஆனால்‌ வாரும்‌ செட்டியாரே உம்மிடம்‌ நான்‌ வம்பு 
822. இடுப்பில்‌ வைத்துக்‌ கொடுங்கையால்‌ தாங்கிக்கொள்ளுதல்‌ 
841. காமக்கோட்டி--காமப்‌ பித்து. 


~ 


29% தமிழ்‌ வில்லுப்பாட்டுகள்‌ 


செய்வதும்‌ நீர்‌ என்னிடம்‌ வம்பு சொல்வதும்‌ அதோ தெரியும்‌ 
பழகை நல்லூரில்‌ சென்று நம்முடைய விவகாரத்தை சொல்லி 
அவ்வூரார்‌ எவ்விதம்‌ தீர்ப்பு சொல்லுவார்களோ அப்ப்டி கேட்டுக்‌ 
கொள்வோம்‌ வாருமென்று நீலி சொல்ல ஆனந்தனும்‌ சம்மதித்து 
இருபேரும்‌ டபூசைநக்லூர்‌ வந்து என்ன சேய்தார்களானால்‌ 


அண்ணமாரே தம்பிமாரே தல்ல 
அறிவுடைய பெரியோரே 

845 இந்தநல்ல ஊரதிலே குடி 
இருக்கும்நல்ல சனங்களிலே 
ஊருக்கு நாட்டாமை நல்ல 
ஊர்மன்னன்‌ வீடுயெது 
என்று கேட்டாள்‌ நீலியவள்‌ அப்போ 


ஏதுசெய்தார்‌ பாலர்கள்தான்‌ 


வாருமம்மா இந்த ஊர்‌ அம்பலக்காரர்‌ வீடு அதோ தெரியும்‌ 
தோப்பின்‌ அருகே ஊர்மடம்‌ இருக்கிறது அந்த மடத்தின்‌ அருகே 
அவருடைய வீடு என்று சொல்ல அந்த வார்த்தை கேட்டு இரு 
பேரும்‌ ஊர்மடத்தருகே வர அப்போது அந்த மடத்தில்‌ அமர்ந்‌ 
திருந்த நாட்டாமைக்காரரை கண்டு நீலி ஏது சொல்வாளானால்‌ 


வாடியதோர்‌ திருமுகமாய்‌ அவள்‌ 
வாய்திறந்து தானமுது 
முத்துப்போல்‌ கண்ணீரை ஊரார்‌ 
முன்னாலே ஓடவிட்டு 

855 அலறிநல்லோ அழுதல்லவோ அப்போ 
அடிபணிந்து ஏதுசொல்வாள்‌ 
அய்யாவே ஊராரே இந்த 
அநியாயம்‌ கேளுமையா 
புருசன்செய்த கொடுமையதை என்னை 


360 பெற்றோரே கேளுமையா 


அய்யாவே ஊரார்களே இதோ நிற்கும்‌ என்கணவன்‌ என்னை 
படித்தியபாடும்‌ இப்போது என்னை வேண்டாமென்று சொல்‌ 
கிறதும்‌ அதன்‌ விபரம்‌ தெரிவிக்கிறேன்‌ நீங்கள்‌ கேட்டு மண்ணின்‌ 
மேலிருந்து வழக்கோரம்‌ பேசாமல்‌ தீர்ப்பு சொல்லவேணுமென்று 
என்ன தெருவித்தாள்‌ ஆனால்‌ 


 அையவைவாகைைவயயய 


847. நாட்டாமை--நாட்டாண்மைக்காரர்‌, அம்பலக்காரர்‌, ஊர்த்தலைவர்‌. 


860 841. இடைஉரை: ஊர்த்தலைவர்‌ மண்ணிள்மேல்‌ இருந்து 
வஞ்சனை யின்றித்‌ தீர்ப்பு வழங்கும்‌ முறை குறிக்கப்பெறுதல்‌, 


நீலி கதை 


299 


(ஊரார்‌ உள்ளம்‌ உருகுமாறு நீலி தன்வழக்கினை எடுத்‌ துமொழிதல்‌) 


சந்திரனும்‌ சூரியனும்‌ 
இந்திரனும்‌ வானவரும்‌ 
ஈஸ்பரனும்‌ பார்பதியும்‌ 
இருளும்முகில்‌ வண்ணனையும்‌ 

663 அத்திமுகன்‌ கணபதியும்‌ 
ஆறுமுக வேலனையும்‌ 
எல்லோரையும்‌ சாச்சிவைத்து 
என்கழுத்தில்‌ மாலையிட்டு 
மாலையிட்டு மணமுடித்து 

870 வாழ்ந்துவரும்‌ நாளையதில்‌ 


நல்ல 
அந்த 
நல்ல 


இவர்‌ 


நாங்சுள்‌ 


அந்த ஆதி ஈசன்‌ கிருபையால்‌ நான்‌ கர்ப்பமாகி ஆறுமாத 
மாகவும்‌ வீட்டில்‌ பலவித கட்டமுண்டு அதையுணர்ந்த என்‌ 
தாயார்‌ சத்தமிட்டபடியால்‌ என்னைவிட்டு வெளியே போனார்‌ 
அப்போது நான்‌ அவர்‌ பின்‌ துடந்து வாதாடி அழைக்கும்‌ போது 


மனம்‌ இரங்கி சந்தோசமாக இருபேரும்‌ 
தாம்பூலம்‌ போட்டோம்‌ அப்போது 


தலைமயக்கம்‌ ஆகியல்லோ 
தான்படுத்தேன்‌ துடையதிலே 
அயர்ந்து உறங்கிவிட்டேன்‌ 
அத்துவான வனமதிலே 

875 துடையளவு மணல்கூட்டி. 
தூக்கிஅதின்‌ மேல்கிடத்தி 
மாயமாய்‌ மறைந்துவிட்டார்‌ 
மங்கையரும்‌ கண்விழித்தேன்‌ 
கணவன்தன்னை காணாமல்‌ 

880 காடெல்லாம்‌ நான்‌அலைந்தேன்‌ 

்‌ காய்கிழங்கு இலைகள்‌ தின்று 

கண்மணியை பெற்றெடுத்தேன்‌ 
தாயாரும்‌ பிள்ளையுமாய்‌ 
தனிவனத்தில்‌ வாறநேரம்‌ 

885 கண்டுநல்லோ பிடித்தேனே 
கண்நிறைந்த மன்னவரை 
அரண்மனைக்கு அழைத்ததற்கு 
அதட்டியவர்‌ பேசுகிறார்‌ 
நீயாரோ நான்யாரோ 

850 நேர்வாதம்‌ பேசுகிறார்‌ 


நிணலில்‌ இருந்து 


நாண்‌ 
அந்த 
என்னை 
இந்த 
இந்த 


சிறு 


300 தமிழ்‌ வில்லுப்பாட்டுகள்‌ 


என்று நீலியானவள்‌ சொன்ன வார்த்தையை கேட்ட 
ஊரார்கள்‌ ஆலோசித்து ஆனந்தனை பார்த்து வாரும்பிள்ளாய்‌ 
செட்டியாரே மாலையிட்ட பெண்மேல்‌ உமக்கு இவ்வளவு வருத்த 
மான விசயம்‌ ஏது என்று கேள்க்க அப்போது ஆனந்தன்‌ ஏது 
சொல்வானானால்‌ 


(ஆனந்தன்‌ மறுத்துரைத்தல்‌) 


ஐயாவே ஊரவரே சிறு 
அடியேனுட வார்த்தைகேளும்‌ 
யாரோ இந்த பெண்கொடிதான்‌ இந்த 
அடியேனுக்கு தெரியாது 

895 அத்துவான வனமதிலே நல்ல 
அடந்ததொரு கானகத்தில்‌ 
கண்டுவழி மறித்திவள்‌ தான்‌ என்னை 


கணவன்‌ என்று சொல்லுகிறாள்‌ 


ஆனால்‌ எனக்கு திருமணம்‌ ஆசவில்லை நான்‌ யாபாரம்‌ செய்ய 
வேண்டு மென்று வரும்‌ வழியில்‌ என்னை மறித்து துன்பப்படுத்து 
கிறாள்‌ அவள்‌ யாரென்று தெரியாது என்று ஆனந்தன்‌ சொல்ல 
அதைக்‌ கேட்ட நீலி என்ன சொல்வாளானால்‌ என்னை மணம்‌ 
முடிக்கவில்லை என்று சொல்கிறார்‌ ஆகையால்‌ இந்த ஊர்‌ 
கூட்டத்தில்‌ எவ்வளவோ சனங்கள்‌ நிறைந்திருக்கிறது என்‌ குழந்‌ 
தையை நான்‌ &ழே இறக்கி விடுகிறேன்‌ அந்த குழந்தை யாரிடம்‌ 
போகிறது பாருங்கள்‌ அப்போதாவது என்னை மணமுடித்ததும்‌ 
இல்லை என்பதும்‌ உங்களுக்கு தெரியும்‌ என்று சொல்ல அப்படியே 
ஒப்புக்கொண்டு சரிசொன்ன உடன்‌ நீலி ஏதுசெய்தாள்‌ ஆனால்‌ 


(குழந்தையைக்‌ காட்டி நீலி செய்த வஞ்சகச்‌ செயல்‌) 


பார்த்தாளே மாயநீலி அந்த 
900 பழிகாரி ஏதுசெய்தாள்‌ 
இடுப்பில்வைத்த பிள்ளையைத்தான்‌ அப்போ 
இறக்கிவிட்டாள்‌ பூமியதில்‌ 
தவழும்நல்ல பிள்ளையது அங்கே 
தட்டிமுட்டி வாறதையா 
905 அப்பெரிய கூட்டத்திலே நல்ல 
ஆனந்தனை தேடுதையா 
தண்டையோடு சிலம்புகொஞ்ச அங்கே 


தவண்டுவந்த குழந்தையது 


908. தவண்டு - தவழ்ந்து 


நீலி கதை ப 301 


ஆனந்தன்‌ செட்டியவன்‌ . நல்ல 
910 அன்புடைய துடையதிலே 
மடிமீதில்‌ இருந்தல்லவோ செட்டி 


மதிமுகத்தை பார்த்திடுமாம்‌ 


இப்படியாக அந்தப்பிள்ளை சகல கூட்டமும்‌ கடந்து 
ஆனந்தன்‌ மடியில்‌ போயிருந்து அவனுடைய முகம்‌ பார்ப்பதை 
அறிந்த ஊரார்‌ செட்டியைப்‌ பார்த்து வாரும்‌ செட்டியாரே நீர்‌ 
சொல்வது தவறு நாங்கள்‌ இவ்வளவுபேர்‌ இருக்கும்‌ சபையில்‌ 
எங்களை விட்டு அந்த குழந்தை உன்னைத்‌ தேடி வர காரணம்‌ 
என்ன இதோ நிற்கும்‌ பெண்‌ உன்‌ மனவி என்பதற்கு சந்தேகம்‌ 
இல்லை அவளை அழைத்துச்‌ சென்று சந்தோசமாய்‌ வாழும்‌ என்று 
சொல்ல ஆனந்தன்‌ என்ன சொல்வானானால்‌ 


அய்யாவே ஊரவரே இந்த 
அடியேனுட வார்த்தைகேளும்‌ 
615 தாய்தந்தை குருதெய்வம்‌ நல்ல 
சத்தியமாய்‌ எந்தனுக்கு 
மாலைமணம்‌ ஆகவில்லை இது 
மாயாசால வித்தையிது 
என்றுசொல்லி ஆனந்தனும்‌ அப்போ 
920 ஏங்கிமனம்‌ வாடலுற்றான்‌ 
கண்ணீர்‌ சொரிந்திடவே நல்ல 


கதிரோனும்‌ தான்மறைந்தான்‌ 


(தீர்வுகாண முடியாமல்‌ ஊரார்‌ இருவரையும்‌ மடத்தில்‌ 
தங்கி இரவினைக்‌ கழிக்கச்சொல்லுதல்‌) 


இப்படியாக ஆனந்தன்‌ சொன்ன வார்த்தையை கேட்டு 
ஊரவர்கள்‌ ஒருவர்க்கொருவர்‌ ஆலோசனை செய்யும்‌ சமயம்‌ 
ஆதித்தன்‌ மறையவும்‌ எல்லோரும்‌ ஒன்றுகூடி நாளை உதயத்தில்‌ 
இந்த இருபேர்க்கும்‌ பதில்‌ கூறுவோம்‌ இவர்கள்‌ இருபேரையும்‌ 
இத்த மடத்தில்‌ வைத்துப்‌ பூட்டுங்கள்‌ என்று நாட்டாமைக்காரர்‌ 
சொல்ல அப்படியே இருபேரையும்‌ மடத்தில்‌ அழைத்து அவரவர்‌ 
வீடு சேர்ந்தார்கள்‌. இப்படியிருக்கும்போது நீலிபானவள்‌ ஏது 
- செய்தாள்‌ ஆனால்‌ 


(நினைத்தவாறே நீலி ஆன த்தனைப்‌ பழிவாங்கிவிடுதல்‌) 


வேளைஎப்போ சமயமென்று அங்கே 
வீற்றிருந்தாள்‌ மாயநீலி 


302 தமிழ்‌ வில்லுப்பாட்டுகள்‌ 


925 சாமம்‌ நல்ல சாமத்திலே 
சரிசாம வேளையதில்‌ 
ஏமசாம வேளையிலே 
இலைகுலுங்கா வேளையதில்‌ 
நஞ்சிதின்று நெஞ்சறுக்கும்‌ 

930 நடுச்சாம வேளையதில்‌ 
மாயநீலி சண்டாளி 
மைந்தன்தன்னை ஏதுசெய்தாள்‌ 
பூமியதில்‌ அடித்திடவும்‌ 
போனதய்யா கள்ளிக்கொப்பாய்‌ 


நல்ல 
நல்ல 
அந்த 


அந்த 


பிள்ளை 


இப்படியாக அந்த நீலியானவள்‌ பிள்ளையை பூமியில்‌ அடித்த 
உடன்‌ அந்த பிள்ளையானது கள்ளிக்கொப்பாக மாறவும்‌ இதுதான்‌ 


சமயம்‌ என்று சண்டாளி நீலி ஏதுசெய்தாள்‌ ஆனால்‌ 


935 ஆங்கார கோபத்துடன்‌ 
அடங்காத நீலியவள்‌ 
பழிக்திநல்ல பழிகொடடா 
பழிகார வேதியனே 
என்று சொல்லி மாயநீலி 

9.10 . ஏதுசெய்தாள்‌ அந்நேரம்‌ 

(அவன்‌) நெஞ்சிமேல்‌ ஏறியல்லோ 
நேராகத்‌ தான்கிழித்தாள்‌ 
ஈரக்குலை தாமரக்காய்‌ 
எடுத்துமாலை போட்டல்லவோ 

945 மடத்தையவள்‌ தான்கடந்து 

மாயநீலி கலவைபோட்டாள்‌ 


அந்த 


நல்ல 


அப்போ 
அப்போ 


அவள்‌ 


நல்ல 


இப்படியாக அந்த நீலியானவள்‌ ஆனந்தனைக்‌ கொன்று ஈரக்‌ 
குலை தாமரக்காய்‌ மாலையிட்டு மடத்தை விட்டு வெளியே சென்று 
குரவை போட்டு நின்ற நேரம்‌ சூரியன்‌ உதயமானான்‌ அதுகண்டு 


நீலியானவள்‌ என்ன செய்தாள்‌ ஆனால்‌ 


(நீலி ஆனந்தனின்‌ தாய்போல வடிவம்‌ தாங்கி ஊரார்‌ அனைவரை 


யும்‌ அஞ்சி ஓடச்செய்தல்‌) 


(பக்கப்‌) பழுத்தநல்ல கிழவியைப்‌ போல்‌ 
பழிகார கோலம்‌ கொண்டு 
தோலும்‌ நல்ல நரம்புகளும்‌ 

9:0 தொங்கியதோர்‌ கன்னங்களும்‌ 


943 ஈரக்குஸலே தாமரக்காய்‌ ஈரல்‌, இருதபம்‌ முதலானவை 


அத்த 


நல்ல 


நீலி கதை 303 


தள்ளாடி தடிபிடித்து அவள்‌ 
மெள்ள மெள்ள தான்நடந்து 


பழகைநல்லூர்‌ தன்னதிலே அந்த 
பழுத்தகிழவி வந்தல்லவோ 
955 என்ன என்ன செய்தாள்‌ ஆனால்‌ நல்ல 
ஏற்றதொரு கிழவியவள்‌ 
என்மகனே ஆனந்தா . நீதான்‌ 
எங்குசென்றாய்‌ நானறியேன்‌ 
தாயுக்கொரு பிள்ளையாக மகனே 
960 சண்டாளி வளர்த்தேனே 
கண்ணாக உனைவளர்த்து இத்த 
கானகத்தில்‌ விட்டல்லவோ 
மகனே உன்னை நரன்‌ வளர்த்து இந்த 
மறுதேசம்‌ விட்டடல்லவோ 
965 சண்டாளி நான்‌ உலகில்‌ பாவி 


தனித்திருந்து வாழலாமோ 

என்று ஏங்கி கண்ணீர்‌ விட்டுக்‌ கதறி பழகைநல்லூர்‌ வந்து 
அங்குள்ள பாலரிடம்‌ என்ன கேட்டாள்‌ ஆனால்‌ வாருங்கள்‌ அன்பு 
டைய பாலர்களே என்மகன்‌ ஆனந்தன்‌ யாபாரம்‌ கொண்டு இந்த 
ஊர்‌ வரக்‌ கண்டீர்களா என்று கேள்க்க அப்போது அங்குள்ள 
பாலர்கள்‌ நேற்று யாரோ ஓர்‌ ஆணும்‌ ஓர்‌ பெண்ணும்‌ ஒரு 
குழந்தையும்‌ வந்தார்கள்‌ அவர்களைப்‌ பற்றி அம்பலக்காரர்‌ இடம்‌ 
கேட்டால்‌ தெரியும்‌ என்று சொல்ல சண்டாள கிழவி அம்பலக்‌ 
காரரைத்‌ தேடி அவரிடம்‌ என்ன கேட்டாவானால்‌ 


அய்யாவே பெரியவரே எந்தன்‌ 
அருமைமகன்‌ ஆனந்தன்தான்‌ 
யாபாரம்‌ செய்வதற்கு இங்கே 
970 நலமுடனே வந்ததுண்டா 
என்று கேள்க்கும்‌ வேளையதில்‌ அப்போ 
ஏதுசொல்வார்‌ அம்பலத்தார்‌ 
வாருமம்மா மாதாவே ஒரு 
வார்த்தையது சொல்லக்கேளு 
975 ஆனந்தன்‌ செட்டிக்கு தான்‌ நல்ல 


அருமையுள்ள மனவியுண்டா 
என்று அம்பலக்காரர்‌ கேள்க்க அந்த மாயக்கிழவியானவள்‌ 
என்‌ மகனுக்கு மணமுடிக்கவில்லை அவன்‌ பெண்‌ முகம்‌ அறியாத 
வன்‌ என்று சொல்ல அம்பலக்காரர்‌ யோசித்து ஆனந்தனும்‌ அவ 
னுடன்‌ ஓர்‌ பெண்ணும்‌ பிள்ளையுமாக வந்தார்கள்‌ அந்தப்‌ பெண்‌ 
ஆனந்தனை கணவன்‌ என்றும்‌ அந்தக்‌ குழந்தை அவனுடைய 


304 


தமிழ்‌ வில்லுப்பாட்டுகள்‌ 


தென்றும்‌ சொன்னாள்‌ ஆனந்தன்‌ மணமுடிக்கவில்லையா சத்திய 
மாய்‌ சொல்‌ பொழுது போனபடியால்‌ நாளை விசாரிப்போம்‌ என்று 
ஊர்‌ மடத்தில்‌ வைத்திருக்கிறோம்‌ வாரும்‌ என்று அழைத்து வந்து 


960 


985 


990 


ஊரார்கள்‌ கூடிவந்து 
ஊர்மடத்தை தான்திறந்தார்‌ 
தாழிட்ட கதவுதன்னை 
தான்திறந்து பார்க்கும்போது 
ஆனந்தன்‌ மடிந்ததை தான்‌ 
யாவருமே பார்த்தபோது 
பெண்‌ தனையே காணாமல்‌ 
பேசுதற்கு நாவோஇல்லை 
பார்த்தாளே கிழவியவள்‌ 
பாலகன்தன்‌ படுகளத்தை 


அடித்து நல்லோ துடித்தாளே 


அலறியவள்‌ ஓடிவந்து 
வாரிநல்லோ எடுத்தல்லவோ 
மார்போடு தான்‌௮ணைத்து 


அந்த 
அவர்‌ 
அங்கே 
அவர்‌ 
நல்ல 
அப்போ 


மகனை 


அடே என்மகனே ஆனந்தா சண்டாளி நான்‌ உன்னை தனியே 
போகவேண்டாம்‌ என்று சொன்ன வார்த்தை கேளாமல்‌ என்னைத்‌ 
தனியாக்கி இந்த பழகைநல்லூரார்‌ கையால்‌ மாண்டாயோ 
மகனே என்று 


பழிகார. நீலியவள்‌ . 
பதறியவள்‌ தான்‌ அழுதாள்‌ 
என்மகனே ஆனந்தா 
இந்தவிதி வந்ததென்ன 
காற்றடிக்க சம்மதியேன்‌ 


காலனுக்கோ நான்வளர்த்தேன்‌ 
பச்சைக்குடம்‌ உடைப்பாயென்று 


பாலூட்டி வளர்த்தேனே 


(என்வாயில்‌) அரிசியது இடுவாய்‌ என்று 


1000 


997 பச்சைக்குடம்‌-கொளிளக்குடம்‌ 


அன்புடனே வளர்த்தேனே 
கணவனுக்குப்‌ பின்னாலே 
கண்மணியே தஞ்சமென்று 
எண்ணியதோர்‌ என்வயிற்றில்‌ 
ஈர மண்ணைப்‌ போட்டாயே 


ணன வண்கை 


அங்கே 
உனக்கு 
மகனே 


நான்‌ 
உன்னை 
எந்தன்‌ 


இப்போ 


999 அரிசியது-வாய்க்கரிசியை 


நீலி சதை 905 


1005 கொள்ளிவைக்கும்‌ பிள்ளையைத்தான்‌ இப்போ 
குலைசெய்தார்‌ பழகையூரார்‌ 
பழிக்குப்பழி வாங்காமல்‌ நான்‌ 


பழகைவிட்டு போவதில்லை 


ஏ சண்டாள பழகைநல்லூராரே என்‌ மகன்‌ ஆனந்தனை நீங்‌ 
கள்‌ குலைசெய்ததால்‌ ஒரு குலைக்கு இந்த ஊர்‌ அத்தனையும்‌ கருவின்‌ 
பிள்ளை முதலாக குலை செய்யாது போவதில்லை என்று ஆங்கார 
மாய்‌ சத்தமிட்ட கிழவியின்‌ வார்த்தை கேட்ட ஊரார்கள்‌ ஆணும்‌ 
பெண்ணும்‌ பிள்ளைகளும்‌ நாடுவிட்டுஓடவேண்டும்‌ என்றுஎண்ணிய 
சமயம்‌ கிழவி ஏதுசெய்தாள்‌ ஆனால்‌ 


ஆங்கார கோபத்துடன்‌ அப்போ 
1010 அதட்டியவள்‌ கூச்சலிட்டாள்‌ 

பார்த்தார்கள்‌ ஊரவர்கள்‌ அந்த 

பழிகாரி கோபமதை 

ஊருவிட்டு ஒடுதற்கு அந்த 


ஊரார்கள்‌ பயணமானார்‌ 


அந்த சண்டாளி கோபத்தை அறிந்த ஊரார்கள்‌ என்ன செய்‌ 
தார்கள்‌ ஆனால்‌ அந்த மாயக்‌ கழவியைக்‌ கண்டபோது 


1015 கரம்‌ குவித்து சேவிப்போரும்‌ 
காடு தேடி ஓடுவோரும்‌ 
பாதமதை பணிந்தல்லவோ 
பாழும்வனம்‌ ஒடுவோரும்‌ 
தாங்கள்‌ ஒன்றும்‌ அறியோம்‌ என்று 

1020 நாடுவிட்டு ஓடுவோரும்‌ 
தெரியாது தாயேஎன்று 
தேசம்விட்டு ஒடுவோரும்‌ 
பெண்டுடனே பிள்ளைவிட்டு 
பெருவனமேஒடுவோரும்‌ 

1025 மன்னன்தனை மறந்தல்லவோ 
மங்கையர்கள்‌ வோடுவதும்‌ 
பிள்ளைதனை மறந்தல்லவோ 
பெற்றதாய்கள்‌ ஓடிவதும்‌ 
தலைவாசல்‌ அடையாமல்‌ 

1030 தனியேவழி ஓடுவதும்‌ 
கன்றிழந்து மாடிழந்து 

... காடுதேடி ஓடிடவும்‌ 
தவி-20 


306 தமிழ்‌ வில்லுப்பாட்டுகள்‌ 


இப்படியாக பழகைநல்லூர்‌ சனங்கள்‌ யாபேரும்‌ அரண்மனை 
விட்டு காடு செடி வனம்‌ வனாந்திரம்‌ தேடி ஓடவும்‌ அதைக்கண்ட 
மாயநீலி ஏதுசெய்தாளானால்‌ 


ஓடஓட விரட்டுகிறாள்‌ அந்த 
ஊரில்‌உள்ள சனங்களைத்தான்‌ 

1035 நாடுநகர்‌ தான்கடந்து ்‌ நல்ல 
நடுவனத்தில்‌ வந்துசேர்ந்து | 
கால்கைதான்‌ நடுககியல்லோ அவர்‌ 
கானகத்தில்‌ வாடுகிறார்‌ 
அடர்ந்தநல்ல செடிமறவில்‌ நல்ல 


்‌ 1040 அங்கம்வாடி தானிருந்தார்‌ 


அம்பலக்காரரின்‌ மகள்‌ வடிவில்‌ நீலி செய்த வஞ்சனையால்‌ ஊரார்‌ 
அனைவரும்‌ மடி.தல்‌) 

இப்படியாக அடந்த வனத்தில்‌ கண்ணீர்விட்டு கதறி அலையும்‌ 
போது மாயநீலி ஏதுசெய்தாள்‌ ஆனால்‌ இவர்களை பழிக்குப்பழி 
வாங்காமல்‌ விடக்‌ கூடாதென்று பழகை நல்லூரை அழிக்க 
வேணும்‌ என்று என்ன செய்தாள்‌ ஆனால்‌ பச்சைபபானை உண்டு 
பண்ணி கள்ளிப்பால்‌ கறந்து அம்பலக்காரர்‌ மகள்போல்‌ வடிவம்‌ 
கொண்டு 


சண்டாள மாயநீலி அவள்‌ 
தனிவனமே தேடிவாறாள்‌ 
மோர்பானை தலையில்வைத்து . அவள்‌ 
முகனையுடன்‌ தான்நடந்தாள்‌ 
1045 கானகத்தில்‌ வந்தல்லவோ அப்போ 
கண்டாளே ஊராரை 
கண்டவுடன்‌ மாயநீலி அந்த 
கட்டழகி ஏதுசொல்வாள்‌ 
அண்ணமாரே தம்பிமாரே எந்தன்‌ 
1050 அக்காள்‌ தங்கை தாய்மாரே 
சண்டாள பாவியாலே இந்த 


தனிவனத்தில்‌ அலையணுமோ 
என்பிறவி ௮ண்ணமார்களே அக்காமார்களே தம்பிதங்கை 
தாய்‌ தகப்பமார்களே அந்த சண்டாளி கிழவியானவள்‌ நாள்‌ 
எட்டானாதும்‌ பழக நல்லூர்‌ வாழ்ந்தவர்களை என்‌ பிள்ளை பழிக்கு 


1039, செடிமறவிம்‌-செடிமமைவில்‌. 1044, முகனையுடன்‌ முனைப்புடன்‌, 


நீலி கன்த்‌ 307 


பழிவாங்காமல்‌ போவதில்லை என்று ஊர்மடத்தில்‌ அமர்ந்து 
இருக்கிறாள்‌ நான்‌ அவளுக்கு தெரியாமல்‌ எல்லோரும்‌ தாகத்தால்‌ 
வாடுவார்கள்‌ என்று மோர்‌ பானையை தூக்கிவந்தேன்‌ ஆகையால்‌ 
சீக்ரெமா சாப்பிடுங்கள்‌ என்றுசொல்லி 


மோர்தன்னை கொடுக்கலுற்றாள்‌ அந்த 
மோசக்கார பெண்கொடி தான்‌ 
1055 ஊரில்‌உள்ள சனங்கள்‌ எல்லாம்‌ அதை 
உண்மையென்று சாப்பிடவும்‌ 
ஆணும்பெண்ணும்‌ பிள்ளைகளும்‌ அங்கு 
அன்புடனே சாப்பிடவும்‌ 
கள்ளிப்பால்‌ சாப்பிட்டல்லோ அவர்‌ 
10€0 கண்மூடி மரணமானார்‌ 
காயுடனே பிஞ்பெவும்‌ தல்ல 
கனிந்தநல்ல பழமுடனே 
சகலரையும்‌ கொன்றல்லவோ அந்து 


சண்டாளி பார்க்கும்‌ நேரம்‌ 
(இறுதியில்‌ எஞ்சிய கிழவனையும்‌ பழி வாங்கு தல்‌) 


இப்படியாக பழகைநல்லூர்‌ சனங்களை கள்ளிப்பால்‌ கொடுத்து 
ஆண்பெண்‌ பாலர்கள்‌ சகலபேர்களையும்‌ கொன்றும்‌ இன்னும்‌ 
யார்‌ இருக்கிறார்‌ என்று பார்த்துவரும்‌ சமயம்‌ ஒர்‌ தள்ளாடிய 
கிழவன்‌ ஓர்‌ நஞ்சை நிலத்தை ஏர்பூட்டி உழுதுகொண்டு நிற்பதை 
அறிந்து 


1065 விடுவேனோ கிழவனைத்தான்‌ இவனை 
விட்டுவிட போகுமோதான்‌ 
என்றுசொல்லி மாயநீலி அப்போ 
எடுத்தாளே ஒருகோலம்‌ 
ஏருமுவோன்‌ மகள்‌ தனைப் போல்‌ சண்டாளி 
1070 இன்பமுடன்‌ வடிவம்கொண்டு 
கஞ்சிநல்ல கலசம்‌ தூக்கி அவள்‌ 
கடுநடையாய்‌ தான்நடந்தாள்‌ 
கிழவனனைத்தான்‌ கண்டபோது நல்ல 


கிளிபோல்வாய்‌ திறந்தல்லவோ 


ஏ என்தகப்பா என்னகாலம்‌ நமது பழகநல்லூருக்கு அனத்தம்‌ 
வந்து யாரோ: ஓர்கிழவி வந்து ஊரில்‌ யாரும்‌ இல்லாமல்‌ கொன்று 
விட்டாள்‌ நம்முடைய ஊர்பாழரகிவிட்டது நான்‌ அந்த 
சண்டாளி கண்ணில்‌ தென்படாமல்‌ ஒழுவத்தேன்‌ எப்படி யம 


308 தமிழ்‌ வில்லுப்பாட்டுகள்‌ 


என்னைக்‌ கண்டு விரட்டி வருகிறாள்‌ ஆகையால்‌ சீக்கிரம்‌ பசி 
யாறுங்கள்‌ பசிதீர்த்து பாவிகையால்‌ மாண்டாலும்‌ மோச்சமுண்டு 
என்று சொல்லி கிழவனை அழைக்க அந்த கிழவன்‌ 


1075 மகள்தானென்று மனதில்‌எண்ணி அவன்‌ 
வாரிஉண்டான்‌ கூழுதன்னை 
கூழுதன்னை உண்டுமல்லோ அப்போ 
குணமுடனே ஏதுசொல்வான்‌ 
என் மகளே கண்மணியே இப்போ 


1080 என்வார்த்தை தன்னைக்கேளு 


அந்த சண்டாளி கிழவி சரத்தால்‌ நான்‌ மடிவதைப்‌ பார்க்‌ 
இலும்‌ உன்‌ திருக்கரத்தால்‌ மடிவது நன்மை ஆகையால்‌ நான்‌ 
இந்த சால்தடத்தில்‌ படுத்துக்‌ கொள்கிறேன்‌ உன்‌ கரத்தால்‌ ஏரை 
ஒட்டி என்‌ நெஞ்சைக்‌ கிழித்துவிட்டு உன்‌ உயிரையும்‌ மாய்த்துக்‌ 
கொள்‌ என்று சொல்லி 


சால்தடத்தில்‌ தான்படுத்தான்‌ அந்து 
சண்டாளி ஏர்‌ உழுதாள்‌ 
நெஞ்சிமேலே கொழுவைஏற்றி அப்போ 
நேராக தான்கிழித்தாள்‌ 

1085 ஈரக்குலை தாமரக்காய்‌ அவள்‌ 
எடுத்துமாலை போட்டல்லவேர 
பாப்பானால்‌ அழிவாச்சி நல்ல 
பழகைநல்லூர்‌ அத்தனையும்‌ 
என்‌ றுமவள்‌ குரவையிட்டாள்‌ அந்த 

1090 இன்பமுள்ள நீலியவள்‌ 

(இணி) இங்கிருக்க கூடாது என்று 


ஏகலுற்றாள்‌ தென்னாடு 
(நீலி தென்னாடு வருதல்‌) 


அந்த நீலியானவள்‌ நாம்‌ யிப்படி யிருந்தால்‌ நமது பேரும்‌ 
கீர்த்தியும்‌ தெரியாதென்று தென்னாடு தேடி.வரக்கூடிய நேரம்‌ 


அடந்தவனம்‌ தன்ன திலே நீலி 
ஆதாளி போட்டுவாறாள்‌ 

1095 மலைவனங்கள்‌ தான்கடந்து நல்ல 
மதயானை போலவாரறாள்‌ 
காடுசெடி தான்கட.ந்து அவள்‌ 


கதறிவாரறால்‌ மரயற்லி 


நீலி சதை 309 


சாலைநல்ல பெருவழியில்‌ அந்த 
1100 சண்டாளி வந்தல்லவோ 


அந்த நீலியானவள்‌ சாலையில்‌ வந்து ஓர்‌ நிழலில்‌ அமர்ந்து 
என்ன எண்ணம்‌ கொண்டாள்‌ ஆனால்‌ 


பத்துநல்ல வயதுடைய நல்ல 
பாவையர்‌ போல்‌ வடிவெடுத்து 
வண்டி தன்னை கண்டாள்‌ அனால்‌ அவள்‌ 
மனம்வாடி. நிற்பவள்போல்‌ 

1105 என்பிறவி அண்ணாவே இந்த 
ஏந்திழையாள்‌ வார்த்தை கேளு 
கடுநடைநான்‌ நடந்ததாலே என்‌ 


கால்கள்‌ எல்லாம்‌ நோகுதண்ணா 
ஆகையால்‌ உன்னுடன்‌ பிறந்த தங்கைபோல்‌ என்னை 
நினைத்து கொஞ்ச தூரம்‌ வண்டியில்‌ ஏற்றிச்‌ செல்லவேணும்‌ என்று 
சொல்ல அந்த வண்டிக்காரன்‌ ஏது சொல்வான்‌ ஆனால்‌ 


அதிகபாரம்‌ வைத்திருக்கேன்‌ இதில்‌ 
1110 ஆள்ஏற்ற முடியாது 
மங்கையே நீ இருந்தாயானால்‌ எந்தன்‌ 
மாடதுதான்‌ இழுக்காது 
என்றுசொல்லி போகும்போது அப்போ 
ஏதுசெய்வாள்‌ மாயநீலி 
1115 சக்கரத்தை தான்பிடிப்பாள்‌ வண்டியை 
தான்திருப்பி விட்டிடுவாள்‌ 
தெற்கேபோகும்‌ வண்டிகளை சண்டாளி 


வடக்கே நல்லோ திருப்பிடுவாள்‌ 
இப்படியாக சாலையில்‌ வரும்‌ வண்டிகளை திசைமிரட்டி விட்டு 
வம்பு செய்து கொண்டு இருக்கும்‌ போது மற்றொரு வண்டியைக்‌ 
கண்டு அவசரமாய்‌ வந்து 


அண்ணா அண்ணா என்பிறவி இந்த 
1120 அடியாளின்‌ வார்த்தைகேளு 

தூரவழி நான்நடந்து எந்தன்‌ 

துடையதுதான்‌ நோகுதண்ணா 

உன்னுடைய வண்டியதில்‌ நான்‌ 
உக்கார்ந்து தானிருப்பேன்‌ 
1125 மங்கைதனை யேற்றி சென்றால்‌ உனக்குடுந்த 


வையகத்தில்‌ லாபமுண்டு 


310 தமிழ்‌ வில்லுப்பாட்டுகள்‌ 


அனாதி தன்னை ஏற்றிசென்றால்‌ நல்ல 
அதிகலாபம்‌ உனக்குஉண்டு 
என்று சொல்லிய வார்த்தை கேட்டு வண்டிக்காரன்‌ 
என்ன சொல்வானானால்‌ என்‌ வண்டியில்‌ பாரம்‌ அதிகமாய்‌ 
வைத்திருப்பதால்‌ கோட்டைக்குள்‌ எப்படி. போவதென்று 
மனம்வாடி வரும்போது உன்னையும்‌ ஏற்றினால்‌ என்கெதி 
எப்படி முடியுமோ என்று சொல்ல அதைக்கேட்ட நீலி மறு 
படியும்‌ ஏதுசொல்வாள்‌ ஆனால்‌ 


ஒன்றுக்கும்‌ நீர்‌ அஞ்சவேண்டாம்‌ இந்த 
1130 உற்றபிள்ளை நான்‌ இருந்தால்‌ 
கோட்டை பக்கம்‌ போகும்போது நான்‌ 
குதித்திடுவேன்‌ பூமியிலே 
(நீர்‌) கோட்டைக்குள்‌ போகும்போது ஒரு 
குற்றமதும்‌ நேராது 
1135 கன்னியுட வார்த்தைதனை நம்பி 


கவலையற்று போய்விடலாம்‌ 


என்று சொன்ன வார்த்தை கேட்டு அந்த வண்டிக்காரன்‌ 
சந்தோசமாய்‌ வண்டியில்‌ ஏற்றிவரும்‌ போது 


(நீலி முப்பந்தல்‌ இசக்கியாக நிலையம்‌ கொள்ளுதல்‌) 


சாலைவழிதான்‌ கடந்து அப்போ 
கானேவாழஞுள்‌ மாயநீலி 
ஆறாம்பள்ளி கோட்டைகண்டு அவள்‌ 
1140 ஆனந்தம்‌ கொண்டல்லவோ 
முப்பந்தல்‌ தன்னைக்கண்டு நல்ல 
முகனையுடன்‌ தானிறங்கி 
வண்டிக்காரன்‌ தனையழைத்து அத்த 
மங்கைவாக்கு தான்‌ கொடுத்து 
1145 முப்பந்தல்‌ தன்ன திலே தல்ல 
மூர்க்கமுடன்‌ கொலுவிருந்து 
வாறபேரை போறபேரை அவள்‌ 
வலியமுந்தி பிடித்திமுப்பான்‌ 
நேரமறியாமல்‌ வாறபேரை சண்டாளி 
1150 ரெத்தங்‌ கக்க அடிக்கிறதும்‌ 
சூலிகளை பாலிகளை அவள்‌ 


துடந்துநல்ல பிடிக்கிறதும்‌ 


1127. அனாதி,--நாதியற்றவள்‌, அனாதை 
1139. ஆமாம்‌ பள்ளி ஆரல்‌ வாய்மொழி 


நீலி கதை 


1155 


1160 


1163 


1170 


வண்டிகளை மறிக்கிறதும்‌ 
வாங்குவதும்‌ காணிக்கைகள்‌ 
இன்பமுடன்‌ வாறபேரை 
இருகரத்தால்‌ வாழ்த்துவதும்‌ 
பாதமது பணிபவரை 

பால்‌ வெண்ணீர்‌ கொடுக்கிறதும்‌ 
துஸ்டர்களை கண்டாள்‌ ஆனால்‌ . 
தூக்கியவள்‌ அடிக்கிறதும்‌ 
முப்பந்தல்‌ இசக்கிஎன்று 
மூவுலகும்‌ பேர்பெற்றல்லோ 
வருசம்‌ ஒரு திருநாளும்‌ 
வகைவகையாய்‌ காணிக்கையும்‌ 
மாப்பிள்ளை மஞ்சப்பிள்ளை 
வகையுடனே சேலைப்பிள்ளை 
தேரோடும்‌ திருநாளும்‌ 
சிறப்புடனே தான்‌ நடக்க 


. அண்டியபேர்‌ தன்னை காத்து 


அம்மையவள்‌ வாழ்ந்துவாறாள்‌ 
ஆலதுபோல்‌ தான்தழைத்து 
அறுகதுபோல்‌ வேரூன்றி 

மூங்கில்‌ போல்‌ அன்னசுற்றம்‌ 
முப்பந்தல்‌ இசக்கி வாழ்ந்து வாழான்‌: 


தீலிகதை முற்றிற்று. 


118 பால்வெண்ணீர்‌--பால்வெண்ணீறு 
1165-66. அம்மைக்கு தேர்த்திக்கடனாகச்‌ செலுத்தப்படுவன 


311 
அவல்‌ 
நல்ல 
அவள்‌ 
உடன்‌ 
நல்ல 
அவளுக்கு 
நல்ல 
அங்கே 
தல்ல 
அங்கே 


தல்௯ 


சொல்‌ அகராதி 


(எண்‌: பகீக எண்‌) 


அகத்தீசுவரம்‌ 64 

அக்கினிப்பிரவேசம்‌ 48, 49 

அச்சுதன்‌ 25, 129, 135, 136, 155 

அடிமோனை 20 

அடியார்க்கு நல்லார்‌ 6, 10, 79, 
80, 81, 84, 85, 86 

“அடியார்க்கு நல்லார்‌ உரைத்‌ 
திறன்‌” 84 

அண்ணங்கராச்சாரிய சுவாமிகள்‌ 
44 

“அண்ணன்மார்‌ சுவாமிகதை” 22 

அதிபுராணங்கள்‌ 30 

அதியரசன்‌ 38, :9 

அ.திரூபர.த்தினம்‌ 78 

அபிமன்யு 49 

அமீது கே.பி.எஸ்‌. 4, 18, 50 

(Tamil culture) 

அம்மானைப்பாடல்‌ 21, 22 

அம்மைநோய்‌ 87 

அம்மையப்பர்‌ 32 

அரக்கன்‌ 25, 31, 32, 33, 36, 43 

அரசப்‌ புலவர்‌ 78 

அரன்‌ 31, 32, 33, 38, 58, 59, 61 

*அரிகர புத்திரன்‌ என்னும்‌ 
சாஸ்தா வில்லுப்பாட்டு” 35 

அரிகிருட்டிணன்‌ 57 

“அரிச்சந்திரன்‌ கதை” 31, 41 

அருச்சுனன்‌ 48, 49 

அருணகிரி இசைக்கழகம்‌ நெல்லை 
70, 94, 95, 95 

அருணவல்லி 38, 39 

அருணாசலக்‌ கவுண்டர்‌ கு. 4, 79 

அருணாசலம்‌, மடத்தூர்‌ 98 

அருணாசலம்‌ மு. 21; 22, 29, 49, 
914, 77, 52, 84, 66 
(‘Ballad poetry’) 


அரும்பத உரைகாரர்‌ 83 

அருள்சாமி மு. 86 

அவலமுடிவு 61 

அவனியாபுரம்‌ 42 

அவையடக்கம்‌ 23, 26 

அழகப்ப முதலியார்‌, ஆறை 76 

அழிவழக்கு 58 

அறுகு 28 

அறுபத்திநான்றா கலைகீகியாணம்‌ 
6 


அனந்தபத்மநாபர்‌ 43 

“அனந்தாயி-கதை? 52, 57, 58 

ஆங்கிலேயக்‌ கம்பெனி 62,68 

ஆசுகவி 17, 74 

ஆசுகவிராயர்‌, நெல்லூரீ வீரன்‌ 
41 

ஆண்டாள்‌ கதை 01 

“ஆய்வுக்கோவை? 18, 28, 85 

ஆரவாரம்‌ 3 

“ஆராய்ச்சி (4-2) 82 

ஆர்க்காட்டு நவாபு 67, 68 

ஆர்மோனியம்‌ 14, 90, 96 எ 

ஆலடி மாடன்‌ 75 


ஆல்‌ 28, 100 


அவேசம்‌ 17 
ஆழி 34 


. ஆறு சாஸ்திரம்‌ 26 


ஆறுமுகப்‌ பெருமாள்‌ நாடார்‌ கு. 
26, 35, 38, 42, 51 

ஆறுமுகன்‌ 24, 25 

ஆஸ்தானப்‌ புலவர்‌ 97 

“இசக்கி கதை” 91 

இசக்ெம்மன்‌ 49 

இசை (, 20, 21, 45 

இசை அமைப்பு 18, 37, 88, 89 

இசை இன்பம்‌ 4 


சொல்‌ அகராதி 


இசைக்கருவி 3, 4, 14 
இசைக்கலை 3, 30 

- இசைக்குழு 4 

இடக்கை 6, 9 

இடைச்சி கதை 64 

இணைக்கருவி 12 

இதிகாசம்‌ 22, 26, 44, 45, 47, 49 
த்த தழுவிய கதைகள்‌ 29, 


இந்திரன்‌ 34 

இயலிசை நாடக மன்றம்‌ தமிழ்‌ 
நாடு 96, 98 

இரண சூரப்பெருமாள்‌ 59 

இரணியகசிபு 36, 37 

ப சம்மாரம்‌ 24, 31, 36, 
| \ 

இரண்டும்‌ கெட்டான்‌ போக்கு 


இரவிக்குட்டிப்பிள்ளைப்‌ போர்61, 
65, 66, 68, 69 

இரவிவர்மா 65 

இராமசாமித்‌ தேவர்‌ கேசவ 99 

இராமச்சந்திர தீட்சிதர்‌ வி.ஆர்‌. 
29, 30 

இராமநாதபுரம்‌ 3, 67 

இராமநாதன்‌ ௮ரு 41 

இராமப்பய்யன்‌ , தளவாய்‌ 65, 66 

இராமலிங்கக்‌ கோடாங்கி 51 

இராமலிங்கம்‌ டாச்டர்‌. மா, 6 

. இராமன்‌ 44, 49, 73 

வ எனக 44, 45, 49, 

இராமையா 96 

இராவணன்‌ 36 

இரா ஜகோபால்‌ 
96, 98 

இராஜேந்திரன்‌ எஸ்‌. எஸ்‌. 97 

இருப்பு முறை 14, 

இலக்கண அமைதி 28 

*இலக்கியவிளக்கம்‌” 65 

இலக்குவன்‌ 45 

இலட்சுமி 51 

இளங்கோவடிகள்‌ 31, 83, 91 

இளையாத்தங்குடி. 97 

இறையுணர்ச 28 

சனமூத்நுப்‌ பாண்டியன்‌ கதை 4, 
73, 86 


குலதெய்வம்‌ 


313 


ஈஸ்வரபாகவதர்‌ 5 
உடன்கட்டை 28, 64 
உடுக்கடிப்பாட்டுக்காரர்‌ 9, 22 
உடுக்கு 3,5, 9,16, 71, 90, 94 
உடுக்குத்தட்டு 10 

உடுக்கை 4, 6, 9 

உத்தி 91, 99 

உத்‌ திரகாண்டம்‌ 48 

ஈட ாறுமாரன்‌ சண்டை 45, 48, 


வ்‌ மங்கை 38 

உத்திரன்‌, உத்திரை 48, 49 

உபகசகர்‌ 48 

உபபுராணங்கள்‌ 30 

உமை a, 38, 39, 58 

உருத்‌ திரங்கண்ணனார்‌, கடியலூர்‌ 
5 


உருத்திரர்‌ 34 

உரையிடையிட்டபாட்டு 

உரைவிளக்கம்‌ 19, 22 

உலகத்தமிழாராய்ச்சி நிறுவனம்‌ 
93 


18,20 


உலகியல்‌ 18 
உலக்கைப்பாட்டு 20, 81 
உள்ளீடு 8 

உள்ளோலை 66 

உறுமி 12, 13 

உறையூர்‌ 42 

ஊட்டு 50, (0, 76, 77. 85 
ஊர்‌த்தெய்வம்‌ 45, 49, 99 
ஊழ்வினை 5 

எமன்‌ 40 

எருக்கலம்‌ பூ 17, 26 
எல்லைப்போர்‌ 99 
எழுவர்‌ சன்னியர்‌ 43 
ஏகாலி 47 

ஏட்டுக்‌ காப்பியம்‌ 28 
ஏட்டுச்‌ சுவடி 18 
ஏலாகினி 43 

ஏறாடிமலை 43 


- ஐயப்பன்‌ (சரிதம்‌) 35, 36, 96 


ஐயம்பிள்ளை, புலவர்‌ 5, $4, 86, 
88, 95, 98 

ஐயனாரிதனார்‌ 74 

ஐயனார்‌ கதை 3), 35, 96 

ஐயனுக்குப்பாடும்பாட்டு 79, 82 


» 


414 


_—- 


ஐயன்‌ 25, 31,33, 36, 74, 79, 80, 
62, 84 
ஐயன்சதை 31, 35, 74, 82, 91, 
96, 103 
ஜயை 31, 36, 83, 84 
*ஐவர்ராசாக்கள்‌ கதை” 61, 62, 
64, 66 
ஒப்பாரி 20 
ஒரு தலைக்காமம்‌ 46 
“ஒளிச்செல்வம்‌” 71, 87 
ஒற்றைத்‌ தந்தியாழ்‌ 5 
ஓம்‌ 6 
கக்கரையடி 11 
கச்சியப்பர்‌ 33, 34, 37 
கஞ்சக்கருவி 7, 75, 81 
கடையம்‌ 59 
கட்டபொம்மன்‌ கதை 61,68, 69, 
72, 91 
கட்டமைப்பு 23 
கட்டை 3, 4, 7, 12, 15, 90 
கணபதி 24 25 
கணிகை 50, 51 
கணியான்பாட்டு 76, 78, 85, 66 
கண்ணகி கதை 70 
கண்ணப்பன்‌ கதை 91 
கண்ணன்‌ 41, 42 
கதைத்தலைவன்‌, தலைவி 23, 27, 
50, 58, 63, 78 
கதைப்‌ பாடல்‌ (பாட்டு) 21, 23, 
64, 67, 68 
கதைப்பொருள்‌ 21, 23, 29, 37, 
74, £8, 90 
கந்தபுராணம்‌ 33, 35; 37 
கந்தன்‌ 26 
கம்சன்‌ 41, 42 
கம்பராமாயணம்‌ 34, 36, 47, 73 
கம்பர்‌ 34-36 44-47, 73 
கம்பன்‌ கற்பனை 44 
கம்பிகள்‌ 7, 8 
கயாது 37 
கயிலாசம்‌ 27, 32, 33, 49, 50 
கயிலை 27, 43, 57, 58 
கயிலைக்காட்ட 23, 26, 27 
கயிறுகள்‌ 7 
கரக ஆட்டம்‌ 81 
கருப்பன்‌ 41, 71 
கருவூலம்‌ 59, 60 


தமிழ்‌ வில்லுப்பாட்டுகள்‌ 


கர்ணமசாராசன்‌ சண்டை 48, 49 

கலிவெண்பா 80 

கலைக்களஞ்சியம்‌ 4, 29, 30, 35,77, 
79 


கலைமகள்‌ 25 

கலைமாமணி 96 

கலைவாணர்‌ 13, 14, 24, 92,06 

கல்நின்ற வீரர்‌ 22 

கல்லாடம்‌ 5 

கவுதலமாடன்கதை 56 

கழங்கு 79, 80 

கள்ளமடை 64 

கள்ளிக்கொப்பு 51 

கள்ளிக்கோட்டை 5 

கறைக்‌ கண்டன்‌ 32, 34 

கற்பனை 22, 30, 39, 42, 49 

கற்புத்திறன்‌ 58 

கனகசபாபதி இராம 95 

கன்னடி௰ மன்னர்‌ 62, 63 

கன்னித்துறை 65 

கன்னிமாடம்‌ 46 

கன்னியாகுமரி 3 

காட்டாளம்மன்‌ 55, 59, 60 

காத்தவராயன்‌ கதை 22 

“காந்திமகான்‌ கதை” 93,96 

காந்தியடிகள்‌ 87, 91, 93, 

“காந்தி வந்தார்‌” வில்லுப்பாட்டு 
13, 12, 26 

காப்பிய அமைதி 28 

காப்பு விருத்தம்‌ 15, 23, 25, 37, 
42, 67, 103, 155, 201, 263 

கார்த்திகேயன்‌ 33, 34 36 

“காலசுவாமி கதை: 31, 40, 41 

காலம்‌, முதல்‌, இரண்டாம்‌, 
மூன்றாம்‌, நான்காம்‌ 10 

காவடியாட்டம்‌ 80 

காவல்‌ தெய்வம்‌ 55, 96 

காவிய காலம்‌ 46 

காவிரிப்பூம்‌ பட்டினம்‌ 51 

காளிங்கன்‌ 62 

காளிநாயர்‌ 66 

காளிப்புலையன்‌ 50 

காளியூட்டி 85, 86 

காளிவேடம்‌ 80, 81, 85 . 

கான்சாகிபு, கம்மந்தான்‌ 67, 69 

“கான்சாகிபு சண்டை” 61, 62, 


67, 69 


சொல்‌ அகராதி 


கான்வேட்டை 32 
காஃபின்‌ P டிரிஸ்ட்ரம்‌ 47 
கிண்கிணி 8, 9 
இராமியக்கலைவிழா சிறப்புமலர்‌ 
72, 99 
இரியைகள்‌ 66 | 
இருஷ்ணசாமிபிள்ளை ப.அ. 35 
“கிருஷ்ணசுவாமி கதை? 31, 41 
கிருஷ்ணன்‌ நாகர்கோவில்‌ 36 
இளாரினட்‌ 14, 96 
கிளிக்கண்ணி 20 
இள்ளுப்‌ பிறாண்டி 79, 81 
கீசகன்‌ சண்டை 45, 48 
கீரிப்பிள்ளை 57 
ஒீர்த்தனைகள்‌ 20, 21 
குக்கிலி 6 
குடக்கூத்து 81 
குடத்துக்காரர்‌ 12, 14, 15, 16 
குடப்பிழுக்கை 79, 81 
அ: வு 71 
க 4, 6.8, 11.16, 74, 75, 
81, 90, 94 
குடுக்கை 6 
குடும்பக்கட்டுப்பாடு 96 
குடும்பமார்‌ 54 
குமரப்பராசன்‌ 58, 59 
குமரி 12, 18, 72, 92, 93 
குமார சாமி அவதானி 78 
குமிழ்‌ 5 
கும்மந்தான்‌ கான்சாகி 44,67 
கும்‌ மி 20, 21, 66, 68, 69 
குரவை 79, 81 
குருவடிபாடுதல்‌ 23, 25 
குல சேகரபாண்டியன்‌ 62, 64 
குழித்துறை 42 
குறம்‌ 21 
குறிசொல்லுவோர்‌ 9 
குறிஞ்சிப்பண்‌ 5 
குறுங்காப்பியங்கள்‌ 28, 29 
கூடுவிட்டுக்‌ கூடுபாய்தல்‌ 50 
கூடை 10 
கூத்தநூல்‌ 6 
ஷார்ப்‌ 76, 80, 81, 82, 86 
கூந்தற்பனை 7 
கேரளநாட்டுப்புறக்கதை 35 
கைக்கிளை 46 
கைக்கூலி 57 


315 


கையெழுத்துப்படி 18 

கைலாசபதி டாக்டர்‌. ௧30 

கைவரிசை 12 

கொக்கி 8 

கொடுந்‌ தெய்வக்‌ கதைகள்‌ 
29, 49, 

கொடை 3, 15, 30,69, 70, 
75, 76, 78, 85, 87, 99 

கொட்டாரக்கரை 53 

கொட்டு 76 

கொந்தளப்பராசன்‌ 58 

கொற்றவை 5, 31, “6, 
74, 81, 83, 84 

கோட்டாறு 42 

கோலப்பன்‌ என்‌. எஸ்‌. கே. 96 

கோலட்டம்‌ 81 

கோவலன்‌ 83 

கோனாண்டிராசன்‌ 58 

சக்கிலியர்‌ 54, 55 

சங்க இலக்யெம்‌ 44 

சங்க காலம்‌ 23 

சங்காரநயினார்‌ கோவில்‌ 78 

சங்கரனார்‌ கா 95 

சங்கராச்சாரிய சுவாமிகள்‌ 
காஞ்சிப்‌ பெரியவர்‌ 97, 98 

சங்கிலிபூதத்தான்‌ கதை 91 

சஞ்சீவி டாக்டர்‌. ந. 67 

சடாதாரி 80, 81 

சண்டத்தி 43 

சண்முகசுந்தரம்டாக்டர்சு. 52,84 

சண்முகம்‌ பிள்ளை மு. 4, 72, 
73. 86 

சண்முகம்‌ வீரப்பட்டி 98 

சதஸ்‌ 97, 93 

சந்தம்‌ 13, 20, 21, 24, 63; 90 

சபரிமலை ஐயப்பன்‌ 35, 36 

சமீன்தார்‌ 53, 54 

சமுதாயப்‌ பாங்கானகதைகள்‌ 
29, 43, 50, 52, 61, 63 

சர்ப்ப தோஷம்‌ 57 

சல்லடம்‌ 17 

சாதிக்கட்டுப்பாடு 52 

சாதிவேறுபாடு 27 

சாதுரங்கம்‌ 80, 51 

சாத்தனார்‌ 6 

தன்‌ 31. 32, அல்‌, ச்‌ க்க க 

சாத்துப்பிள்ளை 53 


316 


தமிழ்‌ வில்லுப்பாட்டுகள்‌ 


சாபம்‌ 34: 38, 39, 57, 58, 60 
சாமபூசை 60 
சாமி கொண்டாடி 16, 17 
சாமி பி. எல்‌. 82 
சாலர்‌ 12 
சாளக்கிரம க்ஷேத்திரம்‌ 33 
சாஸ்தாகதை வில்பாட்டு25, 27, 
21; அக்‌ 
சிங்கம்பட்டி53 
சிதம்பரம்‌ 42 
சிகை 63 
சித்திரபுத்திரர்‌ 40 
சித்துடுக்கை 9, 13 
சிந்து 20. 2, 63 
சிந்துப்பிழுக்கை 79, 80, 85 
சிமிழ்‌ £0, 51 
சிம்மாசனம்‌ 27 
சில அ பதுிகாரம்‌ 6, ம்‌! 19, 
44, 58, 79-81, 83 
சிவகனுசு 45 
சிவபூசை 40 
சிவன்‌ 25. 27, 32, 34, 49, 50, 58 
சிவிகை 63 
சிறுகதைத்துணுக்குகள்‌ 17 
சிறுக்கன்‌ :9 
சிறுதெய்வங்கள்‌ 30, 70,72, 86 
சிற்றூர்த்‌ தெய்வம்‌ 3, 22, 69, 
70, 87 


சின்னத்தம்பி கதை 52, 55, 91 

சின்ன நாடான்‌ கதை 56 

சீதனங்கள்‌ :9 

சீதாகல்யாணம்‌ 45, 47, 88, 91, 
201 

சீதை 45, 49 

சீர்‌ 20 

சீவகுண்டப்பதி 57, 58 

சீவலப்பேரி 76 

சீலலிப்புத்‌ தூர்‌ 42 

சுந்தரம்‌ 42 

சுடலை 4 | 49. 50, 78 

சுடலைமாடத்தி £0 

சுடலைமாடன்‌ கதை 25, 27, 50, 
85. 91 

“சுடலைமாடன்‌ வில்பாட்டு” 24, 
இ, ர 

சுதேட்டிணை 48 

சுந்தரர்‌ 26 


சுந்தரம்பிள்ளை தோவாளை 93. 

சுப்பிரமணியன்‌ டாக்டர்‌ ௪. வேள்‌ 
23, 29, 44, 84 

சுப்பு ஆறுமுகம்‌ கவிஞர்‌ 13, 72, 
95, 98 

சுப்பு கொத்தமங்கலம்‌ 93, 94 

செண்டு 34 

செந்தமிழ்ச்‌ செல்வி 70 

செம்பரக்குடும்பன்‌ 54 

செல்லமுத்துப்பாண்டியன்‌ 95 

செல்லையா மடத்தூர்‌ 98 

செவிவழிச்‌ செய்தி 84 

சேதுபாண்டியன்‌. துர 85 

சேதுரகுநாதன்‌ ந. 76, 77 

சேரிமொழி 20 

சொக்காரன்‌ 57 


'சொட்டிக்கட்டை 11, 14 


சொரிமுத்தையன்‌ 54 
சொல்கட்டு 0, 11 

சொல்‌ குத்தம்‌ 25 
சோணமுக்து £4, 55 
சோணைச்சி 55 
சோமதேவசர்மா 30 
சோமலெ 72. 78 

சோழன்‌ நாடு 41, 43, 51. 65 
ஞானசம்பந்தன்‌ ௮. ௪. 66 
டேப்‌ 14,9), 9; 

டோலக்‌ 14, 90 9'. 96 
தசடூர்‌ யாத்திரை 9 

தக்கை 12, 13 

தங்கப்பா 96, 93 
தங்கையா செவல்குளம்‌ 98 
தஞ்சை 9 

சர ர்க்க 52, 585.55, 77 


தட்சணை 15 

தண்டியளங்காரம்‌ 28 
தண்ணுமைக்‌ கருவி 6 
தத்துவபொருள்‌ 38 

தமிழக அரசு (8 

தமிழாய்வு 4, 73, 86 

தமிழ்‌ இலக்கியக்கொள்சை(3)47, 
தமிழ்‌ இலக்யெ வரலாறு 77, 82 
தமிழ்மரபு 47 

தமிழ்வட்டம்‌ (அண்டுமலர்‌ 2) 12 
தமிழ்‌ வளர்ந்தகதை 95 

இரு 20 


சொல்‌ அகரா தி 


317 


தருமையாதனம்‌ 98 

தலைப்பாகை (தலைக்கட்டு) 18 

தவண்டை 9 

தவம்‌ 25, 31. 57 

குனிச்சொல்‌ 20 

தனிப்பாடல்‌, தனிப்பாட்டுகள்‌ 
பத 


தாச 78 
தாமரை 6. 50 
தாய்க்கிழவி 78 


தாருகன 4, 44 
தாருகாவனத்து இருடிகள்‌ 35 
தாரைவார்த்தல்‌ 39 
தாலாட்டு 20 
தாளம்‌ 3, 4. 7, 9-13, 15, 16, 70, 
71, 75, 89, 9) 
திரள்‌ 10 
திரிகர்த் தன்‌ 48 
திருக்கடவூர்‌ 40 
திருக்களழதை 42 
திருக்குறுங்குடி 43 
தஇிருக்குற்றாலம 42 
திருக கோத்தும்பி 81 
திருச்செந்தூர்‌ 5 
ருநீழு 3 
ர பன்‌ 3. 5,42, 54, Th 
77, 84, 91 
திருப்பூட்டு 57, £8 
திருமலைக்கொழுந்துபிள்ளையன்‌ 
76 
திருமலைநாயக்கர்‌ 65, 66 
திருமால்‌ 25, 33, 34, 45 
திருவரங்கம்‌ (ர்‌) 42, 43, 
திருவனந்தபுரம 42, 43, 98 
திருவாங்கூர்‌ திருவிதாங்கூர்‌ 63, 
65 
திருவாசகம்‌ 81, 84, 85, 86 
திருவாரூர்‌ 42 
திருவாவடுதுறை ஆதனம்‌ 98 
திருவானைக்கா 42 
திருவிளையாடல்‌ புராணம்‌ 37, 91 
தருவையாறு 47 
திரைப்பாடல்‌ (மெட்டு) 92, 99 
தீக்கனா 66 
்‌ திக்குளிப்பு 54 
தீக்குறிகள்‌ 59, 66 
தப்பமய்தல்‌ 53 


தீர்த்தமாடல்‌ 57, 149 

துடி 5. 9, 74 

துத்திப்பூ 17 

துந்தணாப்பாட்டு 92 

துந்துமி 12, 13 

துரியோதனன்‌ 48 

துருவாசமுனிவர்‌ 34 

துர்க்கா பர மேஸ்வரி 43 

துவக்கமேளம்‌ :5, $9 

தூண்டுவிரல்‌ ) 2 

கெம்மாங்கு 20 

தெய்வ அருள்‌ 16 17 

தெய்வக்ககைகள்‌ 9, 27, 299 

தெய்வங்களை அழைத்தல்‌ 21 

தெய்வச்சிலையார்‌ விறலி 
விடுதூது 77. 78. 62 85 

தெய்வநிலை 3, 28, 35, 53, 55, 73 

தெருக்கூத்து 9), 

கென்‌ பாண்டி 70, 72 

தேசிய விநாயகம்பிள்ளை: 75 

தேசிங்குராஜன்கதை 22, 69 

தேவக 41 

தேவர்கள்‌ 34, 43 

தேவிபாகவதம்‌ 41 

கொடர்நிலைச்செய்யுள்‌ 22 

தொண்ணித்தாறு தத்துவம்‌ 26 

தொலைக்காட்சி சென்னை 13, 98 

தொல்காப்பியம்‌ (ர்‌) 19, 20, 46 

தொன்மை 19 20 

தோட்டுக்காரியம்மன்‌ கதை 52, 
58, 59 

தோவாளை 42 

தோற்கருவி 7, *, 12 

நகைச்சுவை நிகழ்ச்சி 41 

நங்கைப்பாட்டுகள்‌ 22, 23 

நச்சினார்க்கனியர்‌ 19, 46 

நடலிங்கப்பட்டன்‌ 78 

நடுகல்‌ 30, 74 

நந்தி 38, 39 

நமசிவாயகம்‌ தருமாபுரம்‌ 37 

நமது தமிழ்நாடு (திருநெல்வேலி 
மாவட்டம்‌) 77 

நரசிங்கமூர்த்தி 36 

நரபலி 55, 6) 

நரம்புக்கருவி 5, 7 

நல்லதங்காள்கதை 22 

நவற்ததிருட்டிணன்‌ ௮. ௧. 95 


318 


தமிழ்‌ வில்‌ லுப்பாட்டுகள்‌ 
நளினம்‌ 9 பண்ணத்தி 19 
நாகலாபுரம்‌ புதூர்‌ 51 பத்தி 11 


நாஞ்சில்‌ நாடு 43, 58, 65, 66, 76, 
93 


நாட்டாண்மைக்காரர்‌ 54, 57, 
55 
நாட்டுக்காப்பியம்‌ 28 
நாட்டுப்பாடல்‌ 20, 22, 23, 84, 
93, 91 
நாட்டுபபுற இசைக்கலை 4 
நாட்டுப்புற இலக்கியத்தின்‌ செல்‌ 
வாக்கு 84 
நாட்டுப்புறக்‌ கலைகள்‌ 3, 80, 84, 
85. 92, 93 
நாட்டுவளம்‌ 23, 26 
நாண்‌ 4, 5. 7, 8. 9. 14, 
1S, 70, Tis ஈன்ற 22 
நாயக்கமன னர்‌ 62 
1 ரதர்‌ 44 
அ/கஷ்க்க ண கன்‌. சி, கு. 
22 


நாராயணதாஸ்‌ நெல்லை 93 

நார. யணன்‌ 33, 36 

நான்குவேகம்‌ 26 

நீலி 49, 52 

நீலி,தை 50, 51, 263 

நூல்கயிறு 10, 12 

நூற்பா 40 

நெடுங்கதை-பாட்டு 19, 20, 23 

நெய்யாற்றின்கரை 42 

நெல்லை 11. 12, 51, 54, 59, 69, 
70, 72, 76, 81, 98 

நையாண்டி 21 

நொக்கம்‌ 6 

பகடை 53 

பகலவேடக்காரர்‌ 81 

பசுவதியம்மை 50, 65 

பக்கமேளம்‌ 7, 12, 14, 15, 74, 
£0,197 90,17 

பக்தி இலக்கியம்‌ 45 

பஞ்சாட்சரம்‌ காஞ்சிபுரம்‌ 93 

படகம்‌ 6 

பட்டவராயண்‌ 54 

பட்டன்‌ 27, 28, 53 

பட்டை 10 

பணடைத்தமிழர்வாழ்வும்‌ வழி 
பாழிம்‌ 30 


பத்துப்பாட்டு 7 

பந்தாடல்‌ 45,58 

பந்தாடை 11 

பந்து £0 

பமபை 12, 13, 14, 71, 90, 96 

பரசுராமர்‌ 35 

பரஞ்சோ திமுனிவர்‌ 37, 39 

பரழதாமணார்‌ ௮. கி, 65 

பரமேஸ்வரி 43 

பரோபகாரம்‌ 4 

பலி 5| 

பல்லாங்குழி 80 

பல்வரிக்கூத்து ;9 

பழையனூர்‌ 50 

பமையனூரர்‌ நீலி 52 

பள்ளி எழுச்சி 51 

மணயூர்‌ 67 

பஸயபாசுரன்‌ 33, 34 

பா அமைபபு 20, 22. 23 

பாசண்டச்சாக்கன்‌ 82 

பாஞ்சாலங்குறிச்‌8 68 

பாஞ்சாலங்குறிச்சி வீர சரித்தி 
ரம்‌ 63 

பாஞ்சாலி 48 

பாடற்பாணி 83 

பாடும்பரசிகதை 64 

பாட்டுக்காரர்‌ 7, 12, 14, 18 

பாணர்‌ 5, 74, 75, 83 

பாணர்கைவழி எனப்படும்யாழ்‌ 
நூல்‌ 5 

பாண்டவர்‌ 48 

பாண்டிகள்‌ 48 


- பாண்டி நாடு 38 


பாண்டிப்‌ பிழுக்கை 79, 81 
பாண்டியர்‌ (மரபு) 62, 65 
பாண்டில்‌ 7, 81 
பாதாளம்‌ 3), 40 
பாப்பாங்குடி 55 
பாமரமக்கள்‌ 3 18, 20, 28, 30, 
22, 42, 19287 
பாமரர்‌ பாடல்‌ 69 
பாமபாட்டி 79, 51 
பாய்கலைப்பாவை 83 
பாரதக்கதை 43, 42, 48, 91 
பாரதி 91 


சொல்‌ அகராதி 


319 


பாரதி முன்முற்போக்கு வாலிபர்‌ 
சங்கம்‌ எட்டையபுரம்‌ 98 

பார்வதி 32, 34, 49, 50, 63; 73 

பார்வதியம்மன்‌ கதை 31, 37 

பாலுதிராவிடன்‌, மம்சாபுரம்‌ 98 

்‌ பால்கடல்‌ 33. 31, 35 

பாவநாசம 51, 57 

பாளையக்காரர்‌ 62, 68 

பிச்சாடனர்‌ 25 

பிச்சைக்குட்டி சா. பா. 13, 14, 
21, 71, 72, 86, 7, 83.89 99, 
91,92, 9.,9/, 98, 100 

பிச்சையாணடி நாடார்‌ பே. 32 

பிடார்‌ நிர்த்தம 80, 51, 82 

பிட்டுக்குமண்‌ சுமந்த கதை 91 

பித்தளை 9, 12 

பிரகலாதன்‌ .6 

பிரச்சார நோக்கு 97 

பிரெஞ்சுப்படை 67 

பிரம்பு /, 9 

பிரம்மச்சாரி 33 

பிராயச்சித்தம்‌ 57 

பிருந்தாவனம்‌ 41 

பிழுக்கை 7), 50 

பிறைசூடிக்குபிரம்படி 91 

பின்பா ட்டுக்காரர்‌ 9, 15, 16, 17, 
89, 95 

புகழேந்திப்‌ புலவர்‌ 22 

புட்டாபுரம்‌ 43 

புதியவன்‌ 51, 55, 76, 77 

புதையல்‌ எடுத்தல்‌ 55 

புராணம்‌ 22, 2௦, 29, 30, 31, 33, 
36, 41, 43, 44, 50, 83 

புரியணை [1 

புலவர்‌ 4, 7, 8, 9, 14, 60, 19, 26, 
31,41; 70, $25 53, 89, 99, 
9:, 99 

புலன்‌ 2 

புல்புல்தராங்‌ 14, 30 

புள்ளுவர்‌ 5 

நானூறு 44 

யில னல்‌ வெண்பாமாலை 74 

பூதம்‌ 71 

பூதேவி 40 

பெணபுலவர்‌ 17 

பெணமமச்‌ சிறப்பு 28 

பெருவப74மனார்‌ 7 


பெருந்தல்‌ மன்னா 5 

பெருமாள்‌ சுவாமி கதை 31, 42 

பெருமாள்‌. டாக்டர்‌ ஏ. என்‌. 72 

பெரும்பாணாற்றுப்படை 5 

பேடி.வடி.வம்‌ 48 

பேய்‌ 51, 55, 77 

பேய்க்கோயில்‌ 70 

பேராசிரியர்‌ 19, 20 

பேரிகை 6 

பொதிகை 57, 70 

பொய்க்‌ குதிரை 81, 92 

பொருள்‌ குத்தம்‌ 26 

பொழுது போக்கு 22 

பொன்னிறத்தம்‌ மன்கதை 52,59 

மகராஜன்‌ எஸ்‌ 71, 87 

மகாசாத்தன்‌ 33 

மக. புராணங்கள்‌ 30 

மகானஷ்ணு 35 

மகிஷிசம்காரம்‌ 36 

மகுடி (பாம்பிசை) 20, 21, 81 

மக்கள்‌ மொழி 20 

மங்கல மரபு 27 

மசக்கை 21 

மச்சபுராணம்‌ 77 

மஞ்சணமாரி 58 

மணிகள்‌ ளி 6, 9, 73, 79, 99 

மதிவாணன்‌ இரா. 99 

மதுரை 38, 42, 62, ௦5, 67, 68 

மதுரை நாயக்கன்‌ வரலாறு 65 

மதுரை வீரன்கதை 22 

மதுவிலக்கு 95 

மந்திர மூரத்திகதை 52, 54, 57 

மந்திரவாதி .0 

மரபுவழி 5, 13, 15. £9 

மருதநாயகம்‌ பிள்ளை 07 

மருத்துவதி 40 

மருமககள்‌ வழி மான்மியம்‌ 75, 
76 

மலைபடுகடாம்‌ 7 

மலையாளம 50 

மல்லிகைப்‌ பூ 17 

மறவர்த்தலைவர்‌ 62 

மறுபிறவி ai 

மறைநூல்‌ 38 

மனசாாகானல்‌ 68 

மன்மதன்‌ 8 


820 


மன்னன்‌ மதிப்பண்கதை 74 
மஹதி 67 

மாகாளியம்மன்‌ கதை 31, 43 
மாசானசுவாமி கதை 31 
மாடன்கதை 17, 49 (9, 75, 78 
மாட்டுச்‌ சவ்வு 9 
மாட்டுத்தோல்‌, முறுக்கு 8 
மாணிக்கம்‌ 27 
மாணிக்கவாசகர்‌ 84, 85, 66 
மாந்தர்‌ சிறப்பு 23, 29 
மார்யம்மன்‌ ஆடுவோர்‌ 9 
மாரியம்மன்கதை 52, 57 
மார்கணடன்தவசு 31, 40 
மாலை 21 
மாலையம்மாள்‌ 62 
மாவீரர்கான்‌ சாகிப்‌ 67 
மாஷா (பரங்கிப்பெண்‌) 67 
மிடற்றுக கருவி 7 

மிதிலை 45, 46 

மிருகணடு முனிவர்‌ 40 
மீனாட்சி கல்யாணம்‌ 96 


மீனாட்சி சுந்தரனார்‌ டாக்டர்‌ 

தெ. பொ. 30,77 
முக்கூடற்பள்ளு 76, 77, 85 
முசியாமல்‌ 28 


முடிப்பு மேளம்‌ 89 

முதல்நடை 10 

' முத்தாரம்மன்‌ கதை 91 

முத்துகணேசன்‌ 98 

முத்துப்பட்டன்‌ கதை 27, 52,4, 
91 


முத்துமதுரை 96 

முப்பந்தல்‌ 42, 52 

முரசு 50, 78, 85 

முராரி 33 

முருகன்‌ 37, 38, 39, 80, 81, 
முருகானந்தபாரதி, மூகாவை 98 
முனிவர்‌ (விசுவாமுத்தரர்‌) 45, 46 
முனைக்குப்பிகள்‌ 7, 8 
முன்னோடித்‌ தெய்வம்‌ 55, 57 
மூங்கில 7, 23, 60 

மூட நம்பிக்கை 52 

மெட்டுகள்‌ 20, 88, 89 

மேடை 14, 15 

மேளக்கட்டு 15 

மைசூர்‌ 65 

மொய்‌ 17, 7௦ 


தமிழ்‌ வில்லுப்பாட்டுகள்‌ 


மொராக்கோஸ்‌ 14, 96 

மோகினிக்கோலம்‌ 32, 33,34, 35 

மோர்சி ங்‌ 14, 90 

யசோதை 41 

யாகப்புரவி 47 

யாழ்‌ 4, 5, 83 

யாளி $ 

ராமராசன்‌, மன்னர்‌ 53 

லாவணிப்பாட்டு 18, 92 

வ.உ.௪. 91 

வகைபபாடு 29 

வடமலையப்பப்பிள்ளை 
(வடமலேந்திரன்‌) 54, 77 

வடமொழி 30 

வடம்‌ 7, 8, 14 

வடிவமைப்பு 23 

வடிவழகக்‌ குடும்பன்‌ 76, 77 

வடிவு௮ம்‌(மாள்‌)மை 63, 64, 65 

வடிவேலன்‌ 38 

வட்டு 8 

வணக்கப்பாடல்‌ 12, 17, 90 

வரகுணபாண்டியன்‌ ஆ.௮ 5 

வரம்‌ 25, 31, 32, 34, 58 

வரலாற்று வீரர்கள்‌ கதைகள்‌ 
29. 61 

வரி 76 

வரிவில்‌ 7 

வருபொருள்‌ உரைத்தல்‌ 23, 25 

வலங்கையர்‌ 43 

வலைவீசின படலம்‌ 37 

வல்லரக்கன்‌-கதை 25, 31, 33 

வழிபாடு 3, 22, 20, 36, 69, 73, 
74, 82, 85. 86, 99) 

வளையங்கள்‌ 7, 8,9, 10 

வள்ளித்திருமணம்‌ 96 

வள்ளியம்மன்‌ கதை 26, 31, 37 

வள்ளியூர்‌ 42, 62, 64 

வள்ளுவர்‌ (கதை) 70, 9, 66 

வாசமுத்து 54, 55 

வாகைகள்‌ (0 

வாத்தியார்‌ 25 

வாய்மொழி இலக்கியம்‌ 18, 19 
28,44,47 . 

வாரம்‌ 10 

வாலிவதம்‌ 91 

வால்மீகி 44, 45, 47, 49 

வால்மீகி ரரமயணம்‌ 44 


சொல்‌ அகராதி . 
வாழிபாடுதல்‌ 23, 28 
வானமாலை. நா. 21, 54, 55, 56, 
61, 62, 64, 68, 69 
வானொலி-89, 93, 97, 98 
விசயநகர த்தரசர்‌ 65 
விசுகொத்தமங்கலம்‌ 94 
விடுகதைகள்‌ 17 
விடுபாட்டுகள்‌ 17, 99 
விட்டகதை 17 
வித்யாகர முனிவர்‌ 43 
விநாயகர்‌ 24, 38, 39, 73 
விராடபருவம்‌, விராடர்‌ 48, 49 
விருத்தம்‌ 20, 21. 63, 66 
வில்‌ 3-5, 7-9, 11, 12, 14. 15, 24, 
be, 70, 71, 72-78, 82-85, 90, 
9 
வில்கதிர்‌ 7, 11, (4 
வில்பாட்டு 4, 5, 9 
வில்யாழ்‌ 5 
வில்லடி, 4, 19, 22 
வில்லடிச்சான்‌ பாட்டு 4, 18 
வில்லடிப்பாட்டு 4, 76 
வில்லிசை 5, 26, 70, 72, 73, 87, 
91, 94, 97, 98, 100 
வில்லிசைவேந்தர்‌ 9! 
வில்லு 4 
வில்லுக்காரி 75 
வில்லுப்பாட்டு 3 - 7, 10 - 16 
18 - 25,28 - 35,42, 44, 45, 
47 - 50, 52, - 55, 56,61 - 
73, 75 - 79, 82 - 96, 99 
வில்லேருழவர்‌ 5, 73 
வில்வீரன்‌ 70, 72 
விளார்‌ 9 
விறலி 78 
விஸ்வநாத பிள்ளை 81 
வீசுகோல்‌ 8, 9, 14, 15, 75 


321 


வீடணன்‌ 36 

வீணாதி வீணன்‌ (கதை) 64 

வீணை 10 

வீமன்‌ 48 

வீரபாண்டியக்‌ கட்டபொம்மு 
கதைப்பாடல்‌ 63 

வீரபாண்டியன்‌(கட்டபொம்மன்‌) 
68 

வீரர்வரலாறு 3, 22, 30, 31, 66 

வீரவணக்கம்‌ 22 

வீராசாமி, டாக்டர்‌ தா.வே. 41, 
44, 47 

வீராவேச ஆரவாரம்‌ 70 

வெடிகாரன்‌ 59 

வெண்கல வார்ப்பு 8, 9 

வெள்ளிமாரி 58 

வெள்ளியம்பாறை 59 . 

வெற்றியின்‌ இருமுகம்‌ 41, 44 

வென்றிக்‌ கூத்து 81 

வேட்டுவவரி 31, 83 

லேட்டைக்‌ கெய்வம்‌ 33, 36 

வேத நூல்கள்‌ 29 

வேதாளம்‌ 71 

வேதியன்‌ 42,43, 51, 60 

வேப்பலாங்குளம்‌ 55 

வேலய்யன்‌ (கொலை) 66 

வேலுச்சாமி 96 

வேள்பாரி 99 

வைகாளிகன்‌ 81 

வையாபுரிப்பிள்ளை எஸ்‌. 46, 65 

ஷீலா ஆசிர்வாதம்‌ 18, 28 

ஜாக்கெப்‌ கே 35 

ஜெகவீரபாண்டியனார்‌ 68 

ஸ்ரீமத்‌ பாகவதம்‌ 33,34,35,36.41 

ஸ்ரீராமர்‌ அசுவமேதயாகம்‌ 45 ,4 
49 


ர 
ஈச. கதை ௭ 
(52 வர 
4 ச Ke 9 AF) 
எத்‌ 01 ‘NF 
ப 8 ்‌. கா 1514 » 
்‌ ய்‌ னி 


டம்‌. { a" 
, த்‌ i 
ப கீ 


தமிழ்ப்‌ பதிப்பக வெளியீ டுகள்‌ . 


10-00 
34-00 


1. இலக்கணத்‌ தொகை -- சொல்‌ 


2. இலக்கணத்‌ தொகை - யாப்பு, பாட்டியல்‌ 


மொழிக்‌ கட்டுரைகள்‌ 


இலக்கிய நினைவுகள்‌ 


சிலம்பில்‌ சில பரல்கள்‌ 
மாந்தர்‌ சிறப்பு 

இலக்கியக்‌ கனவுகள்‌ 

ஒன்று நன்று 

வீரசோழியம்‌ -- ஒரு திறனாய்வு மூலமும்‌ கருத்தும்‌ 
சிலம்பும்‌ சிந்தாமணியும்‌ 
தொன்னூல்‌ விளக்கம்‌ 
கம்பன்‌ கற்பனை 

இலக்கிய உணர்வுகள்‌ 
கம்பன்‌ ஆய்வடங்கல்‌ 

தமிழ்‌ இலக்கியத்தில்‌ ஆறு 
தமிழ்‌ நாடகம்‌ - ஓர்‌ ஆய்வு 
நாவல்‌ வகைகள்‌ 

காப்பியப்‌ புனைதிறன்‌ 
தமிழ்‌ வில்லுப்‌ பாட்டுகள்‌ 


கிடைக்குமிடம்‌ : 


பாரி நிலையம்‌ 


184, பிராட்வே, சென்னை - 600 001. 


5-00 
3-00 _- 
3-00 


3-00 
4-00 


8-00 
5-00 
8-00 
6-00 


